T.2503 


MADRAS GOVERNMENT ORIENTAL SERIES. 


Published under the Authority of the 

Government of Madras . 


Complimentary Copy 


GENERAL EDITOR : 
T. CHANDRASEKHARAN . M , A. , L. T .. 
Curator, Government Oriental Manuscripts Library , 

MADRAS . 


திருச்சிற்றம்பலக்கோவையார் .. 


தங்க ஸரஸ்வதி மஹால் வெளியீடு நெ . 44 . 


திருச்சிற்றம்பலக்கோவையார் 

( பழைய உரையுடன் ) 


* 


பதிப்பாசிரியர் : 
ரா . விசுவநாதய்யர் , M. A. , B. 0. T. , 

தமிழ்ப்பேராசிரியர் , 
ஸ்ரீ மஹாமஹோபாத்யாய டாக்டர் உ . வே . சாமிநாதய்யர் 
நாபகார்த்த நூல் நிலையம் , கலாக்ஷேத்ரம் , அடையார் . 


ஞ்சை சரஸ்வதி மஹால் நிர்வாகக் கமிட்டியினருக்காக 

கௌரவ காரியதரிசி 
ஸ்ரீ S. கோபாலன் , B. A. , B. L. , 

அவர்களால் வெளியிடப்பட்டது. 


பதிப்பகம் ; 
வெற்றிவேல் மின்சார அச்சகம் , தஞ்சாவூர் . 


சாதா பைண்டு ரூ . 7-8-0 


காலிகோ ந 8-0-0 


1951 . 


GENERAL INTRODUCTION 


TO THE 


Madras Government Oriental Series . 


he Government of Madras took up for 
con deration the question of publication of the 
waricus manuscripts in different languages on 
subjects like Philosophy , Medicine , Science , etc. , 
early in May 1948. Impo i 11 manuscript libraries 
in the Madras Presidency were requested to send a 
list of unpublished manuscripts with them for 
favour of being considered by the Governinent for 
publication . The Honorary Secretary of the 
I anjore Maharaja Serfoji s Sarasvathi Mahal 
Library , Tanjore , alone complied with this request . 
This list as well as a similar list of unpublished 
Tuanuscripts in the Government Oriental Manus 
cripts Library , were carefully examined and a 
tentative selection of manuscripts suitable for 
publication was made . The Government in their 
Memorandum No. 34913 / 48-10 Education , dated 
4-4-19 9 , constituted an Expert Committee with the 
Gurator of the Government Oriental Manuscripts 
Library , Madras , as the Secretary , for the final 
selection of manuscripts suitable for printing and 
foi es mating the cost of publication . 


viii 


The following are members of the Committee : 
1. Sri - T . M. Narayanaswami Pillai, M A. , B L. , 
2 . R. P. Sethu Pillai , BA , BL , 
3 . C. M. Ramachandra Chettiar , BA , B L., 
4. Sri R. Krishnamoorthy, ( Kalki ) 
5. Dr. N. Venkataramanayya, M.A. , PHD . , 
6. Sri M. Ramanuja Rao Naidu , M A. , L.T. , 
7 . V. Prabhakara Sastri , 
8 . N. Venkata Rao , MA , 
9 . 

H. Sesha Ayyangar, 
10 . Masthi Venkatesa Ayvangar , M.A. , 
11 . M. Mariappa Bhat , M.A. , LT ., 
12. Dr. C. Achyuta Menon , B.A. , PH.D. , 
13 . C. Kunhan Raja , MA ., D. PHIL , 
14 . A. Sankaran , MA , PH.D. , LT , 
15. Sri P S Rama Sastri , 
16 . SK Ramanatha Sastri, 
17. Dr. M. Abdul Hag , M.A. , D. Phil . ( Oxon ) , 
18. Afzul - ul - Ulma Hakim Khader Ahamed , 
19. Sri P. D. Josbi , 
20 . » S Gopalan . B.A. , B.L , 
21 . T. Chandrasekharan , M.A. , L.T. 


9 


The members of the Committee formed into 
Sub - Committees for the various languages, Sanskrit , 
Tamil , Telugu , Kannada, Malayalam , Marathi and 
Islamic Languages . They met during the month of 
May , 1949 , at Madras and Tanjore to examine the 
manuscripts and make a selection . The recommen 
dations of the Committee were accepted by the 
Government in G.O. No. Mis . 2745 Education , dated 


ix 


31--8-1949 and they decided to call these publica 
tions as the " Madras Government Oriental 
Series , " and appointed the Curator , Government 
Oriental Manuscripts Library , Madras , 
General Editor of the publications. 


as " the 


The following manuscripts have been taken up 
for publication during the current year : 


" A " From the Government Oriental 

Manuscripts Library, Madras . 


TAMIL 


1. Kappal Sattiram 
-2. Anubhava Vaidya Myrai 
3. Attanakolahalam 
4. Upadesa Kandam 
5. Colan Purva Pattayam 
6. Konga Desa Rajakkal 
7. Sivajnana Dipam 
8. Sadasiva Rupam , with commentary . 


TELUGU , 


1. Sangitaratnakaramu 
2. Aushadha Yogamulu 
3. Vaidya Nighantuvu 
4. Dhanurvidya Vilasamu 
5. Yoga Darsana Vishayamu 
6. Khadga Lakshana Siromani . 


X 


SANSKRIT . 


1. Vishanarayaniyam 
2. Bhargava Nadika 
3. Hariharacaturangam 
4. Brahmasutravrtti - Mitaksara 
5. Nyayasiddhanta Thattvamrtam . 


MALAYALAM . 
1 . Garbha Cikitsa 
2. a . Vastulakshanam 

b . Silpasastram 

c . Silpavishayam 
3 . Mahasaram 
4. Kanakkusaram 
5. Kriyakramam 


KANNADA . 
1 . 

Lokopakara 
2 . Rattamata 
3 . Asvasastram 
4. a . Aushadhagalu 

b . Vaidyavishaya 
5 . Sangitaratnakara 
6 . Supasastra 


ISLAMIC LANGUAGES . 


1. Jamil - Al - Ashya 
2. Tibb - E - Faridi 
3. Tahqiq - Al- Buhran 
4. Safinat -Al-Najat. 


xi 


" B " From the Tanjore Maharaja Serfoji s 

Sarasvathi Mahal Library , Tanjore . 


TAMIL . 


1 . Sarabhendravaidya Murai ( Diabetes ) 
2 . Do. 

( E N. & T. ) 
3 . Konkanarsarakku Vaippu 
4 . Tiruccirrambalakovaiyar with Padavurai 
5 . Sarabhendra Vaidya Murai 

( Anæmia & Jaundice ) 
6 . Talasamudram 
7 . Bharatam 
8. a . Pandikeli Vilasa Natakam 

b Pururava Cakravarti Natakam 

c . Madana Sundara Vilasa Natakam 
9 . Percy Macqueen s Collection in the Madras 

University Library on Folklore 
10 . Ramaiyan Ammanai 
11 . Sarabhendra Vaidya Murai ( Asthma, 

Cough and other lung diseases ) 

TELUGU . 


Kamandakanitisaramu 
Taladasapranapradipika 
Raghunatha Nayakabhyudayamu 
Rajagopala Vilasamu 
Ramayanamu by Katta Varadaraju 


4. 
5 . 


MAHRATHI . 


1 . 

Natyagastrasangraha 
2. a . Folk Songs 


xii 


b . Dora Dharun Veni Paddhati 

C. Asvasa Catula Dumani 
3 . 

Prata pasimhendra Vijaya Prabandha 
4. a , Sarabhendra Tirthavali 

b . Lavani 
5 . Devendra Kuravanji 
6 , Bhakta Vilasa 
7 . Sloka Baddha Ramayana 


SANSKRIT , 


1 . Asvasastra with Tricolour Illustrations 
2 Raja mrganka 
3 . Ananda Kandam 

Ayurvedamahodadhi 
5 Gita Govinda Abhinaya 
6 a . Colacampu 

b . Sahendra Vilasam 
7 . Dharmakutam -Sundara Kanda 
8 . Jatakasara 
9 . Vishnutattvanirnaya Vyakhya 
10 . Sangita Darpanam 
11 . Bijapallavam 


It is hoped that the publication of most of the 
important manuscripts will be completed within 
the next four years . 


Some of the manuscripts taken up for publica 
tion are represented by single copies in the Library 
and consequently the mistakes that are found in 
them could not be corrected by comparing them 


xiii 


with other copies The editors have however , tried 
their best to suggest correct readings. 

The wrong 
readings are given in round brackets and correct 
readings have been suggested in square brackets . 
When different readings are found , they have been 
given in the foot - notes except in the case of a few 
books , in which the correct readings have been 
given in the foot - note or incorporated in the text 
itself . 


The Government of Madras have to be thanked 
for financing the entire scheme of publication 
although there is a drive for economy in all the 
departments . My thanks are due to the members 
of the Expert Committee who spared no pains in 
Selecting the manuscripts for publication . I have 
also to thank the various editors, who are experts 
in their own field , for readily consenting to edit the 
manuscripts and see them through the press . The 
various presses that have co -operated in printing 
the manuscripts in the best manner possible also 
deserve my thanks for the patience exhibited by 
them in carrying out the corrections made in the 
proofs . 


MADRAS , 

1951 . 


} 


T. CHANDRASEKHARAN , 

General Editor. 


PREFACE . 


The present publication is an old commentary 
on the well - known Tamil classic " Tirukkovaiyar " 
or " Tiruchitrambalakkovaiyar " of Shri Manicka 
Vachakar of Tiruvachagam fame . 


" Tirukkovaiyar is among the oldest of the poet 
cal compositions in Tamil called “ Kovai " . The 
word Kovai means a work composed in a sequence . 
But the term is used in Tamil grammar and poetics 
for a work of lyrical stanzas arranged in sequence 
and dealing with love as its only theme . It is not 
as well known as it ought to be , that the subject 
matter of poetry and especially lyrical poetry deal 
ing with love , has been analysed more systemati 
cally and exhaustively in Tamil than in any other 
language . " Tolkappiyam ( meaning an ancient work 
on literature ), the earliest available grammar of 
Tamil as also the earliest work in Tamil , devotes 
its last portion Poruladhikaram to the consideration 
of the subject matter of poetry . It is broadly divi 
ded into ( 1 ) Purapporul ( objective theme) i.o. , the 
theme of descriptive and didactic poetry , and 2 ) 
Agapporul ( subjective theme ) i.e. , the theme of lyri 
cal poetry having love as its subject - matter . Each 
of these is again divided into seven Tinais or cour 
ses of conduct. Confining ourselves to Agapporul 
in which category the work under reference falls , 
the seven Tinais or courses of conduct into which 
it is divided are : 


ii 


1. Kaikkilai ( Cor ) or one - sided love . 
2. Punàrchi (46115N ) or union . 
3. Piridal ( 960 ) or separation . 
4. Iruttal ( @ 990 ) or waiting 
5. Irangal ( 186 ) or pining . 
6 , Oodal ( Parli) or Indignation . 
7 , Perunthinai ( QU659 & T) ( or large divi 

sion ) dealing with improper modes of 
love . 


Of these the middle five are jointly called Aindinai 
( ஐந்திணை ) . 


It is a unique feature of Tamil poetics that the 
subject matter of poetry has also been classified 
according to the geographical conditions of the 
locality dealt with . The classification is into five 
divisions viz . , Hills , Deserts , Forests , Sea - coasts 
and Farm lands , called severally Kurinji ( 3,07 ) , 
Palai ( பாலை ), Mullai ( முல்லை ), Neidal ( நெய்தல் ) and 
Marudam ( Lugo) . The mode of life pertaining to 
each locality is carefully analysed in all its aspects , 
and poets generally adhere to this analysis . 


Of the seven divisions or Tinais of Agapporul , 
those of the middle five ( called Aindinai ) have each 
a peculiar affinity and propriety to a particular 
locality , among the five divisions already men 
tioned : 


] . « Union " in hills 
2 . Separation " in deserts 
3 . “ Waiting " in forests 


: 


iii 


4 . " Pining " in sea -coasts 
and 5. " Indignation " in farm land . 


The several situations that call for lyrical ex 
pression in these five modes of development of love 
have also been carefully worked out in detail both 
in Tolkappyam and in the other ancient work on 
lyrical poetry viz , Iraiyanar Agapporul ( @mwi 
J & QUT (TG ). Poets generally adopt these situa 
tions for the exercise of their imagination . Each 
situation is called a Thurai ( 316 ) D ) and the lyrical: 
expression it calls forth is called a Kilavi ( 

B9), 
which means lyrical expression . Grammarians 
have also coined concrete formulas illustrative of 
each Thurai . These formulas go by the name of 
Kolu ( Q # 105 ) . The commentators generally give 
the name of the Thurai and its Kolu for each stanza . 
A group name is also given for a number of stanzas 
called Kilavikkothu ( @ 135041 $ 5 ). This makes 
it easy for the reader to follow the development of 
love depicted in the work . 


It must also be mentioned that every poetical 
composition has for its object the glorification of 
some patron or deity . And in this particular com 
position viz , Kovai , the person glorified is referred 
to by a passing reference to the natural beauty of his 
residence , or to any of his high qualities , in each 
stanza . This is the conventional mode of compo 
sing a Kovai in honour of a person or deity. The 
lover and the lady - love that figure prominently in 
each stanza do not correspond to any particular set 


iv 


of individuals but can easily refer to any pair of 
lovers that can be imagined . 


In Tirukkovaiyar, the author Manickavachagar 
has composed the poem to glorify Sri Nataraja of 
Chidambaram , called in Tamil , Tiruchitrambalam . 
The deep devotion of the author to his favourite 
deity , and the refined sentiments and exquisite 
poetical finish of this work , have given it the highest 
place in Tamil lyrical poetry ; and it is studied both 
as high class poetry and as devotional literature , 
being the work of one of the four great saivite 
saints . 


The work contains four hundred stanzas, each 
stanza being a lyrical poem by itself , called forth by 
a particular situation in the course of the develop 
ment of love. The expression is sometimes that of 
the lover , sometimes that of the lady - love , some 
times that of the confidant, nurse or mother , and 
occasionally of a stranger . 


A short resume of the course of love through 
the four hundred situations is given below , following 
the grouping adopted by commentators who have 
divided them into twenty - five groups or Kilaikkothu 
—and given appropriate names to each group : 

1 . QUIDAU 4qui : Å– An accidental meeting 
love at first - sight and union - and leave taking. 

The whole group which consists of 18 situations 
is called Qupmau 4A or natural union . The 


several situations that are included in this group 
are ; – ( 1 ) ( accidental meeting ), ( 2 ) Zwi ( in 
doubt whether the form may not be human but 
celestial ) ( 3 ) Ogofito ( doubt is cleared ) ( 4 ) susiy 
( admiring the beauty ) ( 5 ) 210 576 ( understanding 
the responsive heart of the lady from her eyes) ( 6 ) 
தெய்வத்தை மகிழ்தல் (Thanks to Heaven for the rare 
blessing ) (7 ) 400015 gibisoi ( venturing the ap 
proach ) ( 8 ) கலவி உரைத்தல் ( The lovers exchanging 
words on the felicity of their union ) etc. , etc. , (18 
situations ) . 

2. பாங்கற் கூட்டம்-- The lover seeking the help of 
his friend for effecting further meetings. His 
valuable information -- meeting thereafter and leave 
taking with greater reluctance . This group con 
tains 30 situations . 


3 LÁTKŮuto - Going again to the old place 
of tryst with the hope “ God willing , I shall meet 
her again .” This consists of a single situation . 


4. மதியுடம்படுத்தல் --Seeking the help of the con 
fidant of the lady - love for further meetings -- seven 
situations. 


5. இருவரும் உள்வழி அவன் வர உணர்தல்- Observing 
the lady- love in company with her confidant. The 
lover makes apparently innocent inquiries of the 
confidant with a hidden meaning - The confidant 
suspects his real meaning - Two situations . 


6. முன்னுறவுணர்தல்- The lover s concern at the 
confidant s silence to his queries - The lady - love 


vi 


who observes this concern is deeply affected by it 
Single situation . 


7. குறையுற உணர்தல்- The confidant ventures to 
take a decided view about the mutual feeling of her 
friend and the stranger -- Situations four . 

8. 111 BILLI- The lady - love hides her intense 
feeling in extreme shyness , and in the very act , 
betrays her attitude . The confidant urges her, as 
if innocently , to go to the fountain for a bath . 
The lady returns with unmistakeble marks . The 
confidant makes fun of her , at her changed appear 
ance - Five situations. 


9. நடுங்க நாட்டம் - The confidant makes her 
mistress betray her concern by relating an imagi 
nary accident to her lover - single situation . 


10. மடற்றிறம் -- The lady does not all the same 
speak out . The lover learns about it and makes up 
his mind to win the lady s hand by proving his all 
absorbing attachment by the well - known test in 
Tamil land known as Madal Oordal (ULÓ OTT500) 
i . e . , riding a horse made of saw - like blades of palm 
with the lady s portrait in his hand . The confidant 
dissuades him , and undertakes to get his wish ful 
filled - Nine situations . 


11. குறை நயப்பித்தல் - The confidant redoubles 
her efforts by intimating to the lady the extreme 
resolve of the lover , and succeeds in preparing her 
to openly profess her love - Eight situations . 


vii 


12. GILUDL - To whet the appetite of the 
lover , the confidant pretends to put off the carrying 
of the emblematic message of love ( called my 
கொடுத்தல் in the shape of a garment and garland 
of leaves and flowers , according to the custom in 
the Tamil - land ) to the lady ; and after some delay, 
carries the message and communicates its accept 
ance -- Twenty - six situations . 


13. USD 50 - The confidant fixes the secret 
meeting - place during day in a leafy retreat, loads 
the lady - love unawares to the place as if for a 
diversion , and leaves her alone on some pretext in 
the retreat , where the lover meets her . The confi . 
dant meets the lover later, when he is alone and 
urges him to hasten the formal proposal of marriage 
on various grounds . The lover tries to meet the 
lady again in the usual place viz . , the corn field , 
but is disappointed to tind the field harvested and 
deserted - Thirty - two situations . 


14. இரவுக் குறி --The lover then ventures to pay 
his visit during night , and gets the confidant to 
arrange the place of meeting . He braves the steep 
and wild approaches to the place . The lady is as 
sured that her mother is asleep and she steals out 
with the help of her confidant and meets the lover . 
The further meetings are obstructed by moon - light . 
The lover waits at the lady s window and they 
listen to each other s expression of the pangs of 
separation . The lover betakes himself to the usual 
place of tryst without avail , and is warned by the 


viii 


confidant that his visits are talked of by neighbours 
-Thirty three situations . 


15. ஒருவழித் தணத்தல் --The lover having taken 
the trouble to get to the residence of the beloved , 
does meet her , enjoys her company and takes leave 
of her . The lady then suffers the pang of separa 
tion , and gives expression to it in many ways . The 
lover surprises her by unexpected arrival-- Thirteen 
situations . 


16. உடன் போக்கு - The confidant urges the 
lover to hasten the formal proposal as the lady is 
likely to be soon fixed up with a suitable match . 
The lover is not for trusting to the chance of a 
formal proposal being accepted , because of the heavy 
bride - price likely to be offered for the unexempled 
beauty and virtues of the lady ; and decides to elope 
with her to his place . The lady agrees , and they 
start on their difficult journey through dry tracts 
· and woods , and at last reach the city of the lover . 
The nurse learns of the elopement , and comforts the 
mother with her assurance , on the report of the con 
fidant, that the lady has engaged herself to a desi 
rable lover who used to frequent the place . She 
then starts to find the lady , follows her track by 
enquiry , and heaves a sigh of relief on finding that 
the way led her to a fertile valley - Fifty - six 
situations . 

17. வரைவு முடுக்கம் --This is an alternative course 
in the progress of love . The lover instead of making 
bold to elope with the lady , wants to take the chance 


IX 


of a formal proposal ; but he is loathe to get away 
from the lady s surroundings for gathering the 
necessary funds for presenting to the bride The 
confidant urges him to hasten the formal proposal 
on the ground that the bride is unable to bear the 
separation between the chance meetings , and that 
visits are being noticed , and the mother is extra 
careful - Sixteen situations . 


18. வரைபொருட் பிரிதல்- The lover starts to gather 
funds for the milk - price ( y of % ) and other pre 
sents to the bride . The lady waits for his return 
and pines by the delay . She is comforted by the 
confidant. Seeing the lady s failing health due to 
pining , the nurse consults the sooth - sayer . Fortu 
nately she gives a vague reply that it is a divine 
dispensation of their patron deity Murugan . The 
lady s people arrange to call the deity , by the cere 
mony called வெறியாடுதல் or Dance in ecstasy 
of devotion and by sacrifice . The confidant stops 
the propitiation and tells the parents that the 
patron deity means good by the visitation . She 
then hints to the nurse that the lady has fallen in 
love with her lover , when he accidentally rescued 
her from drowning , and that she is staunch in her 
love . The mother admires her daughter s staunch 
ness. In the meantime , the lover arrives with rich 
presents—Thirty- three situations . 


- 


19. மணஞ்சிறப் புரைத்தல் The confidant an 
nounces the beating of the bridal drum accompany 
ing the visit of the lover, and feels glad that the lady 


X 


has preserved the leaves originally presented as a 
token of love by the lover . The marriage is cele 
brated . The nurse visits the bride in her husband s 
home and learns of the single devotion and attach 
ment of the pair towards each other as of body 
soul . Nine situations - Thus far , from the eighty 
first to the Three hundredth stanza , the union effec 
ted with the help of the confilant is described . 
Hereafter comes the occasion for separation for 
various purposes . 


20. ஓதற் பிரிதல் - The lover has to depart in far 
ther pursuit of learning or to attend assemblies of 
learned men . The proposal to depart is carefully 
disclosed by the lover to the lady s friend who dis 
closes it to the lady . The lady is shocked , but is 
reconciled - Four situations. 


21 , 22 and 23. காவற் பிரிவு , பகை தணி வினைப்பிரிவு , 
வேந்தற்குற்றுழிப் பிரிவு - The lover has to depart on war 
like and political missions The lady is again 
shocked , but is reconciled . The delay in return 
gives occasion for pining in the several seasons . 
The lover , on the fulfilment of his mission hastens 
to his bride and is glad to inform her of his success 
-Twenty situations , 


24. QUIGG Qui h ufa - Departing on commercial 
missions . This separation is dealt with in all its 
elaborateness in twenty situations . 


25. பரத்தையிற் பிரிவு - The lover is misunderstood 
by the lady on account of his patronage and fre 
quent visits to dancers and musicians but is recon 
ciled by the confidant - Forty nine situations. 


This , in short , is the course of development of 
love depicted in Tirukkovaiyar . The commentary 
that is now published is , as pointed out by the 
learned editor , a very ancient one . Professor 
R. Viswanathan , M. A. , M.O. L , now Curator of 
Maha Mahopadhyaya U. Ve . Swaminatha Iyer s 
Memorial Library , Adayar has edited this work 
with great thoroughness and care , and our thanks 
are due to him for his valuable services . 


Our thanks are also due to the Government of 
Madras for their timely grants which have enabled 
us to publish this and other valuable works of our 
Library . 


S. GOPALAN , 

Hony . Secretary. 


K : VASUDEVA SASTRI , 

Pandit For Research . 
Saraswati Mahal Library , 

Tanjore . 
20th October 1951 . 


முன்னுரை. 


தேனினுமினிய திருவாசகத்தின் ஆசிரியராகிய மாணிக்க 
வாசகர் திருவாக்கே திருக்கோவையார் என்னும் திருச்சிற் 
றம்பலக் கோவையாராகும் . நானூறு 

செய்யு ளடங்கிய 
இந்நூல் ‘ கோவை என்னும் தமிழ்ப் பிரபந்தத்தைச் சார்ந் 

கோவை யென்றால் வரிசையாகச் கோக்கப்பட்ட 
பகுதிகளையுடையது என்பது பொருள் . தமிழ் இலக்கண 
நூல்களில் கோவை யெனும் சொல்லை அகப்பொருளிலக்கிய 
ங்களிலொன்றின் 

பெயராகக் கையாண்டிருக்கின்றனர் . 
இலக்கியப் பொருளை செவ்வனே பாகுபாடு செய்து விவரித் 
திருக்கும் அரியதோர் விரிவான இலக்கண நூற்பகுதியாகிய 
தொல்காப்பியப்பொருளதிகாரம் நம் தமிழ் நாட்டின் தனி 
சிறப்புக்களில் ஒன்று . இதில் இலக்கியப் பொருளை அகப் 
பொருள் புறப்பொருள் என இரண்டாகப் பிரித்து , பிறர் 
புலன்களால் அறியக்கூடிய பொருளைப் புறப்பொருள் என் 
றும் , அனுபவிப்பவர் மட்டில் அறியக்கூடியதும் , ஏனையோர் 
புலன்களுக்கு வசமாகாததுமான சிற்றின்ப உள்ளுணர்ச்சியை 
அகப்பொருள் என்றும் பிரித்திருக்கிறார்கள் . இவ்விரு 
பொருள்களையும் விவரிக்கையில் ஒவ்வொரு பொருளையும் 
ஏழு திணைகளாகப் பிரித்து ஒவ்வொரு திணையிலும் நிகழக் 
கூடிய நிகழ்ச்சிகளையும் விரிவாகக் கூறியிருக்கிறார்கள் . 


அகப்பொருள் இலக்கணம் . 


நமது நூல் அகப்பொருளைச் சார்ந்ததாதலின் அதன் 
ஏழு திணைகளையும் பற்றிச் சிறிது ஆராய்வோம் . 
அவ்வேழு திணைகளும் பின்வருமாறு : 
1. கைக்கிளை - ஸ்திரீ புருஷர் இருவரும் ஒருவரை 

யொருவர் காதலிக்குமுன் ஒருவரிடம் மட் 


( 2 ) 


டும் ஏற்படும் காதலுணர்ச்சி . இதனை ஒரு 
தலைக்காமம் என்றும் கூறுவர் . 


2 , புணர்ச்சி . 
3. பிரிதல் . 
4. 

இருத்தல் - பிரிந்தவருக்காகக் காத்திருத்தல் . 
5. இரங்கல் - பிரிவாற்றாது துன்பப்படல் . 

6. ஊடல் -- பிரிந்தவரிடம் கோபித்தல் . 
( இரண்டு முதல் ஆறு வரையுள்ள திணைகளுக்கு ஐந்திணை 
யென்ற தொகுதிப் பெயருமுண்டு ) . 

7. பெருந்திணை - முறைதவறி ஏற்படும் காதல் . 


தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் பொருளிலக்கணங் 
கூறுமிடத்துக் கதாநாயகன் முதலியோர் வசிக்கும் நிலப் 
பகுதியைப் பொறுத்தும் ஓர் பிரிவினை செய்திருக்கிறார்கள் . 
இலக்கியத்தில் கையாளப்படும் நிலம் ஐந்துவகை . 
அவையாவன ; -1, குறிஞ்சி அல்லது மலைநாடு 

2. பாலை அல்லது பாலைவனம்போன்ற 

வறண்ட பூமி . 
3. முல்லை அல்லது காடு . 
4. நெய்தல் அல்லது கடற்கரை . 
5. மருதம் அல்லது நீர்வளம் நிலவளம் 

பொருந்திய நாடு . 


இந்த ஐவகை நிலத்திலும் உள்ள ஊண் , 

உடை , 
தொழில் , கலை நுகர்ச்சி முதலிய வாழ்க்கை விவரங்கள் தமிழ் 
இலக்கண நூல்களில் செவ்வனே விவரிக்கப்பட்டுள்ளன . 
அவற்றைப் பின்பற்றியே சங்ககால நூலாசிரியர்கள் தங்கள் 
கவிகளைப் புனைந்திருக்கின்றனர் . 


( 3 ) 


அகப்பொருளிலுள்ள ஏழுதிணைகளில் நடுவணைந்தாகிய 
ஐந்திணைகளுள் ஒவ்வொரு திணையும் ஒவ்வொரு நிலத்திற்குச் 
சிறப்பான தகுதி வாய்ந்தது : 

புணர்ச்சி எனும் திணைக்குக் குறிஞ்சி நாடும் , 
‘ பிரிதலுக்கு 

பாலையும் , 
‘ இருத்தலு க்கு 

முல்லையும் , 
இரங்கலுக்கு 

நெய்தலும் , 
ஊடலுக்கு 

மருதமும் 
மிகப் பொருத்தமுள்ளவை . 


கோவையின் அமைப்பு . 


அகப்பொருள் இலக்கியங்களுள் முதன்மையான ‘ கோ 
வை யின் அமைப்புப் பின்வருமாறு ; -- அகப்பொருள் திணை 
களில் வர்ணிக்கப்படும் காதல் நிகழ்ச்சிகளை வரிசையான 
பல சந்தர்ப்பங்களாகப் பிரித்து , ஒவ்வொரு சந்தர்ப்பத்தி 
லும் அதைக்கண்ணுறும் அல்லது அனுபவிக்கும் ஒருவர் 
தனது எண்ணத்தை ஒரே செய்யுளில் வெளிப்படுத்துவர் . 
இதற்குக் கிளவி என்று பெயர் . அவற்றின் தொகுதியே 
கோவை என்னும் நூலாகும் . ஒவ்வோர் சந்தர்ப்பத்திற் 
கும் துறை என்று பெயர் . அகப்பொருள் இலக்கியத்தில் 
கையாளத்தகுந்த துறைகள் தொல்காப்பியத்திலும் , பிறி 
தோர் பழைய அகப்பொருள் இலக்கண நூலாகிய இறைய 
னார் அகப்பொருளிலும் விவரமாகப் பிரித்துத் தொகுத்துக் 
கூறப்பட்டிருக்கின்றன . 


கோவைக்கான துறைகளில் ஒவ்வொன்றிற்கும் உதா 
ரணவாய்ப்பாடுகள் இலக்கண ஆசிரியர்களால் இயற்றப் 
பட்டுள்ளன . இவ்வாய்ப்பாடுகளுக்கு கொளு எனப்பெயர் . 
கோவை நூல் துறைகளில் தோன்றும் கிளவிகளைப் பல சிறிய 


( 4 ) 
தொகுதிகளாகத் தொகுத்து ஒவ்வொன்றிற்கும் தனிப் 
பெயரும் இட்டிருக்கிறார்கள் . அத்தகைய கிளவிகளின் 
தொகுதிக்கு கிளவிக்கொத்து என்று பெயர் . 


பாட்டுடைத் தலைவனும் , தலைவன் தலைவியும் . 


மேலும் ஒவ்வொரு கவிஞரும் தனது நூலை இயற்று 
கையில் ஓர் வள்ளலையோ அல்லது தனது இஷ்ட தெய்வத் 
தையோ புகழ்ந்து கூறுவது இயற்கை , கோவை யெனும் 
இலக்கியத்தில் ஒவ்வோர் செய்யுளிலும் அவ்வள்ளல் அல்லது 
தெய்வத்தின் நகரச்சிறப்பையோ, உயர் 

குணங்களையோ 
குறிப்பிடுவது இலக்கிய ஆசிரியர்களின் மரபு . அவ்வள்ளல் 
அல்லது தெய்வத்துக்குப் பாட்டுடைத்தலைவன் 
பெயர் . 


என்று 


ஆனால் கோவையில்வரும் தலைவன் அல்லது தலைவியைப் 
புகழ்ச்சிக்குரிய பாட்டுடைத்தலைவனுக்குச் சம்பந்தமுடைய 
வர்கள் என்று சொல்லுவதற்கில்லை . கோவைச் செய்யுளில் 
தோன்றும் தலைவன் தலைவி முதலியோர் எந்தத்தனி நபரை 
யும் . சிறப்பாகக் குறிப்பதில்லை . பொதுவாக எந்த ஆடவ 
னுக்கும் மகளிர்க்கும் பொருந்தக்கூடிய வகையில் அவ்விருவ 
ரும் அமைக்கப்படுகின்றனர் . 


திருக்கோவையார் அமைப்பு . 


திருக்கோவையார் என்று வழங்கப்படும் திருச்சிற்றம் 
பலக்கோவையில் அதன் ஆசிரியர் 

ஆசிரியர் ஸ்ரீ மாணிக்கவாசக 
சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் என்னும் சிதம்பரத்தில் 
கோயில் கொண்டெழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நடராஜமூர்த்தி 
யைச் சிறப்பிப்பதையே நோக்கங்கொண்டு தனது நூலை 
எழுதியுள்ளார் . இந்நூலில் ஆசிரியரின் இஷ்ட தெய்வ 


( 5 ) 


மாகிய சிவபிரானிடம் உள்ள பேரன்பும் , சொல்வளமும் , 
பொருள்வளமும் பொதிந்து கிடப்பதால் இந்நூல் கோவை 
நூல்கள் எல்லாவற்றிலும் தலைமை பெற்று விளங்குகின்றது . 
ஆகையால் இந்நூலை உயர்ந்ததோர் இலக்கியமாகவும் , சிவ 
பெருமானிடம் அன்பைப் பெருக்கக்கூடியதோர் சைவசமய 
நூலாகவும் போற்றி ஓதி வருகின்றனர் . 


இந்நூலில் நானூறு செய்யுள்கள் உள்ளன . ஒவ் 
வொரு செய்யுளும் அகப்பொருளில் தனித்ததோர் சந்தர்ப் 
பம் அல்லது துறைக்குரியதாகும் . செய்யுட்களில் சில , 
தலைவனாலும் , சில , தலைவியாலும் , சில , தோழியாலும் , 
வேறு சில , அன்னை , செவிலி ஆகிய ஏனையோர்களாலும் 
சொல்லப்படும் . 


நானூறு செய்யுட்களிலும் விவரிக்கப்படும் அகப்பொ 
ருள் வரலாற்றின் தொடர்ச்சி அடியிற்கண்டவாறு : -- 


நானூறு கிளவிகளையும் இருபத்தைந்து தொகுதிகளாகத் 
தொகுத்து ஒவ்வோர் தொகுதிக்கும் உரையாசிரியர்களால் 
தனிப்பெயரிடப் பட்டிருப்பதால் அதைப் பின்பற்றியே 
பொருள் சுருக்கமும் கொடுக்கப்படுகிறது : 

1 . இயற்கைப் புணர்ச்சி : - தலைவனும் தலைவியும் 
எதிர்பாராமல் சந்திக்கின்றனர் . ஒருவரையொருவர் பார்த்த 
அளவில் காதல் கொண்டு , சேர்ந்து பிறகு விடைபெற்றுக் 
கொள்ளுகின்றனர் . இக்கிளவிக்கொத்தில் பதினெட்டு 
துறைகளுக்குள்ள கிளவிகள் அடங்கியுள்ளன . அவை 
யாவன : 

( 1 ) காட்சி அல்லது எதிர்பாராது சந்தித்தல் 
( 2 ) ஐயம் அல்லது தெய்வமோ மானிடரோ இவ் 

வணங்கு என்று சந்தேகித்தல் . 
( 3 ) ‘ தெளிதல் அல்லது மானிட அடையாளங்களைக் 

கண்டு ஐயந்தெளிதல் . 


( 6 ) 


(4 ) நயப்பு அல்லது அழகை ஆராய்ந்து வியத்தல் . 
( 5 ) உட்கோள் அல்லது தலைவிக்குத் தலைவனிடம் 

உள்ள காதலை அவள் நோக்கினால் அறிதல் . 
( 6 ) தெய்வத்தை மகிழ்தல் அல்லது எதிர்பாராத 

இப்பேறு கிடைத்தது பற்றி தெய்வத்திற்கு 

நன்றிகூறல் . 
( 7 ) புணர்ச்சி துணிதல் அல்லது நெருங்குதல் . 
( 8 ) கலவியுரைத்தல் அல்லது கலவிக்குப்பிறகு இன்ப 

நுகர்ச்சியைத் தலைவன் தலைவிக்கு உரைத்தல் . 
இதுபோன்று துறைகள் பதினெட்டின் கிளவிகள் சேர்ந்து 
முதற் கிளவித்தொகுதியாகிய இயற்கைப் புணர்ச்சியாகும் . 


மறு 


2. பாங்கற்கூட்டம் : - தலைவன் தலைவியை 
படியும் சந்திப்பதற்கான உபாயங்களைத்தேடித் தனது நண் 
பனை நாடுதல் - அவன் தரும் சில செய்திகளைக்கொண்டு 
தலைவியைச் சந்தித்து மிக்க வருத்தத்துடன் பிரிதல், இத் 
தொகுதியில் 30 கிளவித்துறைகள் உள்ளன , 


3. இடந்தலைப்பாடு : முதலில் 

சந்தித்த இடத் 
திற்கு மறுபடியும் சென்று அவன் சித்தமிருந்தால் ஏன் 
மறுமுறை சந்திக்கலாகாது எனக்காத்திருத்தல் . 

இதில் 
கிளவித்துறை ஒன்று . 


4. மதி உடம்படுத்தல் : - தலைவியை சந்திப்பதற்காக 
அவளுடைய தோழியின உதவியை நாடுதல்- இதிலுள்ள 
கிளவித்துறைகள் ஏழு . 

5. இருவரும் உள் வழி அவன் வா உணர்தல் : 
தோழி தலைவியுடன் சேர்ந்திருக்கும் சமயத்தில் கண்ட தலை 
வன் , தோழியிடம் மறைபொருளோடு பொதுவாக வார்த் 
தையாடல் - தோழி அவனது உட்கருத்தை ஒருவாறு ஊகித் 
தல் . கிளவித்துறைகள் 2 . 


( 7 ) 


6. முன்னுற உணர்தல் : - தோழி தன்னுரைக்குப் 
பதிலளிக்காததால் கவலையுற்ற தலைவனின் வருத்தங்கண்டு 
தலைவிதானும் வருந்துதல் - கிளவித்துறை ஒன்று . 


7. குறையுற உணர்தல் : - தலைவனின் உளக்குறிப்பை 
யும் தலைவியின் உள்ளத்தையும் தோழி ஒருவாறு நிச்சயித் 
தல் - கிள வித்துறைகள் 4 . 


8 . நாண நாட்டம் : - தலைவி தனது உள்ளுணர்ச்சியை 
நாணத்தால் மறைக்க முயன்று , அம்முயற்சியிலேயே தன் 
எண்ணத்தைத் தானறியாது வெளியிடுதல் - தோழி தலை 
வியை நீரருவிக்குச்சென்று நீராடி வருமாறு உரைத்தல் - 
தலைவி தலைவனைச் சந்தித்த சின்னங்களுடன் திரும்பிவருதல் 
- தோழி அவளை மறைமுகமாகப் பரிகசித்தல் - கிளவித் 
துறைகள் 5 . 


9. நடுங்க நாட்டம் : - தோழி தலைவியின் உள் 
ளத்தை வெளிப்படுத்துவதற்காகத் தலைவனுக்கு ஏதோ ஓர் 
அபாயம் ஏற்பட்டதாகத் தலைவியிடம் அறிவித்தல் - அதைக் 
கேட்டுத் தலைவி நடுங்குதல் - கிளவித்துறை ஒன்று . 


10. மடற்றிறம் : - தலைவிதனது நிச்சயத்தை இன்ன 
மும் வெளியிடாமையால் , தலைவன் அவளை அடைய வேண் 
டித்தமிழ்நாட்டின் வழக்கப்படி மடலூர்தல் என்ற வழி 
யைப் பின்பற்றப் போவதாகத் தோழியிடம் தெரிவித்தல் . 
( கருக்குள்ள பனைமட்டைகளால் ஆக்கப்பட்ட ஓர் குதிரை 
யின் மீ தூர்ந்து , தலைவியின் உருவப்படத்தைக் கையிலேந்தி , 
காதற்பெருக்கில் மடலூரும் துன்பத்தையும் பொருட்படுத் 
தாதிருத்தல் ; - இது தமிழ்நாட்டின் பழையதோர் வழக்கம் . 
இதனை ‘ மடலூர்தல் என்பர் ). தோழி தலைவனை அவ்வாறு 
செய்வதினின்றும் தடுத்துத் தானே அவனது வீருப்பத்தை 
முடித்துக் கொடுப்பதாக வாக்களித்தல் -கிளவித்துறைகள் 9 . 


( 8 ) 


11. குறை நயப்பித்தல் : - தலைவன் மடலூர்வதாகச் 
சொல்லியதைத் தோழி தலைவியிடம் தெரிவித்து , தலைவியை 
அவளது எண்ணத்தை வெளிப்படையாகத் தெரிவிக்க ஆயத் 
தப் படுத்தல் . கிளவித்துறைகள் 8 . 

12. சேட்படை : - தலைவன் தனது காதலைத் தெரி 
விப்பதற்காகத் தோழியிடம் தழை கொடுத்தனுப்புதல் 
( இலைகளாலும் மலர்களாலும் தொடுத்த மாலையும் ஆடை 
யும் கொடுத்தனுப்புவது தமிழர் மரபு . - இதற்குத் தழை 
கொடுத்தல் என்று பெயர் ) . தோழி அதனைத் தலைவியிடம் 
சேர்ப்பிக்கத் தயங்குவதுபோல் பாவனை செய்தல்- ( தலை 
வனது ஆர்வத்தை அதிகரிக்கச் செய்து விரைவில் மணம் 
முடிப்பதற்குத் தேவையான பொருளுடன் தலைவன் வந்து 
சேரவேண்டுமென்பதே தோழியின் நோக்கம் ), சிறிது தயங் 
கிப் பிறகு தலைவன் கொடுத்த தழையைத் தலைவியிடம் 
சேர்த்துத் தலைவி அதனை ஏற்றுக் கொண்டதைத் தலைவனி 
டம் தோழி தெரிவித்தல் . கிளவித்துறைகள் 26 . 

13. பகற்குறி: -- பகலில் தலைவியை சந்திப்பதற்காக 
இலைகளடர்ந்த ஓர் மறைவிடத்தைக் குறிப்பிட்டுத் தோழி 
தலைவியை வேறு முகாந்தரத்தைக் காட்டி அவ்விடம் அழைத் 
துச் செல்லல்-- அங்கே தலைவன் தலைவியை சந்தித்துப் பிரி 
தல் - பிறகு தலைவனைத் தோழி தனிமையில் சந்தித்து இனிப் 
பகலில் களவு நட்பு இயலாத காரியம் என்பதற்குப் பல கார 
ணங்களைக் கூறி மணமுடிப்புக்கு விரையும்பட தூண்டுதல் - 
தலைவன் மறுபடியும் தலைவியைக் காண வழக்கம்போல் சந் 
திக்குமிடமாகிய தினைப் புனத்திற்குச் செல்லுதல் புனம் 
அறுவடையாகி ஒருவரும் அவ்விடம் இல்லாததைக் கண்டு 
ஏமாறுதல் - கிளவித்துறைகள் 32 , 


| 


14. இரவுக்குறி : - தலைவியை இரவில் சந்திக்கத் 
துணிந்து , அபாயங்களையும் பொருட்படுத்தாது , சந்திப்பதற் 
கானதோர் இடத்தைக் குறிப்பிடுமாறு தோழியைத்தலைவன் 


( 9 ) 
வேண்டத் தோழி அவ்வாறு ஏற்பாடு செய்தல் - தலைவியின் 
தாயும் செவிலியும் அயர்ந்து உறங்கிக்கொண் டிருப்பதைத் 
தோழி தலைவிக்குத் தெரிவித்துத் தலைவியைத் தலைவனிருப் 
பிடம் அழைத்தேகுதல் - தலைவன் தலைவி இருவரும் சந்தித் 
துப் பிரிதல் - பிறகு நிலவினால் இருவரின் சந்திப்புத் தடைப் 
படுதல் - தலைவி விரகவேதனையால் வருந்துவதை அவளது 
இருப்பிடத்திற்கு வெளியிலிருந்து தலைவன் அறிதல் . அவ் 
வண்ணமே தனது பிரிவாற்றாமையால் தலைவன் துயருறுவ 
தைத் தலைவி தன திடத்திருந்தே கேட்டறிதல் . - பிறகு தலை 
வன் முன்பு சந்தித்த இடத்திற்குச் சென்று தலைவியைக் 
காணாது வருந்துதல் - அவ்வமயம் அங்கு வந்த தோழி தலை 
வனை யணுகி அவனது வருகை ஊரார் பேச்சுக்கு இலக்கா 
யிருப்பதால் இனி இரவிலும் களவு நட்புக் கூடாது என் 
றுரைத்தல் - கிளவித் துறைகள் 32 . 


15 ஒருவழித் தணத்தல் : - தலைவன் மிகுந்த பிர்யா 
சையுடன் காத்திருந்து சமயம் பார்த்துத் தலைவியின் இருப் 
பிடம் சென்று அவளைச் சேர்ந்து பிரிதல் - பிறகு தலைவி 
தலைவனின் பிரிவாற்றாமையால் மிகவும் வருந்துதல்- திடீ 
ரெனத் தலைவன் தோன்றுதல் - கிளவித் துறைகள் 13 . 

16 . உடன் போக்கு : - தோழி தலைவனிடம் தலைவிக்கு 
விரைவில் மணமுடிக்க ஏற்பாடு நடப்பதைத் தெரிவித்து , 
தாமதமன்னியில் பொருளுடன் வந்து தலைவியை மணமுடித் 
துக்கொள்ளுமாறு தலைவனைத் தூண்டுதல் - தலைவன் தலைவி 
யின் உயர்வுக்கேற்ற பொருளைச் சேகரிக்கத் தன்னால் இய 
லுமோ இயலாதோ எனச் சந்தேகித்தல் - அப்படி இயன்எறா 
லும் தனக்கே மணமுடிப்பது என்ன நிச்சயம் என்ற ஐயத்தி 
னால் தலைவியை அவள் உற்றார் அறியாமல் தன் இருப்பிடத் 
திற்கு அழைத்துச் செல்லத் துணிவு கொள்ளல் - தலைவியும் 
அதற்கு உடன்படல்- இருவரும் காடு வனங்கடந்து தலைவ 
னது இல்லம் சேருதல் - தலைவியைக் காணாது செவிலி தேடு 


( 10 ) 


தல் 


தல் தோழியின் கூற்றால் நற்குணம் படைத்த தலைவ 
னோடு தலைவி சென்றிருப்பதை யறிந்து தாய்க்கு ஆறுதலளித் 

- செவிலி தலைவியைத் தேடப் புறப்படுதல் - அவர்கள் 
சென்ற வழியை விசாரித்து இறுதியில் செழிப்பான விளை 
நிலத்தை யடைந்து அச்சம் நீங்கி ஆறுதலடைதல் - கிளவித் 
துறைகள் 56 , 


17 . வரைவு முடுக்கம் : - தலைவன் முன்கூறியபடி 
செய்யாது தலைவியை அவளுக்கேற்ற பொருள் கொண்டு 
மணமுடிக்க நிச்சயித்தல் - ஆயினும் தலைவியைப் பிரிய மன 
மில்லாது தயங்குதல் - தலைவன் தயங்குவதன் காரணத்தைத் 
தோழி யுணர்ந்து இனி களவுநட்புக் கூடாமையாலும் , தலைவி , 
தலைவனது பிரிவாற்றாமையைச் சிறிதும் சகிக்கமாட்டாள் 
ஆதலாலும் , தலைவனது வருகையை யறிந்து தலைவியின் தாய் 
மிகுந்த எச்சரிக்கையுடனிருப்பதாலும் , விரைவில் மணமுடிக்க 
ஆவன செய்யுமாறு தலைவனைத் தூண்டுதல் - கிளவித்துறை 
கள் 16 . 


18 . வரைபொருட் பிரிதல் : மண முடிப்பதற்காக 
வேண்டிய பொருள் சேகரிக்கத் தலைவன் புறப்படுதல் - பிரி 
வாற்றாமையால் தலைவி வருந்துதல் - தோழி தேற்றுதல் 
தலைவியின் உடல் மெலிவைக் கண்ட செவிலி கட்டுவித்தி 
யிடம் குறி வினவுதல்- உண்மை வெளிப்படுமெனத் தோழி 
கலங்குதல் - கட்டுவித்தி பொதுவாக இது முருகன் செயல் 
எனக் கூறல் - தாயும் ஊராரும் வெறியாடுதல் , மறியறுத் 
தல் என்ற வழிபாடுகளால் வேலனை வரவழைக்க ஏற்பாடு 
செய்தல் - அதைக்கேட்ட தலைவி தனது தோழியைக்கொண்டு 
அவ்வேற்பாட்டினை விலக்கல் முருகனருளால் ஏற்பட்ட 
உடல் மெலிவுநோய் நன்மைக்கே என்று தோழி கூறி , செவி 
லியிடம் , தலைவி முன்பொருசமயம் நீரில் மூழ்குந்தறுவாயில் 
அவளைக் காப்பாற்றிய தலைவனிடம் காதல் கொண்டு அவனை 
யே தனது மனதால் வரித்து அறன் முறையாக நிற்பதை 


- 


( 11 ) - 


அறிவித்தல்-- அதைக் கேட்ட தாயும் செவிலியும் மகிழ்தல் - 
இதற்கிடையில் தலைவன் பொருளுடன் வந்து சேருதல் 
கிளவித்துறைகள் 33 . 

19 . மணஞ் சிறப்புரைத்தல் : - தலைவனோடு மண 
முரசின் ஒலியும் கேட்பதைத் தோழி தலைவிக்கு உரைத்தல் 
- மணம் முடித்தல் - செவிலி தலைவியைத் தலைவனது இடஞ் 
சென்று பார்த்தல் - அவ்விருவரும் உயிருமுடம்பும்போல் 
வாழ்ந்து வருவதைக் கண்டு களிப்புறல் - கிளவித்துறைகள் 
9 . 

துவரையில் அதாவது 81 - வது செய்யுள் முதல் 300 
வது செய்யுள் வரையில் தோழியின் முயற்சிகளால் தலைவ 
னும் தலைவியும் கூடிய நிகழ்ச்சிகள் முடிவுற்றன . இனிப் பல 
காரணங்களுக்காகப் பிரிவு நிகழ்கின்றது . 


20. ஓதற் பிரிவு : - தலைவன் கற்றோர் அவைக்குச் 
சென்று கல்வி நலம் பெறுதற்கும் , தனது கல்வித்திறனை 
அவைமுன் வெளிப்படுத்துவதற்கும் தலைவியை விட்டுப் பிரி 
தல் - பிரியுமுன் தனதெண்ணத்தைத் தோழியிடம் மெது 
வாக வெளியிடுதல் - தோழி தலைவியிடம் தலைவனது எண் 
ணத்தை அறிவித்தல் - தலைவி திடுக்கிட்டுப் பிறகு தெளிதல் . 
- கிளவித்துறைகள் 4 . 

21 , 22 , 23. காவற்பிரிவு , பகைதணிவினைப் பிரிவு ,, 
வேந்தர்க்குற்றுழிப் பிரிவு : - தலைவன் போர்க் காரணமாக 
வும் மற்ற அரசியல் காரணங்களுக்காகவும் தலைவியைவிட்டுப் 
பிரிதல் - பிரிந்த தலைவன் திரும்ப வரத் தாமதமானதை 
எண்ணித் தலைவி வருந்துதல் - கார் முதலிய ஆறு பருவங்க 
ளில் தலைவி வருந்தும் முறை - சென்ற காரியத்தில் வெற்றி 
பெற்றுத் திரும்பிய தலைவன் தலைவியிடம் தனது வெற்றி 
யைப்பற்றிக் கூறல் - தலைவி மகிழ்தல் - கிளவித்துறைகள் 20 . 

24. பொருள்வயிற் பிரிவு : - பொரு ளீட்ட வின் 
பொருட்டுத் தலைவன் வேறு நாடுகளுக்குச் செல்லல் - தலைவி 


( 12 ) 


யின் பிரிவாற்றாமை தலைவன் வருகை 

( இக்கிளவிக் 
கொத்தில் பிரிதல் என்ற அகத்துறை விவரமாக வர்ணிக் 
கப்பட்டுள்ளது . ) - கிளவித்துறைகள் 20 . 


25. பரத்தையிற் பிரிவு : - கலைகளில் மிகுந்த ஆர்வங் 
கொண்டு தலைவன் தலைவியைவிட்டுப் பிரிந்து நடிகை முதலி 
யோரிடம் உறவுகொண்டதால் பிரிவு ஏற்பட்டதென உலா 
விய வதந்தியைக் கேட்ட தலைவி மனமுடைந்து தலைவன் 
பால் சீற்றங்கொள்ளல் - பிறகு தோழி தலைவனது வள்ளற் 
றன்மையை எடுத்துக் கூறித் தலைவியின் ஊடலைத் தணித்தல் 
- கிளவித்துறைகள் 49 . 

இவ்வாறு அகத்துறைகள் நானூறுக்கும் 400 செய்யுள் 
களாக இந்நூல் தொகுக்கப்பட்டுள்ளது . 


இப்பொழுது வெளியிடப்பெற்றுள்ள இவ்வுரை மிகப் 
பழையதோருரை என்று தெரிகிறது . இதனைப் பதிப்பித்த 
ஆசிரியர் மகாமகோபாத்திய உ . வே , சுவாமினாதய்யரவர் 
களின் நினைவுச் சின்னமாகிய நூல் நிலையத்தின் தலைவர் , 
பேராசிரியர் ஸ்ரீ R. விஸ்வநாதன் , M. A. , B. 0. L , அவர்கள் 
மிகுந்த ஊக்கத்துடனும் கவனத்துடனும் இந்நூலைப் பரிசோ 
தித்து உதவி யிருக்கின் றனர் . அன்னாருக்கு எமது நன்றி 
உரித்தாகும் . 

இந்நூலையும் இதுபோன்று இந்நிலையத்திலுள்ள மற்ற 
அரிய நூல்களையும் பதிப்பிப்பதற்கு நிதி உதவி செய்துவரும் 
சென்னை அரசாங்கத்தாருக்கு யாம் எமது நன்றியைச் செலுத் 
தக் கடமைப்பட்டுள்ளோம் . 


S. கோபாலன் , 
களரவ காரிய தரிசி . 


K. வாஸுதேவ சாஸ்திரி , 

ஆராய்ச்சி ஆசிரியர் . 
ஸரஸ்வதி மகால் நூல் நிலையம் , ) 

தஞ்சை , 
20-10-1951 . 


சிவமயம் 


முகவுரை 


திருச்சிற்றம்பலம் 


திருவாசகம் 


அத்தனே யண்- பண்டமாய் நின்ற 

ஆதியே யாது மீறில்லாச் 
சித்தனே பத்தர் சிக்கெனப் பிடித்த 

செல்வமே சிவபெரு மானே 
பித்தனே எல்லா உயிருமாய்த் தழைத்துப் 

பிழைத்தவை யல்லையாய் நிற்கும் 
எத்தனே உன்னைச் சிக்கெனப் பிடித்தேன் 
எங்கெழுந் தருளுவ தினியே . 

(மாணிக்க வாசகர் ) 
திருச்சிற்றம்பலம் 


தமிழின் பகுதிகளுள் சிறந்ததெனப் பாராட்டப்படுவது 
பொருளிலக்கணம் . அப்பொருள் அகம் , புறம் என இருவகைப் 
படும் . அவற்றுள் அகமே சிறப்பாகப் பண்டைப் புலவர்களால் 
கொண்டாடப்பெற்று வந்தது . இதற்கு , அவர்களெழுதிய நூல் 
களுள் அகப் பொருளையே கொண்ட தனி இலக்கியங்களும் 
இலக்கணங்களும் பல இருப்பதே போதிய சான்றாகும் . 


பிற்காலத்தில் பிரபந்தங்கள் பல தமிழில் தோன்றிய போது 
அவை அகப் பொருளமைதியேகொண்டு விளங்கின . அவற் 
றுள் தலைசிறந்தது கோவை என்னும் பிரபந்தமாகும் . இவற்றுட் 
சில அகப்பொருள் இலக்கண நூல்களுக்கு இலக்கியமாகவே 
எழுந்தன போலவும் காணப்படுகின்றன . 


11 


-- 


அகப்பொருள் துறைகள் பொருள் தொடர்பு அமையும் வண் 
ணம் கோவையாகப் பாடப்படு தலினால் இப்பிரபந்தத்துக்குக் 
கோவை என்ற பெயருண்டாயிற்று . இவ்வாறு பாடப்பெற்ற 
கோவைகளுள் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்றியருளிய 
திருச்சிற்றம்பலக்கோவையே மிகச் சிறந்தது என்பது பல்லோர் 
துணிபு . இந்நூலை ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகள் பாடத் திருச் 
சிற்றம்பலமுடையாரே தம் திருக்கையால் எழுதியருளினார் என்ற 
வரலாறும் , இதனையொட்டி எழுந்துள்ள பல ஆராய்ச்சிகளும் , 
களவியற் காரிகை , இலக்கண விளக்கம் ஆகிய இரு நூல்களும் 
இதனின்று பல செய்யுட்களை மேற்கோள்களாகக் கொண்டுள்ள 
செய்தியும் , இன்னும் பிறவும் இக்கூற்றுக்குச் சான்றாகும் . 


இந்நூலுக்குச் சிறந்ததோருரை அச்சிலிருப்பது யாவரும் 
அறிந்ததே . அவ்வுரை சேனாவரையருடையதென்றும் , நச்சி 
னார்க்கினியருடையதென்றும் முதலில் வெவ்வேறாகக் கரு 

கருதப் 
பெற்று , முடிவில் பேராசிரிய ருடையதென்று கொள்ளப்பெற்று 
வருகிறது . இப்பேராசிரியர் தொல்காப்பியத்துக்கு உரைகண்ட 
பேராசிரியரினும் வேறானவர் என்றும் கூறப்படுகிறது . 


இவ்வாறு அச்சில் வெளிவந்துள்ள நூலில் முதலில் 
அதிகார வரலாறும் , பிறகு கிளவிகளின் விளக்கங்களும் காணப் 
படுகின்றன . ஒவ்வொரு கிளவியை ஒட்டி , அதன் விளக்கங் 
கொண்ட ஒவ்வொரு முகவுரையும் , அதன் கீழே துறைகளின் 
தொகுதியை விளக்கும் ஒவ்வோர் அகவலும் , அதன் உரைநடை 
விளக்கமும் காணப்படு கின்றன . ஒவ்வொரு துறைத் தலைப் 
பின் கீழும் அத்துறை விளக்கமும் , செய்யுளும் , கொளுவும் , 
செய்யுளுக்குப் பதவுரையும் , விளக்கவுரையும் முறையே அமைந் 
துள்ளன . விளக்கவுரையுள் பல இலக்கண முடிபுகளும் அரிய 
கருத்துக்களும் கொடுக்கப்பெற்றுள்ளன . இந்நூலுக்கு வேறு 
உரைகள் உள்ளமையும் செய்யுட்களுக்குப் பலவிடங்களிற் பாட 
பேதங்கள் உண்மையும் விளக்கப்பகுதிகளுள் சுட்டப்பெற்றுள் 

இவ்வுரையில் கொளுக்களுக்கு உரை இல்லை . 


ளன , 


iii 


மேலே கூறியபடி இந்தா லுக்கு வேறுரைகளிருப்பதை 
அச்சில் வெளிவந்த நூல் சுட்டிச் சென்றாலும் , அத்தகைய 
வேறு உரை நூல்களுள் எவையும் இது காறும் வெளிவரவில்லை . 
இந்நிலையில் தஞ்சாவூர் மகாராஜா ஸ்ரீ ஸரபோஜி ஸரஸ்வதி மஹால் 
நூல் நிலையத்தார் வேறுரையடங்கிய ஒரு சுவடியைத் தம் நூல் 
நிலையத் திலிருந்து எடுத்து அதனை அச்சிடுவிக்க முன் வந்தது 
போற்றத்தக்கது . அதனை ஆராய்ந்து பதிப்பிக்கும் பணியை 
அவர்கள் என்பால் அமைத்தமைக்கு நான் பெரிதும் நன்றி 
யுடையவனாயிருக்கின்றேன் . 


பொருள் செல்லும் முறையிலும் நடையிலும் முன்னே 
அச்சில் வெளிவந்த உரையினின்றும் இவ்வுரை முற்றிலும் 
வேறானது . பேராசிரியருடையதென வழங்கும் 

தென வழங்கும் உரையில் 
காணப்பெறுவதுபோல விளக்கவுரைகளோ இலக்கணமுடிபு 
களோ இதனிற் காணப்படாமற் போனாலும் , பற்பல இடங்களில் 
இவ்வுரை காட்டிச் செல்லும் பொருள் நயங்கள் போற்றத் 
தக்கனவாயிருக்கின்றன . இவ்வுரையில் கொளுக்களுக்கு உரை 
கள் குறிக்கப்பட்டுள்ளன . பேராசிரியர் உரை பில் சுட்டப்பெறும் 
“ வேறுரை களிற் பல இவ்வுரையிற் காணப்படுகின்றமையாலும் , 
அதனில் காட்டப்பெறும் பாடபேதங்களுள் சிலவற்றை இவ் 
வுரை கொண்டிருத்தலாலும் , வடமொழிக் கலப்பமைந்த இவ் 
வுரையைச் செப்பனிட்டது போலவே பலவிடங்களில் பேராசிரி 
யருரை காணப்படுதலாலும் இவ்வுரையே முந்தியதாயிருக் 
கலாமென்று ஊகிக்க இடமுண்டாகிறது . 


இவ்வுரை பலவிடங்களில் பதவுரையாகவும் சிலவிடங்களிற் 
பொழிப்புரையாகவும் எழுதப்பெற்றிருக்கிறது . அன்றியும் , 
கிடைத்த சுவடியில் 281 ஆவது பாடலுக்குப்பின் , முன்வந்த 
உரை அழிந்து , எஞ்சிய பாடல்கள் பேராசிரியர் உரையைத் 
தழுவிய பொழிப்பையே கொண்டிருந்தன . ஏடுகளும் பலவிடங் 
களிற் சிதைந்து போய் எழுத்துக்கள் காணாமற்கிடந்தன . இவ் 
வாறிருந்தும் உரையின் அருமையை நோக்கிக் கிடைத்தமட்டும் 


iv 


உள்ளவாறே பதிப்பிக்க விரும்பி தஞ்சை நூல் நிலையத்தார் 
அவ்வாறே செய்யக் கட்டளையிட்டனர் . 

அவ்வாறே நூலைப் பதிப்பித்து அச்சிடுவித்துவரும் வேளை 
யில் , தற்செயலாய் அடையாறு , மகா மகோபாத்தியாய டாக்டர் 
உ . வே . சாமிநாதையர் அவர்கள் நூல் நிலையத்திலுள்ள திருக் 
கோவையார்ச் சுவடிகளை ஆராய நேர்ந்த போது , தஞ்சைப் 
பிரதியில் விடுபட்ட பகுதிகளுள்ள ஒரு சுவடியிருப்பதைக் 
கண்டு , அதனைக் கொண்டு நூலைப் பூர்த்திசெய்ய வியன்றது . 
இவ்வாறு அமைந்தது இறைவன் - திருவருளே யாகும் .. 
அச்சுவடியைப் பயன்படுத்திக் கொள்ள உதவிய அந்நூல் 
நிலைய அத்யக்ஷர் ஸ்ரீமதி ருக்மணி தேவியார்க்கு எம் நன்றி 
உரித்தாகுக . 

ஏட்டுச் சுவடியில் சிதைந்துபோன பகுதிகளுள் வேறு 
வகைகளால் நிரப்ப முடியாத விடங்களில் புள்ளியிடப்பெற் 
றுள்ளன; பேராசிரியர் உரையின் உதவியாலும் பிற முறை 
களாலும் நிரப்பப்பெற்றவை நக வளைவுகளுக்குள் அமைக்கப் 
பட்டுள்ளன; உரையில் விளக்கங்களாக உள்ளவை பகர வளைவு 
களுக்குள் இடப்பெற்றுள்ளன . 

பாடபேதங்கள் , ஒப்புமைப்பகுதிகள் , பேராசிரியர் உரையில் 
காணப்பெறும் சிறப்புப்பகுதிகள் முதலியவை அடிக்குறிப்புக் 
களாகக் காட்டப்பெற்றுள்ளன . ஏட்டுச் சுவடியில் கிளவிவிளக் 
கங்கள் இல்லை . அவற்றின் பயன் நோக்கிப் பேராசிரியர் உரையி 
னின்று அவை எடுத்தெழுதப்பெற்றன . பேராசிரியர் உரையில் 
வேறுரை முதலியனவாகக் குறிக்கப்பெற்றவற்றுள் இவ்வுரையில் 
காணப்படுபவை தடித்த எழுத்தில் காட்டப்பெற்றுள்ளன. 

இதனை எழுதுங்கால் மகாமகோபாத்யாய ஐயர் அவர்கள் 
தொகுத்து வைத்திருந்த சில குறிப்புக்களை நான் பயன்படுத்திக் 
கொள்ளுமாறு அவர்களுடைய திருக்குமாரர் ஸ்ரீ கலியாண 
சுந்தரையர் அவர்களும் அவர்களுடைய குமாரர் ஸ்ரீ சுப்பிர 
மணிய ஐயரவர்களும் அன்புடன் உதவினார்கள் . இவ்வுதவி 
என்றும் மறக்கற் பாலதன்று . 


V 


. 


அறிவாற்சிவனே என்று போற்றப்படும் ஸ்ரீமாணிக்க 
வாசகப் பெருமான் மனங்குழைந்து பாடியருளியதும் , சிவ 
பெருமானே , அவர் வாக்கிற்கலந்திருந்து தம் அருமைத் 
திருக்கையால் எழுதியருளியதுமான இத் தெய்வத் திருமறை 
யை எளியேன் - கையினால் தொடவும் உரிமை பெற்றவனல் 
லேன் ; அவ்வாறிருந்தும் அதன் பழைய தோருரையை அச்சிற் 
பதிப்பிக்கும் பேறு எளியேனுக்கு வாய்த்ததெனில் அதனைவிடப் 
பெறக்கூடிய பேறுண்டோ ? அதனை யளித்தருளிய திருவருளைத் 
திரிகரணங்களாலும் வணங்கு தலன்றி யான் செய்யக்கூடிய 
தொன்றுமின்று . 


களாக . 


என் அறிவின்மை , அயர்வு ஆகிய காரணங்களால் இப்பதிப் 
பிற் காணக்கூடும் குறைகளை அன்பர்கள் பொறுத்துக்கொள்வார் 

திருக்கோவையாருக்கு இன்னும் பல உரைகளும் 
விளக்கங்களும் அச்சில் வெளிவராமலிருக்கின்றன . அவற்றை 
யெல்லாம் உலகம் பெறுவதற்கு ஏற்ற வழிகள் விரைவில் உண் 

வேண்டு மென்று ஆண்டவன் திருவடிகளைப் பிரார்த்திக் 
கிறேன் . 


10-3-1951 


இராம . விசுவநாதன் . 


விநாயக வணக்கம் . 


எண்ணிறைந்த தில்லை யெழுகோ புரந்திகழக் 
கண்ணிறைந்து நின்றருளுங் கற்பகமே - நண்ணியசீர்த் 
தேனூறு செஞ்சொற் றிருக்கோவை யென்கின்ற 
நானூறு மென்மனத்தே நல்கு . 


நூற் சிறப்பு. 


ஆரணங் காணென்ப ரந்தணர் யோகிய ராகமத்தின் 
காரணங் காணென்பர் காமுகர் காமநன் னூலதென்பர் 
ஏரணங் காணென்ப ரெண்ண ரெழுத்தென்ப ரின்புலவோர் 
சீரணங் காயசிற் றம்பலக் கோவையைச் செப்பிடினே . 


இவ்விரு செய்யுட்களும் பிற்காலத்து ஆன்றோரால் செய்யப்பெற்றன . 


திருச்சிற்றம்பலம் . 


மாணிக்கவாசக சுவாமிகள் 


அருளிய 


திருச்சிற்றம்பலக்கோவையார் 


உரையுடன் . 


1. இயற்கைப் புணர்ச்சி . 
இயற்கைப் புணர்ச்சி என்பது தலைமகனும் . தலைமகளும் 
ஒரு பொழிலிடத் தெதிர்ப்பட்டுத் தெய்வம் இடைநிற்பப் 
பான்மை வழியோடித் தம்முள் ஒத்த அன்பினராய்த் தம்முள் 
தாமே கூடும் கூட்டம் . இது பதினெட்டுத் துறைகளை உடை 
யது . 

அவை பின் வருமாறு 


- 


1 காட்சி , 2 ஐயம் , தெளிதல் , 4 நயப்பே , 
5 உட்கோள் , தெய்வம் , " துணிதல் , கைக் கிளை , யொடு 
கலவி யுரைத்தல் , இருவயினொத்தல் , 
10 கிளவி வேட்டல் , 11 நலம்புனைந் துரைத்தல் , 
12பிரிவுணர்த்தல் , லொடு , 13 பருவர லறிதல் , 
14 அருட்குண முரைத்தல் , 15 அணிமை கூறல் , 

ஆடிடத் துய்த்தல் , 17 அருமை யறிதல் , 
18பாங்கியை யறிதல் , என ஈரொன்பான் 
நீங்கா வியற்கை நெறியென மொழிப . 


16 


2 


திருக்கோவையார் . 


கைக்கிளை . 


1. காட்சி . 


மதிவாணுதல் வளர்வஞ்சியைக் 
கதிர்வேலவன் கண்ணுற்றது . 


( இதன் பொருள் . ) பிறையை ஒத்து ஒளிசிறந்த நெற்றியினை 
யுடைய இளைய வஞ்சிக்கொம்பை நிகரானவளை ஒளி சிறந்த 
வேலினையுடையவன் கண்டது . 


திருவளர் தாமரை சீர்வளர் காவிக ளீசர் தில்லைக் 
குருவளர் பூங்குமிழ் கோங்குபைங் காந்தள் கொண் டோங்கு 

[ தெய்வ 
மருவளர் மாலையோர் வல்லியி னொல்கி யனநடைவாய்ந் 
துருவளர் காமன்றன் வென்றிக் கொடி போன் றொளிர்கின் 

[ றதே . 


( பதவுரை ) திருவளர் தாமரை-- அழகுமிக்க தாமரைப் 
பூவையும் , சீர்வளர் காவிகள் - சிறப்புடைய நீலப்பூவையும் , 
ஈசர் தில்லை - சிவனுடைய சிதம்பரத்தில் , குருவளர் பூங் 
குமிழ் - நிறமிகுந்து பொலிவினை யுடைத்தாகிய குமிழம் பூவை 


குறிப்புரை 
1. தலைவன் கூற்று : - திரு என்பது கண்டாரால் விரும்பப் 
படும் தன்மை நோக்கு என்றவாறு . திருமகள் தங்கும் தாமரை எனி 
னும் அமையும் . பல நிலங்களுக்கும் உரித்தாகிய பூக்களைக் கூறியவத 
னால் நிலமயக்கங் கூறியவாறாயிற்று . ஆகவே , எல்லா நிலங்களிலும் 
சென்று துய்க்குமினமெல்லாம் தில்லைவாழ்வார் ஆண்டிருந்து துய்ப்பர் 
என்பது போ தரும் . போதா , இம்மையின்பத்திற்கும் தில்லையே காரண 
மென்பது கூறியவாறாயிற்று . ஈசர் தில்லை என்ற தன்மை மறுமை இன் 
பத்திற்குக் காரணம் சொல்லாமை விளங்கும் . உருவளர் காமன் றன் 
வென்றிக்கொடி என்பது , நுதல்விழிக்குத் தோற்று உரு இழப்பதன் 
முன் மடியாவாணையனாய் நின்றுயர்த்த கொடியை. [ பேராசிரியர் உரை . ) 


இயற்கைப் புணர்ச்சி 

3 
யும் , கோங்கு -- கோங்கரும்புகளையும் , பைங்காந்தள்- செவ்விக் 
காந்தள் பூக்களையும் , கொண்டு- இப்புட்பங்களை அவயவமாகக் 
கொண்டு , ( எங்ஙனமெனில் , தாமரைப் பூவை முகமாகவும் , 
செங்கழுநீர்ப் பூக்களைக் கண்களாகவும் , குமிழமலரை நாசி 
யாகவும் , கோங்கரும்புகளை முலைகளாகவும் , செவ்விக்காந்தட் 
பூவைக் கரங்களாகவும் , இப்படி அவயவமாகக்கொண்டு ) ஒங்கு 
தெய்வ மருவளர்மாலை ஓர் வல்லியின் ஒல்கி- உயர்ந்த தெய்வ 
வாசனை மிக்க மாலை ஒரு வல்லி சாதகக் கொடி போல் நுடங்கி , 
அன்ன நடை வாய்ந்து - அன்னத்தின் நடைபோல நடையும் 
வாய்ந்து , உருவளர் காமன் தன் -- வடிவு மிகுந்த மாரவேளின் , 
வென்றிக்கொடி போன்று- வெற்றிக் கொடியை ஒத்து , ஒளிர் 
கின்றதே - விளங்கா நின்றது என்ன அதிசயமே ! ( என்ற 
வாறு ) 


2. ஐயம் . 


தெரியவரியதோர் தெய்வமென்ன 
அருவரை நாடன் ஐயுற்றது . 


( இ - ள் ) ( அறிவதற்கு அருமையானதொரு ) தெய்வ 
மென்று ( அரிய மலைநாட்டினையுடையவன் ) சந்தேகித்தது . 


போதோ விசும்போ புனலோ பணிகள துபதியோ 
யாதோ வறிகுவ தேது மரிதிய மன்விடுத்த 
தூதோ வனங்கன் றுணையோ விணையிலி தொல்லைத்தில்லை 
மாதோ மடமயி லோவென நின்றவர் வாழ்பதியே , 


தலைவியின் மேனிக்கு மலர்மாலை உவமை : - கோட லெதிர் 
முகைப் பசுவீ முல்லை , நாறிதழ்க் குவளையொ டிடைப்பட விரைஇ , 
ஐதுதொடை மாண்ட கோதைபோல , நறிய நல்லோன் மேனி , முறி 
யினும் வாய்வது முயங்கற்கு மினிதே . ( குறுந் . 62 ) : பேதையை ....... 
என்மார்பிற் கோதையை ( பு . வெ . 255 ) . 


4 . 


திருக்கோவையார் . 


இளை 


* (ப- ரை ) யமன் விடுத்த தூதோ - பூமியிலுள்ள 
ஞரையெல்லாம் கொல்ல வேண்டிக் காலன் வரவிட்ட தூதோ ? 
அனங்கன் துணையோ - வசித்தற்கரியாரை வசிக்க அனங்கற்கு 
உண்டாயிற்றோர் துணையோ ? இணையிலி தொல்லைத் தில்லை 
மாதோ- தன்னை நிகரில்லாத திருவம்பலவாணனுடைய சிதம் 
பர்த்தில் வாழும் மாதரோ ? மடமயிலோ என நின்றவர் வாழ் 
பதி - மடப்பத்தையுடைய மயிலோ என்று யாம் சொல்லும்படி 
நின்ற இவர் வாழுமிடம் , போதோ - தாமரைப்பூவோ ? விசும் 
போ - ஆகாயமோ ? புனலோ - நீரோ ? பணிகளது பதியோ 
--பாம்புகளின் பதியாகிய நாகருலகமோ ? யாதும் ஏதும் அறி 
குவது அரிது - இன்னவிடமென்றறிதற்குச் சிறிதும் அறியா 
திருந்தது ( எ - று ) 


3. தெளிதல் 


அணங்கல்லளென் றயில் வேலவன் 
குணங்களை நோக்கிக் குறித்துரைத்தது . 


( இ - ள் ) - தெய்வமல்லளென்று , கூரிய வேலினை யுடையவன் , 
அவயவங்களை ஆராய்ந்து கருதிச் சொன்னது . 


பாயும் விடையரன் றில்லையன் னாள் படைக் கண்ணிமைக்குந் 
தோயு நிலத்தடி தூமலர் வாடுந் துயரமெய்தி 
ஆயு மனனே யணங்கல்ல ளம்மா முலைசுமந்து 
தேயு மருங்குற் பெரும்பணைத் தோளிச் சிறுதுதலே . 


* இச்செய்யுளின் பொருள் எட்டில் மிகவும் சிதைந்துள்ளது . கிடைத்த 
பகுதி , பேராசிரியர் உரையின் துணைகொண்டு முடித்து இங்கு எழு 
தப்பட்டுள்ளது . 


2. தலைவன் கூற்று : வசித்தற்கு- வசீகரித்தற்கு ; அனங்கன் - மன் 
மதன் ; -ஒப்பில்லா தான் --சிவபெருமான் ; இங்கு நிகழ்ந்த ஐயம் 
தெய்வமோ மக்களுளாளோ என்க . 


இயற்கைப் புணர்ச்சி 


அரன் . 


( ப - ரை ) பாயும் விடை 

-பாய்ந்து செல்லு 
கின்ற இடபத்தை உடைய சிவனின் , தில்லை அன்னாள் - சிதம் 
பர் த்தை நிகரானவள் , படைக்கண் இமைக்கும் - வேல்போலும் 
கண் இமையா நின்றது ; தோயும் நிலத்தடி -- பாதங்களும் பூமி 
யிற் பொருந்தாநின் றன ; தூய்மலர் வாடும் -- செவ்விப்புட்பங் 
களும் வாடாநின் றன ; துயரம் எய்தி ஆயும் மனனே - வருத்த 
முற்று ஆராய்கின்ற மனமே ! அணங்கல்லள் - தெய்வமல்லள் 
காண் ; அம் மாமுலை சுமந்து அழகிய பார தனங்களைச் 
சுமந்து , தேயும் மருங்குல் -- தேயாநின்ற இடையினையும் , 
பெரும் பணைத்தோள் - பெருத்து வளர்ந்த வேயினை நிகர்த்த 
தோளினையுமுடைய , - இச்சிறு நுதலே - இந்தச் சிறு நெற்றி 
யினையுடையவள் , அணங்கு அல்லள் -- தெய்வமல்லள்காண் . 
( எ - று ) . 


4. நயப்பு . 


வண்டமர்புரிகுழ லொண்டொடிமடந்தையை 
நயந்தவண்ணல் வியந்துள்ளியது . 


( இ - ள்) வண்டுகள் ஆர்க்கின்ற நெரித்த கூந்தலினையும் 
அழகிய வளைகளையுமுடைய நாயகியை விரும்பி நாயகன் அதி 
சயப்பட்டு நின்றது . 


3. தலைவன் கூற்று . துயரம் எய்தி ஆயும் மனனே என்றதனால் , 
தெளிதல் கூறப்பட்டதாம் . அவ்வகை தெய்வங்கொல்லோ என்றை 
யுற்று நின்றான் இவ்வகை குறிகண்டு தெய்வமல்லள். மக்களுள்ளா 
ளெனத் துணிந்தானென்பது ( பே - ரை .) 


‘ தில்லையன்னாள் ......... வாடும் - இதனை மாலைவாடின வாட்கணி 
மைத்தன , காலும் பூமியைத் தோய்ந்தன காரிகை (சிந்தா . 1327 ) 
என்றதனோடு ஒப்பிடுக . 


6 

திருக்கோவையார் . 
அகல்கின்ற வல்குற் றடமது கொங்கை யவைய்வநீ 
புகல்கின்ற தென்னைநெஞ் சுண்டேயிடையடை யார்புரங்கள் 
இகல்குன்ற வில்லிற்செற் றோன்றில்லை யீசனெம் மானெ 

[ திர்ந்த 
பகல்குன்றப் பல்லுகுத் தோன்பழனம் மன்ன பல்வளைக்கே , 

( ப - ரை ) அகல்கின்ற அல்குல் தடம் அது- அக்லாநின் 
அல்குலின் பெருமை இருந்தபடி அது ; கொங்கை அவை 
தனங்களும் அங்ஙனே கதித்திருந்தன ; நெஞ்சு- நெஞ்சமே | 
அவம் நீ புகல்கின்றது என்னை -- ஒரு காரணமுமின்றியே நீ 
சொல்லுகின்றதென்ன ? அடையார்புரங்கள் இகல் குன்ற 
தன்னைச் சேராத அசுரர்களுடைய திரிபுரங்களினுடைய மாறு 
பாடு கெட , வில்லிற் செற்றோன் - வில்லாலேயழித்தவன் , 
தில்லை ஈசன்- திருவம்பலத்திலே யுள்ளவனாகிய பரமேசுவரன் , 


4. தலைவன் கூற்று . இச்செய்யுளுக்குப் பேராசிரியர் வகுத்த 
உரையிற் காணப்பெறும் பகுதிகளிற் சில பின் வருமாறு . 

அடையார்......செற்றோன்- அடையா தார் புரங்களது இகலைக் 
குன் றமாகிய வில்லாற் செற்றவன் ; இகல் குன்ற வில்லிற் செற்றே 
னென்பதற்கு , இகல் குறைய வில்லாற் செற்றோன் எனினும் அமை 
யும் , நயந்த வண்ணல் - மக்களுள்ளாளென்று துணி தலால் நயந்தவண் 
ணல் . உள்ளியது - கூட்டத்தை நினைந்தது . பழனம் அன்ன பல் 
வளைக்கு- அவளது திருப்பழனத்தை யொக்கும் பல்வாைக்கு . இது 
நலம் பாராட்டல் " 

இச்செய்யுளைத் துணிந்தவழி வியத்தலுக்கு உதாரணமாகக் 
கூறுவர் இலக்கண விளக்க ஆசிரியர் ; அம்பிகாபதிக் கோவையாசிரியர் 
இதனை மென்மொழி விரும்பல் என்பர் . புறப்பொருள் வெண்பா 
ஆசிரியர் இதனை நலம் பாராட்டல் என்று கூறி , நற்காமத்து நலம் 
பாராட்டல் புணர்ச்சி தோன் றவரும் ; இஃது அன்ன தன்று என்பர் , 

தடம் - உயர்ந்த இடம் . ( பேரா ) புணர் முலைத்தடங்கள் (சிந்தா . 
460 ) பல்லுகுத்தோன் - ஆதித்தியனை நிலாப்போலச் சோதிவிடும் 
பற்களைப் பறித்தாரென்றவாறு ; ( தக் . பாணி . 485 : உரை ) . பல்லில 
னாகப் பகலை வென்றோன் ( சிற் , 60 ) . 


இயற்கைப் புணர்ச்சி 


7 


( எம்மான்- எம்முடைய இறைவன் ) , ஏதிர்ந்த பகல்குன்ற பல் 
உகுத்தோன் ( மாறுபட்ட சூரியனுடைய ) வலியழியப் பல் 
லைத் தகர்த்தோன் , பழனம் அன்ன பல் வளைக்கே --அவ 
னுடைய திருப்பழன ( ம ) ன்ற திருப்படை வீட்டையொத்த பல 
வளைகளையுடையாளுக்கு , உண்டே இடை -- இடை உண்டோ ? 
( எ - ஜ ) . 


5. உட்கோள் . 


இறை திருக்கரத்து மறிமானோக்கி 

உள்ளக்கருத்து வள்ளலறிந்தது . 
( இ - ள் ) சுவாமியினுடைய திருக்கரத்து மான்மறி ( யின் 
நோக்கினை உடையாளின் ) மனத்தின் 

நினைவை 

நாயகன் 
அறிந்தது . 


அணியு மமிழ்து மென்னாவியு மாயவன் றில்லைச்சிந்தா 
மணியும் பராலறி யாமறை யோனடி வாழ்த்தலரிற் 
பிணியு மதற்கு மருந்தும் * பிறழப்பிறழ மின்னும் 
பணியும் புரைமருங் குற்பெருந் தோளி படைக்கண்களே . 


( ப - ரை ) ( அணியும் அமிழ்தும் என் ஆவியும் ஆய 
வன் - எனக்கு ஆபரணமும் அமிழ்தும் என் உயிரும் ஆயவன் , 
தில்லைச் சிந்தாமணியும்- தில்லைக்கண் சிந்தாமணிபோல் அன் 
பர்க்கு நினைத்தவை கொடுப்போன் ) ...உம்பரால் அறியா 
மறையோன் - தேவர்களாலும் அறியப்படாத வேதிய வடிவன் , 


5. தலைவன் கூற்று : - இச் செய்யுட்பாடமும் உரையின் முற் 
பகுதியும் ஏட்டில் சிதைந் திருந்தன . மேலே எழுதப்பெற்ற உரையின் 
முதற்பகு தி - நகவளைவுக்குள் உள்ளவை - பேராசிரியர் : உரையைப் 
பின்பற்றி எழுதப்பெற்றன . 

( பிரதிபேதம் ) * பிறழப் பிறழும் 


8 


திருக்கோவையார். 


அடி 

வாழ்த்தலரின்- பாதங்களை வாழ்த்தமாட்டாதாரைப் 
போல , பிறழப் பிறழ - பார்க்கப் பார்க்க , பிணியும் அதற்கு 
மருந்தும்- நோயுமாய் நோய்க்கு மருந்துமாகா நின்றன , மின் 
னும் பணியும் புரை மருங்குல் - மின்னையும் அரவீன் படத்தை 
யும் நிகர்த்த இடையினையுடையளாய் , பெருந்தோளி படைக் 
கண்களே - பெரிய தோளினையுடையாள் வேல்போலும் . கண்கள் . 

கண்கள் ( பிறழப் பிறழப் ) பார்க்கப் பார்க்க நோயும் 
அதற்கு மருந்துமாக நின்றது ; எங்ஙனென்னின் , பொது 
நோக்கத்தாலே பார்க்க நோயாகா நின்றது ; உள்ளக்கருத்து 
வெளிப்படு (வத ) னோடு கூடிய நோக்கத்தாலே பார்த்தபோது 
அதற்கு மருந்தாக நின்றது 


கைக்கிளை முற்றிற்று . 


பொதுநோக்கு : 

இருநோக் கிவளுண்க ணுள்ள தொருநோக்கு 
நோய்நோக்கொன் றந்நோய் மருந்து . ( குறள் 1091 ) 


இக்குறளுக்குப் பரிமேலழகர் பின்வருமாறு உரைகூறுவர் : - நோய் 
செய்யு நோக்கு : அவண் மனத்தியை காமக்கு திப்பினை வெளிப்படுக் 
கின்ற நோக்கு ; மரூர்தாய நோக்குத் தன் கணிகழ்கின்ற அற்பு நோக்கு . 
நோய் செய்யும் நோக்கினைப் பொதுநோக்கென்பாருமுளர் ; அது 
நோய் செயிற் கைக்கிளையாவதல்லது அகமாகாமைய திக. 


கண் தருகாமம் . கண்தர வந்த காம வொள்ளெரி என்ப 
குறுந்தொகை ( 305-1 ) . 

குதிப்பறிதலே வழிநிலைக் காட்சியாய்ப் புகுமுகம் புரிதல் , என் 
னும் மெய்ப்பாடு கூதிய தூஉமா யிற்றென்று கூறி இச்செய்யுளை உதா 
ரணமாகக் காட்டுவர் இலக்கணவிளக்க ஆசிரியர் . ( சூத் . 491 உரை ) . 


இயற்கைப் புணர்ச்சி . 

9 
6. தெய்வத்தை மகிழ்தல் . 
அன்னமென்னடை யரிவையைத்தந்த 

மன்னிருந்தெய்வத்தை மகிழ்ந்துரைத்தது . 
( இ - ள் ) அன்னத்தின் நடையைப் போன்ற மதுர நடை 
யினையுடைய நாயகியைக் கூட்டின நிலைபெற்ற பெரிய தெய் 
வத்தைச் சந்தோஷித்துச் சொன்னது . 


வளைபயில் கீழ்கட னின்றிட மேல்கடல் வானுகத்தின் 
துளைவழி நேர்கழி கோத்தெனத் தில்லைத்தொல் லோன் 


( கயிலைக் 


கிளைவயி னீக்கியிக் கெண்டையங் கண்ணியைக் கொண்டு தந்த 
விளைவை யல்லால் வியவே ன்யவேன் றெய்வமிக்கனவே . 


- 


திய 


( ப - ரை ) வளைபயில் கீழ்கடல் நின்று இட -- சங்கு 
செறிந்த கீழைச் சமுத்திரத்தினின்று கழியைப் போக்கிட , 
மேல்கடல் வான் நுகத்தின் - மேலைக்கடலிலே போகட்ட பெரிய 
நுகத்தின் , துளை வழி - துளையிடத்தே , நேர்கழி கோத்தென 
அத்துளை கோத்த கழி சென்று கோப்புண்டாற்போல , தில் 
லைத்தொல்லோன் - பெரும்பற்றப்புலியூர்க்குப் பழையவனா 
முதலியாருடைய , கயிலை - ஸ்ரீ கயிலாயத் திருமலையின் , கிளை 
வயின் நீக்கி - ஆயக்கூட்டத்தாரிடத்து நின்றும் பிரித்து , இக் 
கெண்டையங் கண்ணியைக் கொண்டு தந்த 

ண்டை 
போலும் நயந்த கண்ணினையுடையாளை நான் கண்டு கூடுவதா 
கக் கூட்டின , விளைவையல்லால் வியவேன்- இப்படிக்கு 
விளைந்த விளைவையல்லது கொண்டாடுவதில்லை ; நயவேன் தெய் 
வம் மிக்கனவே- வேறு தெய்வங்களையும் விரும்புவதில்லை . 
( எ - று .) 


6. தலைவன் கூற்று . கழி- கயிறு , கழிவிடும் பரி ; கழி 
கயிறு ( தக்க . 132 உரை ) . 

இவளைத் தந்த தெய்வத்தையல்லது நயவேனென்று அவளது 
நலத்தை மிகுத்தமையின் , இதுவும் நலம் பாராட்டல் ( பே - ரை ) . 

2 


10 


திருக்கோவையார் . 
7. புணர்ச்சி துணிதல் . 


கொவ்வைச் செவ்வாய்க் கொடியிடைப்பேதையைத் 
தெய்வப்புணர்ச்சி செம்மறுணிந்தது . 
( இ - ள் . ) கொவ்வைக் கனியை யொத்த சிவந்த வாயினையுங் 
கொடிபோலும் இடையினையுமுடைய நாயகியைக் கர் தருவமண 
மென்று நாயகன் அறுதியிட்டது . 


ஏழுடையான்பொழி லெட்டுடையான்புய மென்னைமுன்னாள் 
ஊழுடை யான்புலி யூரன்ன பொன்னிவ் வுயர்வரைவாய்ச் 
சூழுடை யாயத்தை நீக்கும் விதி - துணை யாயமனனே 
யாழுடை யார்மணங் காணணங் காய்வந் தகப்பட்டதே . 


- 


- நான் 


( ப -ரை. ) ஏழுடையான் பொழில் - புவி ஏழுக்கும் உடைய 
வன் , எட்டுடையான் புயம் - எட்டுத் திக்கையும் திருக்கரங்க 
ளாக உடையவன் , என்னை முன் ஆள் ஊழ் உடையான் 
தனக்கு அடிமை செய்வதற்கு முன் விதியுடையவன் , புலியூர் 
அன்ன - சிதம்பரத்தை ஒத்த , பொன் - பொன் போன் றவளை , 
இவ் உயர் வரைவாய்- இந்த உயர்ந்த மலையிடத்து , சூழ் உடை 


7. தலைவன் கூற்று . 


2 


( பா - ம் .) 


1 உயர் பொழில் வாய் . 


சணையாமனனே . 


எழுடையான் பொழில் : பொழிலேழென்பதற்கு ஏழு சோலை 
யெனச் சொல்லுவாருமுளர் . இப்பொருள் காளக்கவிக்குப் பொருந் 
தாது . பொழிலேழென்பது எழு பூமி , ; ஏழுடையான் பொழிலெட் 
இடையான் யான்புயம் எனத் திருக்கோவையில் இரண்டு பொருளு 
முளவென வுணர்க . ” ( தக் . 70. உரை . ) 


பேராசிரியருரை , என்னை முன்னாளூழுடையான் என்ற பகு 
திக்கு 

• எனக்கு ஆட்படுந்தன்மை யுண்டாவதற்கு முன்னே என்னை 
யாள்வதொரு புதிதாகிய முறைமையை யுடையான் என்றும் , அணங் 
காய் வந்தகப்பட்டது என்ற பகுதிக்கு முன் வருத்துவதாய் வர் 
தகப்பட்டது என்றும் கூறுகிறது . 


11 


இயற்கைப் புணர்ச்சி , 


ஆயத்தை நீக்கும்-- சுற்றிப் பிரியாத ஆயக்கூட்டத்தாரிடத் 
தினின்றும் நீக்கின , விதி துணையாய மனனே - விதியே துணையா 
கிய நெஞ்சமே , யாழுடையார் மணங்காண் அணங்காய் வந்து 
அகப்பட்டதே- ( கந்தருவ மணம் கைகூட ஒரு பெண்ணாகவந்து 
( என் கைக்குள் ) சிக்கிக் கொண்டது ( எ - று . ) 


8. கலவியுரைத்தல் . 


கொலைவேலவன் கொடியிடையொடு 
கலவியின்பங் கட்டுரைத்தது 


( இ - ள் . ) ( விலங்குகளின் ) உயிரை வேட்ட வேலினையுடைய 
நாயகன் பொன்மருங்குலையுடைய நாயகியுடனே கூட்டத்தால் 
படும் இன்பம் இசையச் சொன்னது . 


சொற்பா லமுதிவள் யான்சுவை யென்னத் துணிந்திங்ஙனே 
நற்பால் வினைத்தெய்வந் - தந்தின்று நானிவ ளாம்பகுதிப் 
பொற்பா ரறிவார் புலியூர்ப் புனிதன் பொதியில்வெற்பிற் 
கற்பா வியவரை வாய்க்கடி தொட்ட களவகத்தே . 


இப்பகு திகட்கே பிறிதோர் ஏட்டுச் சுவடியில் , ( 1 ) பொழிலே 
ழுடையான் புயமெட்டுடையான் எனக் காட்டப்படுந்தன்மை யுண்டாவ 
தற்கு முன்னே என்னை ஆள்வதொரு பதியாகிய முறைமையை புடை 
யான் என்றும் , ( 2 ) அணங்காய் வந்தது என்பதற்கு , உள்ளம் செல்ல 
வும் இது தகாது என்று விலக்கு தலான் , முன் வருத்தமானவையில் 
தெய்வத்தன்மையை யுடைத்தாய் வந்ததெனினும் அமையும் என்று 
கூறப்பட்டுள்ளன . 


இச்செய்யுளைத் தெய்வப்புணர்ச்சி துணிதற்கு உதாரணமாகக் 
காட்டுவர் இலக்கண விளக்க ஆசிரியர் , ( சூ . 491 உரை ) . 


* 8. ( . 

( பா - ம் .) 1. தந்தன்று , 2. தோட்ட . 


12 


திருக்கோவையார் . 


( ப - ரை .) சொல் பால் அமுது இவள் - சொல்லும் பகுதியில் 

இவள் , யான் சுவை என்ன - ( யான் அதன் சுவை 
யென்று ) சொல்லும்படி , துணிந்திங்ஙனே - அறுதியிட்டபடி 
யே , நற்பால் வினை தெய்வம் தந்தின்று - நல்ல கூறுபாட்டை 
யுடைய விதியாகிய தெய்வம் தந்தின்று ( தந்தது ) ; நான் இவ 
ளாம் பகுதிப் பொற்பு - நானென்றும் இவளென்றும் வேறு 
பட்ட இவ் வழகை , யார் அறிவார் - யாராலே அறியப்படும் ? 
புலியூர் புனிதன் -- பெரும்பற்றப்புலியூரிலே உளனாகிய தூய 
வன் , பொதியின் வெற்பில் - அவனுடைய பொதியமாமலையில் , 
கல் பாவிய வரைவாய் - கல் பாய்ந்தகன்ற மலையிடத்து , கடி 
தொட்ட களவகத்தே - காவலை நீங்கின களவகத்தே . ( எ -21 ) . 


நானென்றும் இவளென்றும் வேறுபட்ட இவ்வகை யாரா 
லே யறியப்படும் என்ன , ஒருயிர்க் கோருடம்பானால் இன்பம் 
அனுபவிக்க வொண்ணாதென்று ஒருயிர்க்கு இரண்டுடம்பானால் 
இவ்வாழ்க்கை யாராலே அறியப்படும் ? அனுபவிக்கிற நானே 
அறியுமித்தனை என்று படும் , 


9. இருவயினொத்தல் . 


ஆராவின்பத் தன்புமீ தூர 
வாரார்முலையை மகிழ்ந்துரைத்தது . 


( இ - ள் . ) அமையாத இன்பத்தாலே அன்புமிகுந்து செல்ல , 
கச்சார்ந்த தனங்களை யுடையாளை விரும்பிச் சொன்னது . 


8. தலைவன் கூற்று . 


தந்தின்றென்பதைப் பேராசிரியர் தந்து இன்று எனப் பிரித்துப் 
பொருள் கொள்வர் . கடிதோட்ட என்பதற்குக் கடியப்பட்ட தொகுதி 
* யையுடைய களவென்றுரைப்பினும் அமையும் , தோட்டவென்றது தலை 
மகள் ஆயத்தையும் தன் இளைஞரையும் , கடிதொட்டவென்பது பாட 
• மாயின் , மணந்தொடங்கிய களவென்றுரைக்க என்பதும் பேராசிரியர் 


. 


இயற்கைப் புணர்ச்சி . 

13 
உணர்ந்தார்க் குணர்வரியோன் றில்லைச் சிற்றம் பலத்தொருத் 

[ தன் 
குணந்தான் வெளிப்பட்ட கொவ்வைச்செவ் வாயிக் 

( கொடியிடைதோள் 
புணர்ந்தாற் புணருந் தொறும் பெரும் போகம்பின் னும்புதி 

( தாய் 
மணந்தாழ் புரிகுழ லாளல்குல் போல வளர்கின்றதே . 


( ப - ரை . ) உணர்ந்தார்க்கு உணர்வு - தன்னை உணர்ந்தவர் 
களுக்கு உணர்வானவன் 

அரியோன் . 

அத்தன்மை உணரா 
தார்க்கு அரியவன் , தில்லைச் சிற்றம்பலத்து ஒருத்தன் - பெரும் 
பற்றப்புலியூரிற் திருச்சிற்றம்பலத்தே யுளனாகிய ஒப்பில்லாத 
வன் , குணந்தான் வெளிப்பட்ட கொவ்வைச் செவ்வாய் - அவ 
னுக்குக் குணமாகிய சிவானந்த மகிமை வெளிப்பட்டாற்போல 
வெளிப்பட்ட கொவ்வைக்கனிபோற் சிவந்த வாயினையுடைய , 


9. தலைவன் கூற்று . உணர்ந்தார்க் குணர்வரியோன் -- ஒருகால் 
தன்னை உணர்ந்தவர்கட்குப் பின் உணர் தற்குக் கருவியாகிய சித்த 
விருத்தி யொடுங்கு தலான் மீட்டுணர்வரியோன் ; உணர்ந்தார்க்குக் 
குணந்தான் வெளிப்பட்டவென இயைத்துரைப்பினுமமையும் . 

உணர்க் 
தார்க் குணர் வரியோன் என்பதற்குத் தவத்தாலும் தியானத்தாலும் 
எல்லாப் பொருள்களையும் உணர்ந்தவர்க்கும் உணர்வரியோனெனினும் 
அமையும் . 

அல்குல்போல வளர்கின் றதென்றவழி , ஒரு காலைக் கொருகால் 
வளருமென்றாரல்லர் . என்னை , குறைபாடுள்ளதற்கன்றே வளர்ச்சியுண் 
டாவது ; அல்லா தூஉம் எஞ்ஞான்றும் வளருமெனின் , அல்குற்கு வரம் 
பின்மையும் தோன்றும் . மற்றென்னை கருதியதெனின் , இயற்கைப் 
புணர்ச்சி புணர்கின்ற காலத்து இவள் பதினோராண்டும் பத்துத் திங்க 
ளும் புக்காள் ; ஆகலின் இவளது அல்குல் இலக்கணக் குறைபாடின் 
றியே வளராநின்றது . வளர்ந்து பன்னிரண்டு நிரம்பினால் ஒருபெற்றியே 
நிற்கும் . அதுபோல , இவன் காதலும் உள்ளமுள்ளளவு நிறைந்து பின் 
னைக் குறைபாடின்றி ஒருபெற்றியே நிற்குமென்பது . ( பே - ரை ) . 

இச் செய்யுட் கருத்தை வேட்ட பொழுதின னவையவை போலுமே, 
தோட்டார் கதுப்பினா டோள் என்ற குறளுடன் ( 1105 ) ஒப்பிடுக . 

இதனை நலம்பாராட்டற்குச் செய்யுளென்பர் இலக்கண விளக்க 
ஆசிரியர் ( சூ . 493 உரை) . 


14 


திருக்கோவையார். 


கொடியிடை. தோள் -வஞ்சிக்கொடிபோன்ற இடையினையுடைய 
இவளுடைய தோள்கள் , புணர்ந்தால் புணருந்தொறும் - கூடி 
னால் கூடுந்தோறும் , பெரும்போகம் பின்னும் புதிதாய்- பெரிய 
போகமானது பின்னும் ஒருகாலைக் கொருகால் புதிதாய் , மணந் 
தாழ் புரிகுழலாள்-மணம் செறிந்த அளகத்தினையுடையவள் , 
அல்குல்போல் வளர்கின்றதே -- அல்குலினது பெருமைக்கு உவ 
மை யில்லாதது போல , இவ்வின்பத்திற்கு உவமையில் ( லாமல் ) 
பெருகா நின்றது . இதென்ன வியப்போ ? ( எ - ஐ ). 


10. கிளவி வேட்டல் . 


அன்னமன்னவளவயவங்கண்டு 
மென்மொழிகேட்டு விருப்புற்றது . 


( இ - ள் . ) நடையாலன்னத்தை யொத்தவள் அவய்வத்தைப் 
பார்த்து மெல்லிய வார்த்தையினைக் கேட்ட தாக விரும்பினது 


அளவியை யார்க்கு மறிவரியோன் றில்லை யம்பலம் போல் 
வளவிய வான்கொங்கை வாட்டடங் கண்ணுதன் மாமதியின் 
பிளவியன் மின்னிடை பேரமை தோளிது பெற்றியென்றார் 
கிளவியையென்னோ வினிக்கிள்ளை யார்வாயிற் கேட்கின்றதே . 

( ப - ரை ) அளவியை யார்க்கும் அரிவரியோன் - தன்னுடைய 
திருவெல்லை யாவராலும் அறிதற்கு அரியவன் , தில்லையம்பலம் 
போல் - திருவம்பலத்தையொத்த , வளவிய வான் கொங்கை- 
வளப்பத்தை உட்கொண்டிருந்தன கன தனங்களும் ; வாள் 
தட்ட 

ம்கண்- பெரிய கண்கள் வாள் போன் றிருந்தன ; நுதல் 
மாமதியின் பிளவியல் -நெற்றியும் பாதி மதியின் இயல்பா 
யிருந்தது ; மின் இடை-- இடையும் மின் போன் றிருந்தது ; 
பேர் அமை தோள்-- பெரிய தோள்களும் வேய் தாமாகி இருந் 


10. தலைவன் கூற்று . இதனைச் சொற்கேட்க விரும்புதற்குச் 
செய்யுள் என்பர் இலக்கண விளக்க ஆசிரியர் . ( சூ . 493 உரை ). 


இயற்கைப் புணர்ச்சி . 


15 


தன ; இது பெற்றி யென்றால் -- அவய்வங்களின் இயல்புகள் 
இவையானால் , கிளவியை என்னோ இனி கிள்ளை யார் பால் கேட் 
கின்றதே - கிளியை ஒப்பார் வாயில் வார்த்தையைக் கேட்குந் 
தரந்தான் என்ன ? அவயவங்களின் இயல்புகள் இவையானால் 
அவர் வார்த்தையும் இவற்றிற்குத் தக்கனவல்லவோ ? ( எ - று ) 


11. நலம்புனைந் துரைத்தல் . 


பொங்கிழையைப் புனை நலம்புகழ்ந் 

தங்கதிர்வேலா னயர்வு நீங்கியது . 
( இ - ள் . ) மிகுந்த ஆபரணங்களையுடையாளை ( அவள் புனைந்த 
நலன்களைப் புகழ்ந்து ) அழகின ஒளியினையுள்ள வேலினையுடை 
யவன் வருத்தம கன்றது . 


கூம்பலங் கைத்தலத் தன்பரென் பூடுரு கக்குனிக்கும் 
பாம்பலங் காரப் பரன் தில்லை யம்பலம் பாடலரின் 
தேம்பலஞ் சிற்றிடை யீங்கிவ டீங்கனி வாய்கமழும் 
ஆம்பலம் போதுள வோவளி காணும் மகன்பணையே . 

( ப - ரை . ) கூம்பல் அம் கைத்தலத்து அன்பர் என்பு ஊடு 
உருக குனிக்கும் - கூம்பு தலையுடைத்தாகிய அழகிய கைத்தலங் 
களை உடைய அடியார் என் புகளெல்லாம் கரைந்து உருகும்படி 
ஆடி அருளிகின்ற , பாம்பு அலங்கார பரன் - அரவாபரண 
அலங்காரச் சிவன் , தில்லையம்பலம் - அவனுடைய பெரும்பற் 
றப்புலியூரில் திருவம்பலத்தை , பாடலரில் -பாடமாட்டாதா 
ரைப் போல , தேம்பலம் சிற்றிடை- தளர்ச்சியையுள்ள அழ 
கிய சிற்றிடையினையுடைய, ஈங்கு இவள் தீங்கனி வாய் கமழும் 
- இவளுடைய நெய்த்த நிறமுடைத்தாகிய கனிவாய் விரிமை ( ? ) 
போலே நாறுவன , ஆம்பல் அம் போது உளவோ - ஆம்பற் 
பூவும் சில உண்டோ ? அளிகாள் நும் அகன் பணையே - வண்டு 
காள் ! நும்முடைய அகன்ற மருதநிலத்துண்டாகிற் சொல்லு 


- 


வீராக . 


11. தலைவன் கூற்று . 

( கு - ரை . ) புனைதலமென் றது புனையப்பட்ட இயற்கை நலத்தை . 
அயர்வு நீங்கியது.-- சொல்லாடாமையினுண்டாகிய வருத்தம் நீங்கியது . 
( பே - ரை .) 

சொற்கேளாது அயர்வு நீங்கியதற்குச் செய்யுள் ( இலக் . விளக் .. 
493 உரை .) 


16 


திருக்கோவையார். 


12. பிரிவுணர்த்தல். 


பணிவளரல் குலைப் பயிர்ப்புறுத்திப் 
பிணிமலர் த்தாரோன் பிரிவுணர்த்தியது . 


( இ - ள் . ) பாம்பினது படத்தை யொத்து மிக்க அல்குலை 
யுடையாளை , பயிலாத பொருளாகிய பரிவுக்கு அருவருக்கப் 
பண்ணி , கட்டப்பட்ட மாலையையுடையவன் பிரிவு அறிவித் 


சிந்தா மணிதெண் கடலமுதந் தில்லை யானருளால் 
வந்தா லிகழப் படுமே மடமான் விழிமயிலே 
அந்தா மரையன்ன மேநின்னை யானகன் றாற்றுவனோ 
சிந்தா குலமுற் றென்னோயென்னை வாட்டந் திருத்துவதே . 

[பரை.) சிந்தாமணி தெண் கடல் அமுதம் - சிந்தாமணி 
என்கின்ற வள்ளலும் . தெளிந்த கடலிலே உண்டாகிய அமுத 
மும் , தில்லையான் அருளால் - திருவம்பலநாதன் திருவருளி 
னாலே , வந்தால் இகழப்படுமே - இவை சிலர்க்குண்டானால் 
வேண்டா என்று இகழப்படுமோ ? மடமான் விழிமயிலே - 
மெல்லிய மானோக்கம் போன்ற நோக்கினையுடையாய் ! சாய 
லால் மயிலை ஒப்பாய் ! அம்தாமரை அன்னமே - அழகிய தாம 
ரைக்கண் வாழும் அன்னமே ! நின்னை யான் அகன்று ஆற்று 
வனோ - உயிரினும் சிறந்த நின்னை இருதலைப்புள்ளின் ஒருயி 
ரன்ன யான் பிரிவாற்றுவனோ ? சிந்தாகுலமுற்று என்னோ 
சிந்தையானது வருத்தமுற்று ஏன் தான் , என்னை வாட்டம் 
திருத்துவதே- என்னை நோய் செய்கின்றது ? சொல்லுவாயாக 
வேண்டும் ( எ- து ) . 

12. தலைவன் கூற்று . 
( பா - ம் ) 1 வாட்டத் திருத்துவதே . 

பயிர்ப்பு - பயிலாத பொருட்கண் வந்த அருவருப்பு ; ஈண்டுப் பயி 
லாத பொருள் பிரிவு ( பேராசிரியர் ) . 
இரு தலைப் புள்ளின் ஒருயிர் : இவ்வாறே கலி . 89 : 4 ; 

அகநா 
12 : 5 ; பரி 8 : 72-3 , பரிமேல் , குறள் 1109 , பரிமேல் , சீவக . 1220 , 
1632 , 17667-8 , 2098 என்ற நூற்பகுதிகளிலும் உரைகளிலும் கூறப் 
பட்டமை நோக்கத்தக்கது . 


1 


இயற்கைப் புணர்ச்சி 


-17 


13. பருவாலறிதல் .. 


பிரிவுணர்ந்த பெண்கொடிதன் 

பருவரலின் பரிசுநினைந்தது . 
( இ - ள் ) தன் பிரிவை அறிந்து பெண்ணுருக்கொண்ட ஒரு 
வல்லிச்சாதகக் கொடியைப் போன்றவளுடைய துன்பத்தி 
னியல்பை விசாரித்தது . 


கோங்கிற் பொலியரும் பேய்கொங்கை பங்கன் குறுகலரூர் 
தீங்கிற் புகச் செற்ற கொற்றவன் சிற்றம் பலமனையாள் 
நீங்கிற் புணர்வரி தென்றே நெடிதிங்ங னேயிருந்தால் 
ஆங்கிற் பழியா மென வோ வறியே னயர்கின்றதே . 


( ப -ரை ) கோங்கின் பொலி அரும்பு ஏய் கொங்கை பங்கன் 
-கோங்கினது பொலிவு பெற்ற அரும்பை யொத்த திருமுலைத் 
தடங்களையுடைய ஈசுவரியாரைப் பாகத்திலே உள்ளவன் , 
குறுகலர் ஊர் தீங்கில் புக - தன்னை வந்து சேராதவருடைய 
முப்புரங்கள் தீங்காகிய புத்த சமயத்திலே புகுதலாலே , செற்ற 
கொற்றவன் -- அழித்த வெற்றியினையுடையவன் , சிற்றம்பலம் 
அனையாள்- அவனுடைய திருச்சிற்றம்பலம் போன்றவள் , நீங் 
கின் புணர்வு அரிது என்றோ - பிரிந்தால் தன்னைக் கூடுதற்கு 
அரிதென்றோ, நெடிது இங்ஙனே இருந்தால் - நெடும்பொழுது 
இங்ஙனம் தாழ்க்க இருந்தால் , ஆங்கு- அவ்விடத்து , ( ஆவது ! 
சுற்றத்தாரிடத்தும் அயலாரிடத்தும் ) இல்பழியாம் எனவோ - 
குடிப்பழியாமென்றோ. அறியேன் - அறிகிலேன் ; அயர்கின்றது 
- வருந்துகின்றது . 


13. தலைவன் கூற்று . 

குறுகலர் ஊர் தீங்கில் புக - குறுகாதார் புரங்கள் பாசண்ட தரும 
மாகிய தீங்கிலே புகுதலான் . அனையாள் , அயர்கின்றது ( எனக்கூட்டுக ) 


( பேராசிரியர் ) - 


3 


18 


திருக்கோவையார் . 


14. அருட்குணமுரைத்தல் . 


கூட்டிய தெய்வத் தின்னருட் குணம் 

வாட்டமின்மை வள்ள லுரைத்தது . 
( இ - ள் . ) ( தெய்வத்தின் அருளினது செய்திக்குக் குறை 
விலாமையை உரைத்தது ) 


தேவரிற் பெற்றாஞ் செல்வக் கடிவடி வார் திருவே 
யாவரிற் பெற்றினி யார்சிதைப் பாரிமை யாதமுக்கண் 
மூவரிற் பெற்றவர் சிற்றம் பலமணி மொய்பொழில்வாய்ப் 
பூவரிற் பெற்ற குழலியென் வாடிப் புலம்புவதே 


( ப - ரை . ) தேவரில் பெற்ற நம் செல்வக் கடி - தேவர் தரப் 
பெற்ற நம் செல்வமுடைத்தாகிய மணத்தை , வடிவு ஆர்திருவே 
அழகார்ந்த இலக்குமியை ஒப்பாய் !. யாவரில் பெற்று இனியார் 
சிதைப்பார் - இதனை அழித்தற்கு யாவரிடத்திலே பதம் பெற்று 
யாவராலே அழிக்கலாம் ? இமையாத முக்கண் மூவரில் பெற்ற 
வர் - இமையாத மூன்று திருநயனங்களும் சந்திராதித்தர் , அக் 
கினித்தேவன் என்கின்ற மூவராலேயுடையவர் , சிற்றம்பலம் 
அணி மொய் பொழில்வாய் - அவருடைய திருச்சிற்றம்பலத் 
தைச் சூழ்ந்து சேர்ந்த பொழிலிடத்து , பூவரிற் பெற்றகுழலி . 
( பூவினால் துற்ற வள் அளகத்தினை யுடையாய் ! ) என வாடிப் 
புலம்புவதே - என் தான் மெலிந்து வருந்துகின்றது ? எ - று , 


14. தலைவன் கூற்று . 

கொளுவின் பொருள் , செய்யுள் ஆகியவை எட்டில் சிதைந் 
துள்ளன . உரையில் சிற்றம்பலம் பணி என்றெழுதப்பெற்றிருக்கிறது . 

இமையா முக்கண் மூவரில் பெற்றவர் ; உமையமர்ந்து விளங்கும் 
இமையா முக்கண் மூவெயில் முருக்கிய முரண்மிகு செல்வனும் ; ( திரு 
முருகு . 153-4 ) ; இமையா முக்கண் ....... பிஞ்ஞகனே ( தே - திருக்கள் 


ளில் 3 ) . 


இதனைத் தெய்வத்திறம் பேசுதற்குச் செய்யுளென்பர் இலக் . 
விளக்க ஆசிரியர் ( சூ . 497 உரை) . 


இயற்கைப் புணர்ச்சி . 


19 


15 


இடமணித்துக் கூறி வற்புறுத்தல் . 


மடவரலை வற்புறுத்தி 
இடமணித்தென் றவனியம்பியது . 


. 


( இ - ள் ) மடப்பத்தை வெற்றியாக வுடையவளை வலியுறுத்தி , 
உங்கள் இடத்துக்கு எங்கள் இடம் அண்ணிது என்று நாய 
கன் சொன்னது . 


வருங்குன்ற மொன்றுரித் தோன்றில்லை யம்பல வன்மலயத் 
திருங்குன்ற வாண ரிளங்கொடி யேயிட ரெய்தலெம்மூர்ப் 
பருங்குன்ற மாளிகை நுண்கள பத்தொளி பாயநும்மூர்க் 
கருங்குன்ற வெண்ணிறக் கஞ்சுக மேய்க்குங் கனங்குழையே 

( ப - ரை ) வரும் குன்றம் ஒன்று உரித்தோன் - இருஷிகள் 
யாகத்திலே தோன்றி , மலை கால் படைத்தாற் போலே மேல் 
வருகின்ற யானையை உரித்தவன் , தில்லை அம்பலவன் மலயத்து 
இரும் குன்றவாணர் இளங்கொடியே பெரும்பற்றப்புலியூர்க்கு 
உளனாகிய திருவம்பலநாதன் வரையிடத்துப் பெரிய மலைக்குக் 
கர்த்தராகிய குறவாணர்க்கு மகளாகிய வஞ்சிக்கொம்பே ! இடர் 
எய்தல் -- துக்கிக்க வேண்டா ; எம் ஊர் எங்கள் ஊர் , பரும் 
குன்ற மாளிகை - பெரிய குன்றத்தை ஒத்த மாளிகைகளில் , 
நுண் களபத்து ஒளி பாய -- நுண்ணிய வெண் சாந்தொளி பரக்க , 
நும் ஊர் கருங்குன்ற வெண்ணிறக் கஞ்சுகம் ஏய்க்கும்-உங் 
கள் ஊர் கரிய குன்றத்துக்கு இட்ட வெள்ளைநிறச் சட்டையை 
ஒக்கும் , கனங்குழையே - கனத்த குழையினை உடையாய் ! வருந் 
தாதே என்றது . 


15. தலைவன் கூற்று . 
( பா - ம் ) 1 கருங்குன்றம் வெண்ணிற 

நும் உடர் கரு குன்றம் வெள் நிறம் கஞ்சுகம் எய்க்கும் --நும்மூர்க் 
குண்டாகிய கரிய குன்றம் வெள்ளை நிறத்தையுடைய சட்டையிட்டத் 
னோடொக்கும் . கருங்குன்ற வெண்ணிறமென்பது பாடமாயின் , 
நுண்களபத்தொளி பரப்ப அவ்வொளி நும்மூர்க் கருங்குன்றத்திற் 
கிட்ட வெண்ணிறக்கஞ்சுகத் தொடொக்குமென்க. ( பே -உரை .) 


20 


திருக்கோவையார். 
16. ஆடிடத்துய்த்தல் . 


வன்புறையின் வற்புறுத்தி 
அன்புறுமொழியை அருக்கன்றது . 


( இ - ள் . ) வலியுறுத்தும் வார்த்தைகளாலே வலியுறுத்தி , 
விரும்பத்தக்க வார்த்தையினை 

யுடையாள் 

அருகினின்று 


நீங்கியது . 


தெளிவளர் வான் சிலை செங்கனி வெண்முத்தந் திங்களின் வாய்க் 
தளிவளர் வல்லியன் னாய்முன்னி யாடுபின் யானளவா 
ஒளிவளர் தில்லை யொருவன் கயிலை யுகுபெருந்தேன் 
துளிவளர் சாரற் கரந்துங்ங னேவந்து தோன்றுவனே . 


ப 


( ப - ரை . ) தெளி - நான் முன்பு சொன்ன வார்த்தைகளைத் 
தெளிவாயாக ; வளர் வான் சிலை - கால் நிமிர்த்த பெரிய சிலை 
களையும் , செங்கனி - சிவந்த கொவ்வைக் கனியையும் . வெண் 
முத்தம் - வெண்மையுடைய முத்து நிரையினையும் , திங்களின் 
வாய்ந்து - ஒரு திங்களிடத்தே வாய்க்கக்கண்டு , அளிவளர் வல்லி 
அன்னாய் வண்டுச்சாதிகள் மிக்க வல்லிகாரத்தை ஒப்பாய் ! 
முன்னி ஆடு - முற்பட்டு விளையாடுவாயாக ; பின் - அதற்குப் 
பின்னே , யான் -நான் . அளவா ஒளி - அளவிடப்படாத ஒளியா 
யுள்ளவன் . வளர் தில்லை ஒருவன் - மிக்க பெரும்பற்றப்புலி 
யூரிலே ஒப்பில்லா தவன் , கயிலை - அவனுடைய ஸ்ரீ கயிலாயத் 
தில் , உகுபெருந்தேன் துளி வளர் சாரல் - உகா நின்ற பெரிய 
தேன் துளிகளால் மிகுந்த வரைச் சாரலிடத்து , கரந்து உங் 
ஙனே வந்து தோன்றுவனே - ஒளித்து ஒரு பக்கத்தாலே வந்து 
தோன்றக் கடவேன் ( எ -று ) . 

16. தலைவன் கூற்று . 
* பாடலிலும் உரையிலும் தென் துளி என்றே எழுதப்பட்டுள்ளன. 

வன்புறை - வற்புறுத்தும் சொற்கள் . உங்ஙன் - இடைப்பக்கம் . 
பெருந்தேன் . அளவிற்பெரிதாகியமலைத்தேன் ; நெடுவரைப்பெருந்தேன் ; 
பெருந்தேன் கண்படு வரை ( குறுந்தொகை 60 ; 1-2 ; 273 : 5 ): சிறார் 
கவண் வாய்த்த மணியின் சிதை பெருந்தேன் . (சிற் . 252 ) . 

இதனைப் பிரிந்து வருகென்றற்குச் செய்யுளென்பர் இலக் . விளக்க 
ஆசிரியர் ( 497 உரை ). 


இயற்கைப் புணர்ச்சி . 

21 
17 . 

அருமையறிதல் . 
சுற்றமுமிடனுஞ் சுழலுநோக்கி 

மற்றவளருமை மன்னன றிந்தது 
( இ - ள் ) ஆயக்கூட்டத்தாரையும் , மடவரார் புகுதற்கரிய 
இடத்தையும் , சூழ்ந்த பொழிலையும் பார்த்து , மற்றந்த நாயகி 
யுடைய அருமையை நாயகன் அறிந்தது . 


புணர்ப்போ னிலனும் விசும்பும் பொருப்புந்தன் பூங்கழலின் 
துணர்ப்யோ தெனக்கணி யாக்குந்தொல் லோன்றில்லைச் 

[ சூழ்பொழில்வாய் 
இணர்ப்போ தணிகும் லேழை தன் னீர்மையின் நீர்மையென் 

[ சாற் 
புணர்ப்போ கனவோ பறிதோ வறியேன் புகுந்ததுவே . 

( ப - ரை .) நிலலும் விசும்பும் பொருப்பும் புணர்ப்போன் 
பூமியையும் ஆகாயத்தையும் மலைகளையும் படைக்கின்றவன் , 
தன் பூங்கழலின் துணர்போது- தன் பொலிவினையுடைத்தாகிய 
ஸ்ரீபாதங்களாகிய இணையொத்த பூக்களை , எனக்கு அணி ஆக் 
கும் தொல்லோன் -என் முடிக்கு அணியாக்கும் தொல்லோன் , 
தில்லை சூழ் பொழில்வாய் - அவனுடைய பெரும் பற்றப் புலி 
யூரைச் சூழ்ந்த பொழிலிடத்தே, இணர்போது அணிகுழல் 
ஏழை தன் நீர்மை - கொத்துப் பூ அணிந்த கூந்தலினையுடைய 
நாயகி தன்மை , இ நீர்மை - இத்தன்மையாயிருந்தது , என்றால் 
-ஆனபொழுது , புணர்ப்போ - மாயமோ ? கனவோ- தரிசனங் 
கண் டோமோ ?, பிறிதோ -- அன்றி நாம் அறியாதன சிலவோ?, 
அறியேன் புகுந்ததுவே- இவளுடன் கூடின பின்பு தோன்றி 
னது இன்னபடி என்று அறிகிலேனில்லை ( எ - று . ) 


4 


17. தலைவன் கூற்று . 
( கு - ரை ) போது இணர் அணிகுழல் என்றும் , தில்லைசூழ் பொழில் 
வாய் புகுந்தது என்றும் பேராசிரியர் பொருத்திப் பொருள் கூறுவர் , 
பொழில் வாயிணர்ப் போதென்பாருமுளர் ; பிறிதோ என்பதற்கு 
கனவென்பாருமுளர் என்பதும் பேராசிரியருரை , 

இதனை * ஆயவெள்ளம் வழிபடக் கண்டது மாயமோ என்றதற் 
குச் செய்யுளாக அமைப்பர் இலக் . விளக் . ஆசிரியர் ( சூ . 501 உரை) . 


22 


திருக்கோவையார் . 


18 . 


பாங்கியை யறிதல் , 


கடல் புரையாயத்துக் காதற்றோழியை 

மடவரல் காட்ட மன்னன றிந்தது . 
( இ - ள் . ) கடலை யொத்த ஆயக் கூட்டத்தாரிடத்து அன் 
புடைய தோழியை மடப்பத்தையுடையவள் காட்ட நாயகன் 
அறிந்தது . 


உயிரொன் றுளமுமொன் றொன்றே சிறப்பிவட் கென்னோ 

( டென்னப் 
பயில்கின்ற சென்று செவியுற நீள்படைக் கண்கள் விண்வாய்ச் 
செயிரொன்று முப்புரஞ் செற்றவன் றில்லைச்சிற் றம்பலத்துப் 
பயில்கின்ற கூத்த னருளென லாகும் பணிமொழிக்கே. 


( ப - ரை . ) விண்வாய் செயிர் ஒன்று முப்புரம் செற்றவன் - 
விசும்பிடத்தே குற்றமுடைய மூன்று புரத்தை அழித்தவன் , 
தில்லை சிற்றம்பலத்து பயில்கின்ற கூத்தன்- பெரும்பற்றப்புலி 
யூர் திருவம்பலத்தே ஆடியருளுகிற திருக்கூத்தை உடையவன் , 
அருள் 

எனலாகும் பணிமொழிக்கே அவனுடைய திரு 
வருளென்று சொல்லா நிற்கின்ற தாழ்ந்த வார்த்தையினை 
உடையாளுக்கு , சென்று செவியுற நீள்படைக்கண்கள் - காதை 
மோதி நீண்டவேல் போலும் கண்கள் ; உயிர் ஒன்று - எனக்கும் 
இவளுக்கும் உயிரொன்று , உளமும் ஒன்று - இவளுடைய கருத் 
தும் ஒன்றுபட்டிருக்கும் , ஒன்றே சிறப்பு இவட்குஎன்னோடு 
உடன்பயில்கின்ற இருவருக்கும் மாதா பிதாக்களால் செய்யப் 
படும் சிறப்புக்களும் ஒன்றுபட்டிருக்கும் . ( எ - று ) . 

அதனால் இவளே தலைவிக்குச் சிறந்தவள் போலும் என 
உட்கொண்டான் . 

இயற்கைப் புணர்ச்சி முற்றிற்று . 
18. தலைவன் கூற்று . 

உயிரொன்று ...... நன்றே ; யானென்று நீயென் றிருவகையோகம் 
மிருவருக்கும் , ஊனொன் றுயிரொன் றுளமுமொன் றான துரையளவோ 
(திருவாரூர்க்கோவை . 155 ) 

அருள் என்றது அருளால் வரும் ஆனந்தத்தை ( பே - ரை ) . அருள் . 
தலைவிக்கு ! அற்புதமோ சிவனருளோ அறியேனென் றதிசயித்தார் . 
(தடுத்தாட் . 140 ) 

இச்செய்யுளை வாயில் பெற்றுய்தற்கு உதாரணமாகக் காட்டுவர் 
இலக் . விளக்க ஆசிரியர் ( சூ 501 உரை .) 


பாங்கற் கூட்டம். 


23 


2. பாங்கற் கூட்டம் . 


இனிப் பாங்கற் கூட்டம் வருமாறு . தெய்வப் புணர்ச்சி 
புணர்ந்த தலைமகன் , தெருண்டு வரை தலைத் தெருளானாயின் , 
தன் பாங்கனாதல் . இடந்தலைப்பாட்டானாதல் இரண்டனுள் 
ஒன்றாற் சென்றெய்தல் முறைமையென்ப . ( பே - ரை .) 


அவற்றுள் , பாங்கற் கூட்டமாவது . 


11 


1 நினைதல் , வினாதல் , உற்ற துரைத்தல் , 
4 கழறல் , மறுத்தல் , 6 கவன்றுரைத் தல்லே , 
வலியழி வுரைத்தல் , * விதியொடு வெறுத்தல் , 
* நொந்து கூறல் , நோதல் நீங்கி 
1 இயலிடங் கேட்டல் , 

இயலிடம் கூறல் , 
12வற்புறுத்தல் , 13 குறிவழிச் சேறல் , 14 காண்டல் , 
1 வியந்து ரைத்தல் , அம் மெல்லியல் தன்னைக் 
16 கண்டமை கூறல் , கருத்துக் கேற்பச் 
1 7 செவ்வி செப்பல் , 18 அவ்விடத் தேகல் 
ஈங்கிவை நிற்க , 

இடந்தலை தனக்கும் 
1 ஆங்கவள் மெலிதல் , பொழில்கண்டு மகிழ்தல் , 
நீங்கா மகிழ்வொடு 3 நிலைகண்டு வியத்தல் 
4 தளர்வகன் றுரைத்தல் , மொழிபெற வருந்தல் , 
* கண்புதை 7 வருத்தங் காவல் , 8 நாண்விடல் , 

நண்பொடு சென்று * நன்மருங் கணைதல் , 
10 இன்றி யமையாமை , 11 ஆயத் துய்த்தல் , 
12 நின்று வருந்தல் , நிகழா றைந்தும் 
துன்று பாங்கற் றுறையென மொழிப . 


24 


திருக்கோவை.பார் . 


19 . 


பாங்கனை நினைதல் . 


எய்தற்கருமை ஏழையிற்சேன் றப் 
பையுளுற்றவன் பாங்கனை நினைந்தது . 


( இ - ள் . ) கூடுதற்கரியபடி நாயகியிடத்தே தோன்ற , அத 
னாலே கிலேசமுற்றவன் தோழனை நினைந்தது . 


பூங்கனை யார்புனற் றென்புலி யூர்புரிந் தம்பலத்துள் 
ஆங்கெனை யாண்டுகொண் டாடும் பிரானடித் தாமரைக்கே 
பாங்கனை யானன்ன பண்பனைக் கண்டிப் பரிசுரைத்தால் 
ஈங்கெனை யார் தடுப் பார்மடப் பாவையை யெய்துதற்கே . 


[ ப - ரை .) பூகனை ஆர் புனல் தென்புலியூர் அம்பலத்துள் - 
பொலிவினையும் ஆரவாரத்தையும் உடைத்தாகிய நிறைந்த 
நீராலே சூழப்பட்ட தெற்குத் திருப்பதியாயிருந்துள்ள பெரும் 
பற்றப் புலியூரில் திருவம்பலத்திடத்தே, ஆங்கு எனை ஆட் 
கொண்டு - அப்படியே என்னை அடிமைகொண்டு , புரிந்து 
ஆடும் பிரான் - விரும்பி ஆடுகிற சுவாமி . அடி தாமரைக்கே 
பாங்கனை - அவனுடைய திருவடித் தாமரைகளிலே சார்புள்ள 
வனை , யான் அன்ன பண்பனை - எனக்கு என்னையொத்த செய்தி 
யுடையவனை , கண்டு இப்பரிசு உரைத்தால் அவனைக் கண்டு 
இங்குப்புகுந்த படியைச் சொன்னால் , ஈங்கு எனை யார் தடுப்பர் 
இவ்விடத்து என்னை யாராலே தகைப்படும் ? மடப்பாவை 
எய்து தற்கே மடப்பமுடைத்தாய ஓவியம் போன்ற இவளைக் 
கூடுமிடத்து . (( இவ்விடத் தென்னை யாரால் தகைப்படும் 
என்றது ) 

19. தலைவன் கூற்று : 

( கு - ரை .) பூ என்பதற்கு பூக்கணை உடைத்தாய் , என்றும் , அம் 
பலத்து புரிந்து என்று கூட்டி அம்பலத்துள் விரும்பி என்றும் , அடித் 
தாமரைக்கே பாங்கனை என்பதற்கு அடியாகிய தாமரைகட்கே பாங்கா 
யுள்ள வனை என்றும் , பொருள் கூறுவர் பேராசிரியர் . தென்புலியூர் 
...... கொண்டு என்ற பகுதிக்கு பிறவுமுப்ைபர என்றும் 
கூறுவர் . 

பையுள் - நோய் ; மயக்கம் . கூடுதற் ......... தோன்ற என்பதை 
நாயகியடத்தே கூடுதற்கு அரியபடி தோன்ற என இயைக்க . கனை ஆர 
வாரம் . 

தலைவன் பாங்கனைச் சார்தற்குச் செய்யுளாக இதனை அமைப்பர் 
இலக் . விளக்க ஆசிரியர் ( 505 உரை) . 


அவர் 


பவரை போலும் நின் தோள்கட்கு வ 
பாங்கற் கூட்டம் . 

25 
20. பாங்கன் வினாதல் . 
கலிகெழுதிரடோண் மெலிவதுகண்ட் 

இன்னுயிர்ப்பாங்கன் மன்னனைவினாயது . 
( இ - ள் ) புகழார்வம் பொருந்தின தோள்கள் இளைத்தது 
கண்டு இனிதாகிய சீவனை யொத்த தோழன் நாயகனைக் கேட் 
சிறைவான் புனற்றில்லைச் சிற்றம் பலத்துமென் சிந்தை 

( யுள்ளும் 
உறைவான் உயர்மதிற் கூடலி னாய்ந்தவொண் டீந்தமிழின் 
துறைவாய் நுழைந்த னையோவன்றி யேழிசைச் சூழல்புக்கோ 
இறைவா தடவரைத்தோட்கென்கொ லாம்புகுந் தெய்தியதே . 

( ப - ரை . ) சிறை வான் புனல் தில்லை - வான நீராலே ஊரைச் 
சுற்றிச் செய்யப்பட்ட மிக்க செல்வம் பொருந்தின தில்லைச் 
சிற்றம்பலத்திலும் , என் சிந்தையுள்ளும் - என்னுடைய மன 
மாகிய தூய்தலான விடத்தும் , உறைவான் - இவ்விரண்டிட 

20. பாங்கன் கூற்று . 

இவ்வுரையின் பிற்பகுதி எட்டில் சிதைந்துள்ளது . அதற்குப் 
பேராசிரியர் கூறும் உரை பின் வருமாறு : - தீந்தமிழின் துறைவாய் 
நுழைந் தனையோ - இனிய தமிழின் துறைகளிடத்து நுழைந்தாயோ ? 
அன்றி ஏழிசை சூழல் புக்கோ - அன்றி எழிசையினது சூழலின் கண் 
புகுதலானோ ? இறைவா- இறைவனே , தடவரை தோட்கு புகுந்து 
யப் புகுந்து எய்தியது என்னோ ? 


சிறைவான் புனற்றில்லை : - சிறைசெய்த தூநீர்த் திருத்தில்லை 
( தில்லைச் சிவகாமி . 13 ) 
சிறை - அணை . கூடல் சங்கம் : * கூடற்புலவர் ( தமிழ் விடு . : 4 ) 

4 


26 


திருக்கோவையார் 


னும் ஒக்க உறைபவன் , உயர் மதில் கூடலின் ஆய்ந்த - அவ 
னுயர்ந்த மதிலால் சூழப்பட்ட திருவாலவாயிலில் இருந்து 
ஆராய்ந்த , தீந்தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ - இனி 
தாகிய அகமும் புறமும் ,.........தாயோ ?, அன்றி ஏழிசை சூழல் 
புக்கோ - அதுவல்லாதாகில் , ஏழிசைச் சூழ்ச்சியாகிய .... 
பாடலுமாய்ந்தா ... ..... கொலோ , புகுந்தெய் தியதே - சுவாமி , 
உன்னுடைய பெருவரை நிகர்த்த தோளுக்கு என்ன தான் 
வந்துற்றது ( எ . . . ) 


21. உற்றதுரைத்தல் . 


மற்றவன் வினவ 
உற்ற துரைத்தது . 


( இ - ள் . ) (வருந்திய தற்குக் காரணத்தைப் பாங்கன் வினவ 
தலைவன் தலைவியால் தனக்குற்றதைக் கூறியது ) . 


கோம்பிக் கொதுங்கிமே யாமஞ்ஞை குஞ்சரங் கோளிழைக் 

[ கும் 
பாம்பைப் பிடித்துப் படங்கிழித் தாங்கப் பணைமுலைக்கே 
தேம்பற் றுடியிடை மான்மட நோக்கிதில் லைச்சிவன்றாள் 
ஆம்பொற் றடமலர் சூடுமென் னாற்ற லகற்றியதே . 


( ப - ரை . ) மான் மடநோக்கி - மானின் மெத்தென்ற நோக் 
கத்தினை உடையளுவடைய , அ பணை முலைக்கே தேம்பல் துடி 
யிடை-அந்தப் பணைத்த தனங்களின் பொறை ஆற்றாது தேம் 


ஏழிசை- குரல் , துத்தம் , கைக்கிளை , உழை , இளி, விளரி , தாரம் 
என்பன . இவற்றின் எழுத்துக்கள் சரிகமபதநி; இவ்வேழெழுத் 
தினையும் மாத்திரைப்படுத்தித் தொழில் செய்ய இவற்றுள்ளே ஏழிசையும் 
பிறக்கும் என்பர் அடியார்க்கு நல்லார் . சூழல் என்பது இசைகளால் 
இயன்ற பண்ணும் பாடலும் முதலாயினவற்றை ; ஒண்டீந்தமிழ் : மது 
மொழுகிய தமிழினியல் பயில் மதுரை ( மீனாட்சி . 4 ) 


பாங்கற் கூட்டம் . 


27 . 


புதலை உடைத்தாய தமருகமொத்த இடையானது , தில்லை சிவன் 
அருளாம் பொன் தட மலர் சூடும் என் ஆற்றல் அகற்றியதே 
திருவம்பல நாதனுடைய சீபாதங்களாகிய அழகிய பெரிய மலர் 
களைச் சூட்டவல்ல என் வலிமையை அழித்தது . கோம்பிக்கு 
ஒதுங்கி மேயா மஞ்ஞை - பச்சோந்திக்குப் பயப்பட்டு ஒதுங்கிப் 
புறப்பட்டு இரை கவரமாட்டா மயில் , குஞ்சரம் கோள் இழைக் 
கும் பாம்பைப் பிடித்து - யானையைக் கோட் செய்து கொல்ல 
வல்ல பாம்பைப் பிடித்து , படம் கிழித்தாங்கு - அதனுடைய 
படத்தைக் கிழித்ததனோடொக்கும் . ( எ - று . ) 


21. தலைவன் கூற்று . 

மயில் பாம்பைப் பிடித்துப் படத்தைக் கிழித்தாற்போல , இடை 
என் ஆற்றலை அகற்றியது என்று பேராசிரியர் பொருளமைதி செய்து , 
மடநோக்கி என் ஆற்றலை அகற்றியது , மஞ்ஞை பாம்பைப் பிடித் 
துப் படத்தைக் கிழித்தாற் போலுமெனக் கூட்டியுரைப்பாருமுளர் 
என்று கூறுகின்றார் . 


மயில் அரவைப் பிடித்தல் : * அஞ்சிறைக் கலாப மஞ்ஞை யணங் 
கர வட்ட தேனும் (சிந்தா . 1405 ) . அரவு யானையை வருத்துதல் : 
< சிறுவெள் ளாவி னவ்வரிக் குருளை , கான யானை யணங்கி யாங்கு 
( குறுந் . 119 : 1-2 ) . இச்செய்யுளின் கருத்தை , 


ஒண்ணுதற் கோஒ வுடைந்ததே ஞாட்பினு 

ணண்ணாரு முட்குமென் பீடு . ( குறள் . 1088 ) 
என்ற குறளுடன் ஒப்பிடுக , 


28 


திருக்கோவையார் : 


22 கழறியுரைத்தல் . 
வற்பனை த்தன் மெய்ப்பாங்கன் 

கற்பனையிற் கழறியது . 
( இ - ள் ) நாயகனைத் தன் மெய்யான தோழன் நெருங்கிச் 
சொல்லும் வார்த்தைகளாலே மறுத்தது . 


உளமாம் வகைநம்மை யுய்யவந் தாண்டுசென் றும்பருய்யக் 
களமார் 2 விடமமு தாக்கிய தில்லைத்தொல் லோன்கயிலை 
வளமாம் பொதும்பரின் வஞ்சித்து நின்றோர் வஞ்சிம்மருங்குல் 
இளமான் விழித்ததென் றோவின் றெம்மண்ண லிரங்கியதே . 


( ப - ரை ) உளமாம் வகை நம்மை - உள் ளோமாயும் இல்லோ 
மாயும் பிறந்தும் இறந்தும் திரிகின்ற நம்மை ( எப்பொழுதும் 
உள்ளோமாம்படி ). உய்ய வந்து ஆண்டு - பிழைக்கும்படி தானே 
வந்தாண்டு , ( அடிமை கொண்டு ) , சென்று உம்பர் உய்ய- தன் 
* னிடத்திலே சென்று தேவர்கள் பிழைக்கும்படி , களம் ஆர் 
விடம் அமுதாக்கிய தில்லை தொல்லோன் - கண்டத்திலே 
நிறைந்த விட த்தைத் திருவமுதாகக்கொண்ட பெரும்பற்றப் 
புலியூரிற் பழையவன் , கயிலை வளமாம் பொதும்பரின் -- அவ 
னுடைய கயிலாய வரையின் வளமுடைத்தாய மாமர நெருக்கத் 
திடத்தே , வஞ்சித்து நின்று - துன்பஞ் செய்கிற வடிவை 
இன்பஞ் செய்கிற வடிவுபோலே கரந்து நின்று , ஓர் வஞ்சி 
மருங்குல் இளமான் விழித்ததென்றோ - வஞ்சிக் கொம்பினை 
ஒத்த இடையினையுடையாள் , ஒரு நோக்கத்தால் இளையமான் 
* போல்வாள் , பார்த்தாளென்றோ, இன்று எம் அண்ணல் 
இரங்கியதே - இப்பொழுது என்னுடைய நாயகன் வருந்தியது ? 


22 


பாங்கன் கூற்று . 
( பா - ம் ) 

1 களமாம் 2 விடமமிர்தாக்கிய 


களமார் விடமென்பதூஉம் பாடம் ( பே . உரை ) . 


பாங்கற் கூட்டம் . 


29 . 


23. கழற்றெதிர் மறுத்தல் . 


ஆங்குயிரன் 

என்ன பாங்கன் கழற 
வளந்தருவெற்ப னுளந் தளர்ந்துரைத்தது . 


( இ - ள் ) அவ்விடத்தை உயிரை நிகர்த்த தோழன் மறுத்துச் 
சொல்ல , எல்லா வளப்பத்தினையும் தருகிறவரையினையுடை 
யவன் மனஞ்சலித்துச் சொன்னது 


சேணிற் பொலி செம்பொன் மாளிகைத் தில்லைச்சிற் 

[ றம்பலத்து 
மாணிக்கக் கூத்தன் வடவான் கயிலை மயிலைமன்னும் 
பூணிற் பொலி கொங்கை யாவியை யோவியப் 

( பொற்கொழுந்தைக் 
காணிற் கழறிலை கண்டிலை மென்றோட் கரும்பினையே . 

( ப - ரை ) சேணிற் பொலி செம்பொன் மாளிகை - அதி 
தூரத்தே பொலிந்து தோன்றுகிற செம்பொன் மண்டபங்களை 
உடைத்தாகிய , தில்லை சிற்றம்பலத்து- பெரும்பற்றப்புலியூரில் 
திருச்சிற்றம்பலத்தில் , மாணிக்கக் கூத்தன் --மாணிக்கம்போலும் 
அழகிய திருக்கத்தினையுடையவன் , வடவான் கயிலை மயிலை 
அவனுடைய வடக்கின்கண் உண்டாகிய கயிலாயத்தின் மயிலின் 
சாயலொப்பாளை , மன்னும் பூணின் பொலி கொங்கை ஆவியை 
நிலைபெற்ற ஆபரணங்களால் சிறந்த முலைகளையுடைய என் 
உயிரை ஒப்பாளை , ஓவிய பொன் கொழுந்தை - சித்திரமாகப் 
பொன்னாலெழுதிய வல்லிசாதம் போல்வாளை , 

காணின் 
கழறிலை - கண்டாயாகில் இங்ஙனே வெறுத்துச் சொல்லமாட் 
டாய் ; கண்டிலை மென்றோள் கரும்பினையே - மெல்லிய தோள் . 
களையுடையாளாய் அக்கரும்பை ஒப்பாளைக் கண்டிலைகாண் . 
ஆனபடியால் சொன்னாய் இத்தனை . ( எ - று .) 

23. தலைவன் கூற்று . 
பி -ம் . 1 கழறவை , 

பொன் மாளிகைத் தில்லை ; பொன்மாளிகைத் துஞ்சின தேவர் 
என்ற பிரயோகத்தையும் காண்க. 

மென்றோட் கரும்பினை என்பதற்கு மெல்லிய தோளிலெழுதிய 
கரும்பையுடையாளை எனினும் அமையும் ( பே - ரை ) . 


30 


திருக்கோவையார் .. 


24 . 


கவன்றுரைத்தல் . 


கொலைக்களிற்றண்ணல் குறைநயந்துரைப்பக் 
கலக்கஞ்செய்பாங்கன் கவன்றுரைத்தது , 


( இ - ள் ) கொலைத் தொழிலையுடைய யானை அனைய நாயகன் 
குறைபெற விரும்பிச் சொல்ல , அதற்குக் கலக்கம் செய் பாங்கன் 
கிலேச த்தைச் சொன்னது 


விலங்கலைக் கால்விண்டு மென்மே லிடவிண்ணு 

[ மண்ணுமுந்நீர்க் 
கலங்கலைச் சென்றவன் றுங்கலங் காய்கமழ் கொன்றை துன்று 
மலங்கலைச் சூழ்ந்தசிற் றம்பலத் தானரு " ளில்லவர்போல் 
துலங்கலைச் சென்றிதென் னோவள்ள லுள்ளந் துயர்கின்றதே . 

( ப - ரை ) விலங்கலை கால் விண்டு மென்மேலிட - மேருமுத 
லாகிய மலைகளைக் காற்றானது மேல் கீழாக்கி ஓடித்து மென் 
மேல் போகட , விண்ணும் மண்ணும் - ஆகாயமும் பூமியும் , 
முந்நீர் கலங்கலை சென்ற அன்றும் கலங்காய் 
கலங்குதல் அடைந்த அந்நாளினும் உனக்கொரு சலிப்பற் 
றிருப்பை ; கமழ் கொன்றை துன்றும் - நறு நாற்றம் கமழ்கின்ற 
கொன்றைப்பூவாலே நெருங்கின , அலங்கலை சூழ்ந்த சிற்றம் 
பலத்தான் - மாலையை அணிந்த திருச்சிற்றம்பலவன் , அருளில் 
லவர்போல் 

அவனுடைய அருளில்லவர்போல் , துலங்கலை 
சென்று- நடுக்கத்தை அடைந்து , இது என்னோ, வள்ளல் 
உள்ளம் துயர்கின்றது இங்ஙன் ஏன் தான் , வள்ளலே ! 
உன்னுடைய மனம் வருந்துகின்றதே ! ( எ - று ) 


கடலே 


! 


24 , பாங்கன் கூற்று . 
( பி - ம்) 1 மேன் மேல் 2 ளில்ல வரில் 

தன்னோ என்பது வினாவுதல் கருதாது அவனது கவற்சியை 
ளக்கி நின்றது ; கலக்கம் செய்பாங்கன் ; தலைமகனைக் கலக்கிய பாங் 
கன் எனினுமமையும் ( பே . ரை . ). இதென்னோ : • உதுக்காண துவே 
துவென் மொழிகோ, ( குறுந் 191 ) 


பாங்கல் கூட்டம் . 


31 


25 . விதியொடு வெறுத்தல் . 
கல்விமிகுபாங்கன் கழறிடச் 
செல்வமிகுசிலம்பன் தெரிந்து செப்பியது 


( இ - ள் ) கல்வியான் மிக்க பாங்கன் மறுப்ப , செல்வத்தாலே 
மிக்க மலையினையுடையவன் ஆராய்ந்து சொல்லியது . 


நல்வினை யுன்னை நயந்தின்று வந்து நடுங்குமின்மேற் 
கொல்வினை வல்லவன் கோங்கரும் பாமென்று பாங்கன் 

[ சொல்ல 
வில்வினை மேருவில் வைத்தவன் றில்லைதொ ழாரின் வெள்கித் 
தொல்வினை யாற்றுய ரும்மென தாருயிர் துப்புறவே 


( ப - ரை ) நடுங்குமின்மேல் - துளும்பாநின்ற மீன் போன்ற 
இடையின் மேலே , கொல்வினைவல்ல - கொலைத் தொழிலைக் 
கற்ற , வன் கோங்கு அரும்பு ஆம் - 

ஒத்த முலைகளாங் 
காணும் , என்று பாங்கன் சொல்ல - என்று பாங்கன் என்னைத் 


25. தலைவன் கூற்று . . 

பி - ம் . 1. கழற வெள்கி 2. யுந்நயர் தந்தின்று ; யுந்தயந் தந்தது 
3. வல்லன . 


பேராசிரியர் உரைப்பதிப்பில் இச்செய்யுள் 26 ஆவதாக அமைந்திருக் 
கிறது . அவர் கூறும் உரை ( பொழிப்பு ) பின் வருமாறு : - கொல்லும் 
தொழிலை வல்லன நடுங்கு மின்மேலுண்டாகிய கோங்கரும் புகளாமென்று 
யான் பற்றுக்கோடாக நினைத்திருந்த பாங்கன்றானே இகழ்ந்து சொல் - 
லுதலால் (வில்லின்றொழிலினை மேருவின் கண் வைத்தவனது தில்லை 
தொழாரைப்போல ) நாணிப்பழைய தாகிய தீவினையாற்றுயருறா நின்ற 
எனது அரிய உயிர் வலியுறும் வண்ணம் யான் உம்மைச் செய்த 
நல்வினையும் வந்து பயன் றந்ததில்லை . 


32 

திருக்கோவையார். 
துவளச்சொல்ல , வில்லினை மேருவின் வைத்தவன் - வில்லினது 
கொல்லும் தொழிலை மேருவென்னும் மலையிடத்தே உண்டாக் 
கினவன் , தில்லை தொழாரின் வெள்கி -- அவனுடையத் திசை 
நோக்கிக் கும்பிடமாட்டாரைப்போல் மேனி வெளுத்து , தொல் 
வினையால் துயரும்- முன்பு செய்த தீவினையாலே வருந்துகிற , 
எனது ஆருயிர் துப்புறவே - எனது பெறுதற்கரிய உயிர் 
வலியுறும்படி , நல்வினை உன்னை நயந் தின்று- நான் இம்மையிற் 
செய்த புண்ணியமும் வந்து பயன்பட்டதில்லை . ( எ - று ) 


முற்பிறப்பிற் செய்த தீவினையை இப்பிறப்பிற் செய்த 
நல்வினை கெடுக்குமென்பார்கள் . 

என் 

அளவில் அதுவும் 
கண்டிலேன் என்பது கருத்து . 


ஏட்டில் இப்பாடலும் உரையும் சிலவிடங்களிற் சிதைந்து 
காண்கின்றன. பாடலிலும் உரையிலும் உன்னை நயந்தின்று என்பதில் 
உன்னை என்பதற்கேற்க உரை காணப்படவில்லை . என்னை நயந்தின்று 
என்றிருப்பின் அமையலாம் . எனினும் பிற ஆராய்ச்சிகளுக்கு உதவு 
மெனக் கருதி ஏட்டில் உள்ளவாறு பதிப்பிக்கப்பட்டது . வன் கோங்கு 
என்ற பகுதி உரையிற் பிறழ்ந்து எழுதப்பெற்றுள்ளது . 


பாங்கற் கூட்டம் . 


3S 


26. வலியழிவுரைத்தல் . 


நிறைபொறைதேற்றம் நீதியொடுசால்பும் 

மறியுறுநோக்கிற்கு வாடினே னென்றது . - 
( இ - ள் ) நிறைந்த புலன்களை நிறுத்தலும் பொறையுடை 
மையும் தெளிவுடைமையும் உலகத்தோடு ஒழுக்கமும் அமை 
வுடைமையும் இவ்வைந்து குணங்களையும் , மான் கன் றின் 
நோக்கம் பெற்றவள் நயனாவிகாரத்தாலே இழந்தேனென்றது . 


* 


தலைப்படு சால்பினுக் குந்தள ரேன்சித்தம் பித்தனென்று 
மலைத்தறி வாரில்லை யாரையுந் தேற்றுவ னெத்துணையும் 
கலைச்சிறு திங்கண் மிலைத்தசிற் றம்பல வன்கயிலை 
மலைச்சிறு மான்விழி யாலழி வுற்று மயங்கினனே . 

( ப - ரை . ) தலைப்படு சால்பினுக்கும் தளரேன்- தலைமை 
யான சால்புடைமையானும் உள்ளம் குறைவுபடேன் ; ( தலை 
யான சால்பென்னை ? நிறையும் பொறையும் கூடிய சால்பென்று 
படும் ) . சித்தம் பித்தன் என்று மலைத்து அறிவார் இல்லை - 
வேறுபட விசாரித்தாய் காண் என்று மாறுபட்டு அறிவாரு 
மில்லை ; (தெளிவுடைமை தோன்றுகின்றது ) . யாரையும் தேற் 
றுவன் எத்துணையும் - எங்ஙனே கலங்கினவர்களையும் எவ்வள 
வும் செல்லத் தெளிவிப்பேன் : ( கலங்கினாரைத் தெளிவிக்கை , 
உலக நீதியாகையால் , நீதியுடைமை தோன்றுகிறது ) . கலைச் 
சிறு திங்கள் மிலைத்த- ஒரு கலையாகிய சிறு பிறையைச் சூடின , 
சிற்றம்பலவன் கயிலைமலை-- திருச்சிற்றம்பல நாதனுடைய கயி 
லாயத் திருமலையில் , சிறுமான் விழியால் - இளைய மான் விழி 
யால் , ( அழிவுற்று மயங்கினனே - அயர்ந்து மயங்கினேன் ) 
( எ - று . ) 

26. தலைவன் கூற்று . 

சால்பழிந்துள்ளர் தளரேன் என்பான் சால்பினுக்குந் தளரேன் 
என்றான் . தலைப்படு சால்பென்பதற்கு எல்லாப் பொருளுள்ளும் சிவனைத் 
தலைப்பட்டுச் சென்றொடுங்கும் ஊழியென்றுரைப்பினுமமையும் ( பே - ரை ) 

இப்பாடல் பேராசிரியர் உரைப்பதிப்பில் 25 ஆம் பாடலாக வந் 
துள்ளது . 

இதனைக் கிழவோன் வேட்கை தாங்கற்கருமை சாற்றற்குச் செய் 
யுளாக அமைப்பர் இலக் . விளக்க ஆசிரியர் . ( சூ . 505 உரை.) 

5 


34 


திருக்கோவையார். 


27. பாங்கனெந்துரைத்தல் . 


இன்னுயிர்ப்பாங்க னேழையைச்சுட்டி 

நின்னது தன்மை நினைந்திலையென்றது . 
இதன் உரை சிதைந்துள்ளது . 


ஆலத்தி னாலமிழ் தாக்கிய கோன்றில்லை யம்பலம்போற் 
கோலத்தி னாள்பொருட் டாக வமிழ்தங் குணங்கெடினும் 
காலத்தி னான்மழை மாறினு மாறாக் கவிகைநின்பொற் 
சீலத்தை நீயு நினையா தொழிவதென் றீவினையே , 


( இச் செய்யுளுக்குப் பொழிப்புரையே காணப்படுகிறது . அதுவும் 
சிதைந்துள்ளது . எஞ்சியவை பின் வருமாறு .) 

நஞ்சையமுதஞ் செய்யும் ....... துக்கொண்ட சுவாமி அவ 
“ னுடைய பெரும்பற்றப்புலியூரிற் றிருவம்பலத்தை ......... அழ 
கினை யுடையாள் காரணமாக அமுதமானது தன் சுவை மாறிக் 
கைப்பினும் பெய்யும் ......... ழைபெ.............ழியினுந் தவிராத 
கொடையினையுடைய உன்னுடைய அழகிய ஆசாரத்தை நீயும் 
நினையாது மறக்க வேண்டினது நான் செய்த பாவம் இத்தனை 


யென்றது . 


ணமாக , 


27. தலைவன் கூற்று . 
இதற்குப் பேராசிரியர் கூறும் உரை : --- 

ஆலத்தினால் அமிழ்து ஆக்கிய கோன் தில்லை அம்பலம் போற் 
கோலத்தினாள் பொருட்டு ஆக - நஞ்சால் அமுதத்தை யுண்டாக்கிய 
இறைவனது தில்லையம்பலம் போலும் அழகையுடையாளொருத்தி கார 

அமிர்தம் குணம் கெடினும் காலத்தினான் மழை மாறினும் - 
அமிர்தம் தன் குணங்கெடினும் பெய்யுங்காலத்து மழை பெய்யாது மாறி 
னும் , மாறாக் கவிகை நின் பொன் சீலத்தை - மாறாத வண்மையை யுடைய 
நினது பொன்போலப் பெறுதற்கரிய ஒழுக்கத்தை , நீயும் - அறிவறிந்த 
நீயும் , நினையாது ஒழிவது என் தீவினை - அறியாதொழிகின் றது எனது 
தீவினைப் பயன் ( எ- று ) . 

ஆலத்தினால் அமிழ்தாக்கிய கோன் - ஆலமொன்று மழுதொன்று 
பண்டமுது செய்யுமையர் பணியன் றியே ( தக்க , 650 ) . 


35 


பாங்கற் கூட்டம் , 
28. இயலிடங்கேட்டல் . 


கழுமலெய்திய காதற்றோழன் 
செழுமலைநாடனைத் தெரிந்துவினாயது. 


( இ - ள் . ) நாயூகன் கிலேசித்ததற்கு வருத்தமுற்ற காத்ற் 
றோழன் வளப்பமுடைய மலையின் மேலுண்டாகிய நாட்டினை 
உடையவனை ஆராய்ந்து கேட்டது. 


நின்னுடை நீர்மையு நீயுமிவ் வாறு நினைத்தெருட்டும் 
என்னுடை நீர்மை யிதென்னென்ப தேதில்லை யேர்கொண் 

( முக்கண் 
மன்னுடை மால்வரை யோமல ரோவிசும் போசிலம்பா 
என்னிடம் யாதிய னின்னையின் னேசெய்த வீர்ங்கொடிக்கே . 


( பொழிப்புரை ) நின்னுடைய தன்மையும் நீயும் இத்தன்மை 
யாய்விட்டன என்றால் , உன்னைத் தெளிவிப்பேன் என்கின்ற 
என்னுடைய தன்மை இது எதனில் ஏற்பட்டதொன்று ? 
பெரும்பற்றப்புலியூரிலே உளனாகி அழகுக்கு அழகுகொண்ட 
மூன்று திருநயனங்களையுடைய பெருமலையோ ? ( வரையர மக 
ளிர் என்றுபடும் ) ; தாமரைப் பூவோ ? ( இலக்குமி என்றுபடும் ) 
ஆகாயமோ ? ( வானவர் மகளிர் என்று படும் ) நாயகனே ! 
இவையிற்றிலே , அவளுக்கு இடம் எந்த விடம் தான் ? அவ 
ளுடைய இயல்பு எது ?. சொல்லுவாயாக ( எ - ஐ ) . 


28. பாங்கன் கூற்று . 


பிறர் கண் போலாது மூன்று கண்ணாயிருந்தன வாயினும் அவை 
தாம் ஓரழகுடையவென்னும் கருத்தால் , எர்கொண் முக்கண் என்றார் 
( பே - ரை ) . 

* எவ்விடத் தெவ்வியற்றென் றற்கு மேற்கோள் ( இலக் . விளக்க 
சூ . 505 உரை ) . 


36 


திருக்கோவையார் . 


29. இயலிடங்கூறல் . 


அழுங்கலெய்திய வாருயிர்ப்பாங்கற்குச் 
செழுங்கதிர்வேலோன் தெரிந்துசெப்பியது . 


( இ - ள் . ) நாயகனுடைய துக்கத்துக்கு வருந்தின அரிய 
உயிர்த் தோழனுக்கு வளமையும் ஒளியுமுள்ள தொரு வேலை 
யுடையவன் ஆராய்ந்து சொன்னது . 


விழியாற் பிணையாம் விளங்கிய லான்மயி லாமிழற்றும் 
மொழியாற் கிளியா முதுவா னவர்த முடித்தொகைகள் 
கழியாக் கழற்றில்லைக் கூத்தன் கயிலைமுத் தம்மலைத்தேன் 
கொழியாத் திகழும் பொழிற்கெழி லாமெங் குலதெய்வமே . 


( உரை ) நோக்கத்தால் மானென்று சொல்லலாம் ; விளங் 
குகின்ற சாயலால் மயிலெனலாம் ; கொஞ்சும் மழலையால் கிளி 
எனலாம் ; மிக்க தேவர்கள் பலரும் வந்து வணங்குகையாலே 
அவருடைய முடித்திரள்கள் மரபு ( தவறாமையையு ) டைய 
கழலையுடைய பெரும்பற்றப் புலியூரில் முதலியாருடைய கயி 
லாய மலையில் தோன்றும் தேன் அருவியானது முத்துக்களைக் 
கொழித்தாற்போல விளங்குகின்ற காவுக்கழகாய் நிற்பவள் 
எம்முடைய குலதெய்வம் (எ - று :) 


29. தலைவன் கூற்று , 


முத்தம் யானைக்கோட்டிலும் வேயினும் பிறந்த முத்து . ( போரை ) 


இவ்விடத்தில்யெற்றென்றற்கு மேற்கோள் (இலக் , விளக் 
உரை . சூ . 505 ) 


பாங்கற் கூட்டம் . 


37 


30. வற்புறுத்தல் . 
பெயர்ந்துரைத்த பெருவரை நாடனை 

வயங்கெழுபுகழோன் வற்புறுத்தியது . 
( இ - ள் .) ஆற்றாமையின் நீங்கி இடனியல்பு சொன்ன பெரிய 
மலை மேலுண்டாகிய ( நாட்டிற்குத் தலைவனை ) பூமியிலே 
பொருந்தின புகழுடைய பாங்கன் வலியுறுத்தியது . 


குயிலைச் சிலம்படிக் கொம்பினைத் தில்லையெங் கூத்தப்பிரான் 
கயிலைச் சிலம்பிற்பைம் பூம்புனங் காக்குங் கருங்கட்செவ்வாய் 
மயிலைச் சிலம்பகண்டி யான்போய் வருவன்வண் பூங் 

( கொடிகள் 
பயிலச் சிலம்பெதிர் கூய்ப்பண்ணை நண்ணும் பளிக்கறையே . 

( ப - ரை ) குயிலை - வார்த்தையிற் குயிலையொப்பாளை , சிலம் 
படிக் கொம்பினை- சிலம்பை அடியிலேயுடையதொரு வஞ்சிக் 
கொம்பினை ஒப்பாளை , தில்லை எம் கூத்தப்பிரான் - பெரும் 
பற்றப்புலியூரிற் கூத்தனாகிய எமது சுவாமியுடைய , கயிலைச் 
சிலம்பிற் பைம் பூம் புனம் காக்கும் - ஸ்ரீகயிலாய மலையில் பச் 
சென அழகிய புனங்காக்கிற , கருங்கண் செவ்வாய் - கரிய கண் 
களையும் சிவந்த வாயினையும் உடையளாய , மயிலை - மயிலைப் 
போன்ற சாயலையுடையாளை , சிலம்ப , கண்டியான் போய் வரு 
வன் - நாயகனே , நான் போய்க்கண்டு வரக் கடவேன் ; வண் பூங் 
கொடிகள் -- வளவிய வல்லிசாதத்தை யொத்த பாங்கிமார்கள் , 
பயில சிலம்பு எதிர் கூய் பண்ணை நண்ணும் பளிக்கறையே 
பலகாலம் சிலம்பெதிர் கூவிக் களிக்கிற விளையாட்டுப் பொருந் 
தின பனிக்கறையிடத்து , யான் போய்க் கண்டு வருவன் - நான் 
போய்ப் பார்த்து வருவேன் , நீ கிலேசியாதொழிக வேண்டும் 
( எ - று ) . 


30. பாங்கன் கூற்று . 

பாங்கன் இறைவனைத் தேற்றற்குச் செய்யுள் ( இலக்கண விளக்க , 
சூ . 505 உரை. ) 


38 


திருக்கோவையார் . 


31. குறிவழிச் சேறல் . 


அறைகழலண்ண லருளினவழியே 
நிறைவுடைப்பாங்க னினைவொடுசென்றது . 


( இ - ள் ) ஆரவாரிக்கிற வீரக்கழலையுடைய நாய ( கன் ) ஏவிய 
( வழியே ) புலனை நிறுத்தவல்ல பாங்கன் ( நினைவொடு சென் 
றது ) . 


கொடுங்கால் குலவரை யேழேழ் பொழிலெழில் குன்றுமன்று 
நடுங்கா தவனை நடுங்க நுடங்கு நடுவுடைய 
விடங்கா வயிற்கண்ணி மேவுங்கொ லாந்தில்லை ஈசன்வெற்பில் 
தடங்கார் தருபெரு வான்பொழி னீழலந் தண்புனத்தே . 


( பொழிப்புரை ) கொடிய காற்றாலே அழகிய மலைகளேழும் , 
பூமிகள் ஏழும் , அழகழிக்கின்ற ஊழியிறுதிக் காலத்தும் அன் 
றும் தனக்கொரு பயமில்லாதவன் ஒருவனை , அவனும் நடுங்குவ 
தாக அசைகின்ற இடையினையுடைய , விட த்தைக் கான்று 
கொண்டிருக்கிற வேல் போன்ற கண்களையுடையவள் நிற்பள் 
கொல்லோ ? ( என்கிற ஐயத்தாலே நில்லாளோ என்றும் படும் ) . 
திருவம்பலநாதனுடைய மலையில் பெருங்கார் தங்குகிற பெரி 
தாகி நீண்ட பொழிலின் நிழலுடைத்தாகிய அழகிய குளிர்ந்த 
புனத்திடத்தே நிற்பளோ நில்லாளோ என்ற ஐயத்தில் போ 
னான் . 


31 , பாங்கன் கடற்று . 


4 பண்தரு 


தடங்கார் தருபெருவான்பொழில். தரு உவம உருபு . 
தீஞ்சொல் ( கோடீச் 16 ) . தடங்கார்பொழில் என்பதற்குக் கார்தங்கும் 
பொழிலேனினுமமையும் . பேரை) 


39 


இப்பகுதிக்குரிய 
பாங்கற் கூட்டம் . 
32. குறிவழிக்காண்டல் . 
குளிர்வரை நாடன் குறிவழிச் சென்று 

தளிர் புரை மெல்லடித் தையலைக் கண்டது. 
( இ - ள் ) குளிர்ந்த மலைமேலுண்டாகிய நாட்டினையுடையவன் 
குறித்த இடத்து ஏறச்சென்று தளிரை ஒத்த மதுரமான 
அடியினையுடைய நாயகியைக் கண்டது . 
வடுக்க ணிவைவஞ்சி யஞ்சி மிடையிது வாய்பவளம் 
துடிக்கின் றவாவெற்பன் சொற்பரி சேயான் றொடர்ந்துவிடா 
வடிச்சந்த மாமல ரண்ணல்விண் ணோர்வணங் கம்பலம் போல் 
படிச்சந்த முமிது வேயிவ ளேயப் பணிமொழியே , 

( பொ - ரை ) அவன் சொன்ன மாவடு ஒத்த கண்களும் 
இவையே ; வஞ்சிக் கொம்பைத் தோற்கச்செய்த இடையின் 
அழகும் இதுவே ; வாயானது பவளம்போலும் துடிக்கின்றது . 
நாயகன் 

சொன்னபடியாக விருந்தது ; நான் பற்றிவிடாத 
திருவடியாகிய பெரிய மலர்களையுடைய சுவாமி , அவனைத் 
தேவர்கள் வணங்குகின்ற திருவம்பலத்தை ... அது எய்துவான் 
...... இவளே ; தாழ்ந்த வார்த்தையினை உடையாளும் இவளே 
ஆகவேண்டும் . ( எ - று ) 

32. பாங்கன் கூற்று . 

வடிக்கண் என்பதே பேராசிரியர் பாடம் ; வடிவென்பது 
கிருக்கோர் பெயர் ( பே - ரை .) 

* இரும்பீர் வடியன்ன உண்கண் ( கலி 64 : 21 ) , இச்சொல் வடுவ 
திருக்கேயன்றி வடுவுக்கும் பெயராய் வழங்கும் : கொக்கின் நறுவடி 
விதிர்த்த ( பெரும்பாண் . 309 ) 

அம்பலம்போல் படிச்சந்தமும் இதுவே --- அம்பலம் போலும் ஒப் 
பும் இதுவே என்பது பேராசிரியர் உரை . 
டில் சிதைந்துள்ளமை வருந்தத்தக்கது . 


உரை எட் 


-40 


திருக்கோவையார். 


33. தலைவனை வியந்துரைத்தல் . 


நயந்தவுருவு நலனுங்கண்டு 
வியந்தவனையே மிகுத்துரைத்தது . 


( இ - ள் ) நாயகன் விரும்பிய வடிவையும் நன்மையையும் 
பார்த்து ஆச்சரியப்பட்டு நாயகனையே மிகுத்துச் சொன்னது . 


குவளைக் களத்தம் பலவன் குரைகழல் போற்கமலத் 
தவளைப் பயங்கர மாகநின் றாண்ட வவயவத்தின் 
இவளைக்கண் டிங்குநின் றங்குவந் தத்துணை யும்பகர்ந்த 
கவளக் களிற்றண்ண லேதிண்ணி யானிக் கடலிடத்தே . 

( பொ - ரை ) நீலப் பூவை யொத்த திருமிடற்றையுடைய 
திருவம்பலநாதன் ; அவனுடைய திருவீரக் கழல் ஆரவாரிக்கிற 
சீபாதங்களை யொத்த தாமரைப் பூவில் உயர்ச்சியுடைய சீதேவி 
யைப் பயப்படும்படி நின்று அடிமை கொண்ட அவயவங்களை 
யுடைய இவளைப் பார்த்து இவ்விடத்தே நின்று , அவளை அம் 
சொல் ஆற்றிவந்து , நான் கழறவும் , எவ்வளவு மறுத்துச் 
சொன்ன , வேண்டிய கவளம் கொள்ளுகிற யானையையுடைய 
நாயகனே , இந்தக் கடல் 

சூழ்ந்த புவியில் திடநெஞ்சன் 
அவனேயாய் இருந்தான் ( என்றுபடும் ) . 


83. பாங்கன் கூற்று . 

இவ்வளவு அழகுடையாளைப் பார்த்தும் , அவளை விட்டுப்பிரிந்து , 
என்னுடைய வலிய சொற்களுக்கும் விடை கூறிய தலைவன் மிகுந்த 
திடநெஞ்சமுடையன் என்று கூறிப் பாகன் தலைவியை வியக்கிறான் . 


தாமரைப்பூ சிவபிரான் திருவடிக்கு ஒப்பு . அப்பூவிலிருப்பவள் 
திருமகள் . அத்திருமகளை விஞ்சிய அழகு வாய்ந்தவள் தலைவி , அவளைக் 
கண்டும் அவளை விட்டுப் பிரிந்து வரத்துணிந்த தலைமகளின் மனத்திடம் 
வியக்கத்தக்கது என்பது கருத்து . கவளக்களிறு , தான் விரும்பும் 
கவளம் பெற்று வளர்ந்த களிறு , கவளத்த யானை (சிற். 112 ) 
என்பதற்கு தான் விரும்பும் கவளமுண்டு வளர்ந்த யானை என்றும் , 
* அது ஒருவரால் கட்டப்பட்டு பிடிபட்டதன்றாகலான் , அதனை வெல்வ 
தரிது என்றும் பேராசிரியர் கூறுவர் . 


. 


பாங்கற் கூட்டம் . 


41. 


34 . 


கண்டமை கூறல் . 


பிடிமிசைவைத்துப் பேதையது நிலைமை 
அடு திறலண்ணற்கறியவுரைத்தது . 


( இ - ள் ) ஒரு பிடியானையைச் சொல்லுவாரைப் போல , 
நாயகியுடைய நிலைமையை , கொல்லும் வினயம் வல்ல வேலி னை 
யுடைய நாயகனுக்குச் சொன்னது . 


பணந்தா பரவரைச் சிற்றம் பலவர்பைம் பொற்கயிலைப் 
புணர்ந்தாங் ககன்ற பொருகரி யுன்னிப் புனத்தயலே 
மணந்தாழ் பொழிற்கண் வடிக்கண் பரப்பி மடப்பிடிவாய் 
நிணந்தாழ் சுடரிலை வேலகண் டேனொன்று நின்றதுவே 


நாகை 


( பொ - ரை ) படம் மிக்க பாம்பைத் திரு அரை 
வுடைய திருவம்பலநாதருடைய , சோலையாற் பசுத்துப் பொலி 
வினையுடைய கயிலை மலையில் , தன்னுடனே கூடி 

ஆங்கு 
அகன்ற , பொருதல் இயல்பினையுடைய களிற்று யானையை 
நினைந்து, புனத்தின் ஒரு பக்கத்தே ,மணமிகுந்த பொழிலிடத்தே . 
மாவடு வகிரை யொத்த கண்களாலே பார்க்கப் பார்த்து , ஒரு 
மடப்பிடியானை , வாயிலே நிணமிக்கு , கொலைத் தொழிலாற் 
சிறந்த வேலினையுடையவனே ! நிற்கக் கண்டேன் 
( எ- று ) --எனவே , அவ்விடத்து ஏறச் செல்க என்றுபடும் . 


காண் . 


34. பாங்கன் கூற்று . 


வடி என்பது வடுவகிருக்கோர் பெயர் , வடிக்கண் . ( கலி . 64-21 ) . 


புனத்தயலே யென்றான் , புனத்து விளையாடும் ஆயத்தை நீங்கி 
நிற்றலின் . வடிக்கண் பாப்பியென்றான் , இன்ன திசையால் வருமென் 
றறியாது சுற்றெங்கு நோக்கு தலின் . ( பே - ரை . ) 


6 


42 


திருக்கோவையார் . 


35. செவ்வி செப்பல் . 


அற்புதன்கயிலை மற்பொலிசிலம்பற் 
கவ்வுருக்கண்டவன் செவ்விசெப்பியது . 


அழகிய முதலியாருடைய ஸ்ரீ கயிலாயத் திருமலை 
யில் வளப்பமிக்க மலையினையுடைய நாயகனுக்கு , அவன் 
சொன்ன உருவைக் கண்டு வந்த பாங்கன் தான் கண்ட செவ்வி 
செப்பியது .. 


கயலுள வேகம லத்தலர் மீது கனிபவளத் 
தயலுள வேமுத்த மொத்த நிரையர னம்பலத்தின் 
இயலுள வேயிணைச் செப்புவெற் பாநின தீர்ங்கொடிமேற் 
புயலுள வேமலர் சூழ்ந்திரு டூங்கிப் புரள்வனவே . 


( ஏட்டில் இப்பாடலுக்கு உரை மிகவும் சிதைந்து கிடக்கின்றது . 
கீழே கொடுக்கப்பெற்றிருப்பது பேராசிரியர் உரை . ) 


( ப - ரை ) வெற்பா -வெற்பா ! நினது ஈர்ங் கொடிமேல் கமலத்து 
அலர்மீது கயல் உளவே - நினது ஈர்ங்கொடிக்கண் தாமரைப் 

35. பாங்கன் கூற்று . 
இச்செய்யுளில் தலைவியின் அவயவங்கள் 

கூறப்படுகின் றன . 
ஈர்ங்கொடி ( சிற் . 28 ) . புரள் வன புயல் உளவே ; புயல்- குழலைக்குறித்தது . 
குழல்கள் , ஐம்பாலானவாயினமையிற் பன்மையாற் கூறினார் . ( சீவக . 
164. நச் . உரை) . 
பின் வரும் செய்யுட்களுடன் இதனை ஒத்து நோக்குக : 

இலங்கை வெற்பில் 
நற்பெருந் தவத்தளாய நங்கையைக் கண்டே னல்லேன் , 
இற்பிறப் பென்ப தொன்றும் இரும்பொறை யென்ப தொன்றும் , 
கற்பெனும் பெயாதொன்றும் களிநடம் புரியக்கண்டேன் . 

- ( கம்பர் ) 
வாவிகண் டேன்மலர்ச் சோலைகண் டேன்மருங் கேமருங்கில் 
பாலிகண் டேன் முலைப் பாரங்கண் டேன் பனி நீரரும்பும் 

விகண் டேன் கண்ட நின் வழி யே தன் கருத்துவைத்த 
ஆவிகண் டேன் கண்டி லேனண்ண லேநின் அறிவின்மையே , 

- ( அம்பிகாபதிக் கோவை 63 ) 


பாங்கற் கூட்டம் . 


43 


பூவின் மேற் கிடப்பன சில கயல்களுளவே ; கனி பவளத்து 
அயல் ஒத்த நிரைமுத்தம் உளவே - கனிந்த பவளத்திற் கயல் 
இனமொத்த நிறையாகிய முத்துக்களுளவே ; இணைச் செப்பு 
அரன் அம்பலத்தின் இயல் உளவே- இணையாகிய செப்பு 
அரனது 

அம்பலத்தின் இயல்பையுடை யனவுள வே ; மலர் 
சூழ்ந்து இருள் தூங்கிப் புரள்வன புயல் உளவே - மாலை 
சூழ்ந்து இருள் செறிந்து கிடந்து புரள் வன புயலுளவே ? -- 
உளவாயின் யான் கண்ட உருவம் நீ கூறிய உருவமாம் எ.று. 


36. அவ்விடத்தேகல் . 


அரிவைய துநிலைமை யறிந்தவனுரைப்ப 
எரிகதிர்வேலா னேகியது , 


( இ - ள் . ) நாயகியுடைய நிலைமையை அறிந்துவந்த பாங்கன் 
சொல்ல மிகுந்த பிரகாசத்தையுடைய வேலினையுடையவன் 
போனது . 


எயிற்குல மூன்றிருந் தீயெய்த வெய்தவன் றில்லை யொத்துக் 
குயிற்குலங் கொண்டுதொண் டைக்கனி வாய்க்குளிர் 

( முத்தநிரைத் 
தயிற்குல வேல்கம லத்திற் கிடத்தி யனநடக்கும் 
மயிற்குலங் கண்டதுண் டேலது வென்னுடை மன்னுயிரே , 


( பொ - ரை ) மதிற் சாதிகள் மூன்றையும் , மிகுந்த தீயை அவை 
எய்தும்படி எய்தவனுடைய சிதம்பரம் போன்று , வார்த்தை 
யால் குயிலை ஒத்து , கொவ்வைக்கனி போன்ற வாயிலே மதுர 
மாகிய முத்தை நிரைத்து , கூரிதாகிய அழகிய வேலினைக் கம 
லத்தின் மேலே கிடத்தி , அன்னம் போல் நடக்கிற , சாயலால் 
மயிலை ஒப்பாளைக் கண்டாயாகில் , அவளே என்னுடைய நிலை 
பெற்ற உயிர் ஆகும் ( எ - று ) . 

36. தலைவன் கூற்று . 

எயிற்குலம் மூன்று என்றார் , அவை இரும்பும் வெள்ளியும் பொன் 
னுமாகிய சாதி வேறுபாடுடைமையின் ; தொண்டைக் கனிவாய் என்ப 
தற்குத் தொண்டைக்கனிபோலும் வாயென்பாருமுளர் ( பே - ரை .) 


44 


திருக்கோவையார் . 


3. இடந்தலைப்பாடு . 


பாங்கற் கூட்டம் நிகழாதாயின் இடந்தலைப்பாடு நிகழும் ; 
இடந்தலைப்பாடு நிகழாதாயின் பாங்கற் கூட்டம் நிகழும் . 

பொழிலிடைச் சேறல் இடந்தலை சொன்ன 
வழியொடு கூட்டி வகுத்திசினோரே . 


என்றபடி பொழிலிடைச் சேறல் ஒன்றே இடந்தலைப் 
பாட்டிற்கு உரியது முன் 2 : பாங்கற் கூட்டச் சூத்திரத்தில் 
ஈங்கிவைநிற்க இடந்தலை தனக்கும் என்று கூறியவாறு , 
மின்னிடை மெலிதல் முதல் , நின்று வருந்தல் ஈறாக க் கூறப் 
பட்ட கிளவிகளோடு கூட்டி இடந்தலைப்பாடாம் என்று வகுத் 
துரைத்துக்கொள்க. ( பே - ரை ). 


37. மின்னிடை மெலிதல் . 


மன்னனை நினைந்து 
மின்னிடை மெலிந்தது . 


நாயகனை நினைந்து மின் போன்ற இடையுடையாள் 


வாடியது . 


ஆவியன் னாய்கவ லேலக லேமென் றளித்தொளித்த 
வாவியன் னார்மிக் கவாவி னராய்க்கெழு மற்கழிவுற 
றாவியன் னார்மன்னி யாடிடஞ் சேர்வர்கொ லம்பலத்தெம் 
ஆவியன் னான்பயி லுங்கயி லாயத் தருவரையே . 

(உரை .) என் ஆருயிரை ஒப்பாய் / கவலேல் ! ( கிலேசி 
யாதே ) நாம் நம்மிற் பிரியோம் . காண் என்று தலையளி 
செய்து , இப்பொழுது ஒளித்துப்போன , அருஞ்சுரத்திலே நீர் 
வேட்டற்கு உதவும் தாமரைத் தடாகம் போன்றவர் , என் 
பேரிலே மிகுந்த ஆசையுடையராய் என்னுடைய காரணமாக 


பரங்கற் கூட்டம் .. 

45 
நெஞ்சழிந்து , என்னுடைய உயிர்த்தோழிமார்கள் நிலைபெற்று 
விளையாடுகிற விடத்திலே செல்வரோ ? இங்கேற வருவரோ ? 


கொல் என்ற ஐயத்தால் இங்கேற வருவரோ என்றுபடும் . 
திருவம்பலத்தே உளனாகி , என் உயிரை ஒத்த முதலியார் வாழ் 
கின்ற ஸ்ரீகயிலாயமாகிய அரிய இடத்தே செல்வரோ ? இங்கே 
வருவரோ ? என்னும் நினைவுடனே நின்றாள் . 


TAMANNA 


37. தலைவி கூற்று . 


இப்பகுதியை இடந்தலை தனக்கு மாமாறு சொல்லுமாறு என்று 
பேராசிரியர் தொடங்குகின்றார் . 


‘ ஒளித்த ஆவி அன்னார் என்று பிரித்து , மறைந்த என் ஆவியை 
ஒப்பார் என்று பொருள் கூறுவர் பேராசிரியர் . இவ்வுரையாசிரியர் 
வாவி அன்னார் என்று கொண்டார் . இன்னும் பேராசிரியர் , ஆயத் 
திடை வருவர் கொல்லோவென ஐயத்துள் ஒரு தலையே கூறினார் என் 
றும் , ஆய வெள்ளத்துள்ளே வருவர் கொல்லோ என்னும் பெருநாணி 
னானும் , ஆற்றாமையால் இறந்துபட்டனர் கொல்லோ என்னும் போச் 
சத்தினாலும் மீ தூரப்பட்டுத் தன் தன்மையளன்றி நின்று இவ்வகை 
உசாவினாளென்பது என்றும் கூறினார் . 


கெழுமல் -- சேர்தல் . 


46 


திருக்கோவையார் . 


38. பொழில்கண்டு மகிழ்தல் . 


மணங்கமழ்பொழிலின் வடிவுகண்டு 

அணங்கெனநினைந் தயர்வு நீங்கியது , 
(இ -ள் ) நறுநாற்றம் கமழ்கின்ற பொழிலின் வடிவை 
ஆராய்ந்து , தெய்வத்தை ஒத்த தன் நாயகியாக நினைந்து வருத் 
தம் நீங்கியது . 


| 


காம்பிணை யாற்களி மாமயி லாற்கதிர் மாமணியால் 
வாம்பிணை யால்வல்லி யொல்குத லான்மன்னு மம்பலவன் 
பாம்பிணை யாக்குழை கொண்டோன் கயிலைப் பயில்புனமும் 
தேம்பிணை வார்குழ லாளெனத் தோன்றுமென் சிந்தனைக்கே . 


( பொ - ரை . ) வேய் இணைந்து நிற்றலால் தோள்களை ஒத் 
தும் , களிப்பையுடைய கரிய மயில்களால் சாயலை ஒத்தும் , ஒளி 
யுடைத்தாகிய நீலமணிகளால் கூந்தலை ஒத்தும் , இளமான் 
நோக்கத்தால் விழியை ஒத்தும் , (இருத்தலானும் ) வல்லிசாதத் 
தின் இடமாதல் இடை நுடங்கலானும் , நிலைபெற்ற புலியூர்த் 
திருவம்பலவன் பாம்பைத் தன் குழையாபரணமாகக் கொண்ட 
வனுடைய கயிலாயத்தில் இவள் வாழ்கின்ற புனமும் , தேனை 
யுடைத்தாகிய மாலையினை யணிந்த நீண்ட குழலையுடையவ 
ளென்னும்படி தோன்ற என் மனத்தை இன்புறுத்தாநின்றது 
( எ - று . ) 


வாத 


நின்றது 


38. தலைவன் கூற்று . 
பாம்பு இணையாக் குழை கொண்டோன் - பாம்பை ஒன்றும் ஒவ் 
குழையாகக்கொண்டவன் ; 

பாம்பை இணைத்து இழையாகக் 
கொண்டவன் எனினும் அமையும் , ( பே - ரை ) . 

* தேம்பிணைவார் குழலாளெனத் தோன்றாநின்றது என்றதற்குத் 
* தேம்பிணையையுடைய நெடிய குழலையுடையாளென்றே தோன்றா 

என்று பொருள் கூறிப் புனமும் யான் இன்புறத் தோன் 
றாநின்றது என்று பொருள் கூறு வாருமுளர் என்பர் பேராசிரியர் . 

இலக்கண விளக்க ஆசிரியர் இச்செய்யுளை , அவளை எதிர்ப்பட்ட 
இடத்தினை அவளாகக் கூறுவதற்கு , மேற்கோளாகக் காட்டுவர் . 

முருக்கின் புதுமலரான் முல்லை நகையால் , 
நெருக்கியெழுஞ் செவ்விள நீரால் - குருக்கொடியால் 
நான்ற குழைமுகத்தா னானயந்த நன்னு தலைப் 

போன்ற துயர்பூம் பொழில் 
என்ற களவியல் மேற்கோள் செய்யுள் இதனுடன் ஒப்பிடத்தக்கது . 


பாங்கற் கூட்டம் . 


47 - 


39 .. 


உயிரெனவியத்தல் . 


வெறியுறுபொழிலின் வியன்பொதும்பரின் 
நெறியுறுகுழலி நிலைமைகண்டது . 


( இ - ள் ) நறு நாற்ற மிக்க காவிடத்து அகன்ற சோலை 
யிடத்து நெறித்தல் பொருந்தின கூந்தலையுடையவள் நின்ற 
படியைக் கண்டது . 


நேயத்த தாய்நென்ன லென்னைப் புணர்ந்து நெஞ் சந்நெகப் 

[ போய் 
ஆயத்த தாயமு தாயணங் காயர னம்பலம்போல் 
தேயத்த தாயென்றன் சிந்தைய தாய்த்தெரி யிற்பெரிது 
மாயத்த தாகி யிதோவந்து நின்றதென் மன்னுயிரே . 


( இப்பாடலின் உரை மிகவும் சிதைந்துள்ளது . ) 


அன்புடைத்தாய் , நேற்று என்னுடனே கூடி என் நெஞ்சு 
நெகிழும்படி கூடிப்போய் ஆயக் கூட்டத்....... தாய .. 
பொழுதே......... தாய் வந்து நின்ற இதுவோ என்னுடைய நிலை 
பெற்ற உயிரென்றது . 


( பேராசிரியர் உரை ) 


( பொழிப்பு ) நெருநல் உள்ள நெகிழ்ச்சி உடைத்தாய் என் 
னைக் கூடி , பின் நேயமில்லதுபோல என் நெஞ்சுடையும் வண் 
ணம் நீங்கிப்போய் , ஆயத்தின் கண்ணதாய் , இன்பத்தைச் செய் 
தலின் அமுதமாய் , துன்பத்தைச் செய்தலின் அணங்காய் , புலப் 
பாட்டான் அரனது அம்பலம் போலும் ஒளியை யுடைத்தாய் , 
புலப்படாது வந்து என் சிந்தைக் கண்ண தாய் , ஆராயின் பெரி 
தும் மாயத்தையுடைத்தாய் வந்து நின்றது இதுவோ , எனது 
மன்னுயிர் ? ( எ - று . ) 


( பாட பேதம் ) 1 அமிழ்தாய் . 


48 


திருக்கோவையார் . 


40. தளர்வகன்றுரைத்தல் . 


பனிமதிநுதலியைப் பைம்பொழிலிடைத் 
தனிநிலைகண்டு தளர்வகன்றுரைத்தது . 


( இ - ள் ) குளிர்ந்த மதிபோன்ற நெற்றியை உடையாளை 
அழகிய பொழிலிடத்தே தனியே நிற்கின்ற நிலையைக் கண்டு 
சலிப்பறுத்துப் பேசினது . 


தாதிவர் போதுகொய்யார் தைய லாரங்கை கூப்பநின்று 
சோதிவ ரிப்பந் தடியார் சுனைப்புன லாடல் செய்யார் 
போதிவர் கற்பக நாடுபுல் லென்னத்தம் பொன்னடிப்பாய் 
யாதிவர் மாதவ மம்பலத் தான்மலை யெய்துதற்கே . 


( உரை ) அல்லி பரந்த பூக்களைக் கொய்யார் ; பாங்கிமார் 
அழகிய கைகளைக்கூப்ப நின்று ஒளியும் அழகுமுடைய பந்தடிக் 
கிராரில்லை ;. சுனையில் நீர் குடைந்து விளையாடுகிறாரில்லை ; பூக்கள் 
பரந்த கற்பகமுடைத்தாகிய தெய்வலோகம் இவர் போ துகை 
யினாலே அழகு அழிய , தம்முடைய பொலிவுபெற்ற அடிகள் 
நிலத்திலே பரவி , திருவம்பலநாதன் திருமலைக்கே வந்து தங்கு 
தற்கு , இவர் பண்ணப் புகுகின்ற தவம் எது தான் என்ன , 
எல்லாத் தவமும் முடித்தன்றோ ? ( எ -று . ) 


39. தலைவன் கூற்று . 

நேயமுடைமையும் நேயமின்மையும் , இன்பஞ் செய்தலும் துன்பம் 
செய்தலும் , புலப்படுதலும் புலப்படாமையும் , ஒருபொருட்கு இயையா 
மையின் , பெரிதும் மாயத்ததாகி என்றான் , என்மாட்டு அருளு 
டைத்தாய் , முற்காலத்து என்னை வந்து கூடி , அருளில்லது போல , 
என்னெஞ்சுடையும் வண்ணம் போய் , தன் மெய்யடியார் குழாத்ததாய் , 
நினைதொறும் அமிழ்தம் போல இன்பம் செய்து , கட்புலனாகாமையின் , 
துன்பம் செய்து அம்பலம்போலும் நல்ல தேசங்களின் கண்ண தாய் 
வந்து என் மனத்தகத்ததாய் இத்தன்மைத்தாகலின் பெரிதும் மாயத்தை 
யுடைத்தாய் எனது நிலைபெறும் உயிர் வந்து தோன்றா நின்ற தென 
வேறுமொரு பொருள் விளங்கியவாறு கண்டு கொள்க . ( பேராசிரியர் ) . 


பாங்கற் கூட்டம் . 


49 


இலக்குமி என்ற அதிகாரம் பெற்றார் எதுவெ . 
பண்ணுகின்றார் எனப்படும் ...... ஒத்தபடி என் என்னின் , 
தவம் பண்ணுவாரும் " எல்லா நினைவுகளையும் போகவிட்டு , 
மனத்திலே ஒரு நினைவாகி ..... ( பண் ) ணுவார்கள் . அப்படியே 
விரும்பும் பூப்பறித்தல் முதலிய ) நினைவுகளையெல்லாம் போக 
விட்டு மனத்திலே ஒரு நினைவுடனே நிற்கையாலே 

இவர் 
பெரிய தவமென்றாரெனக் கொள்க . 


அரிதென் மெலிந்து உரைத்தது . 


40. தலைவன் கூற்று . 


தவஞ் செய்வார் புறத்தொழில்களை விட்டு அகத்தானொன்றை 
யுன்னி மலைக்கண் தங்கு வரன்றே ; இவளும் பூக்கொய்தல் முதலாகிய 
தொழில்களை விட்டு மனத்தால் தன்னை நினைந்து வரையிடத்து நிற்ற 
லான் யாதிவர் மாதவமென்றான் . ( பே - ரை ) . 


பவ , மன் 


னா ரெனநிற்ப வோ துமின் 


யாதிவர் மாதவம் : 
(சிராமலைக்கோவை : 8 ) . 

7 


திருக்கோவையார் . 


41. மொழிபெற் வருந்தல் . 

கூடற் கரிதென 

வாடி யுரைத்தது . 
( இ - ள் , ) , சார்தற்கு அரிது என மனம் வாடி உரைத்தது . 


+ 


காவிநின் றேர்தரு கண்டர்வண் டில்லைக்கண் ணார்கமலத் 
தேவியென் றேயையஞ் சென்றதன் றேயறி யக்சிறிதும் 
மாவியன் றன்னமென் னோக்கிநின் வாய்திற வாவிடிலென் 
ஆவியன் றேயமிழ் தேயணங் கேயின் றழிகின்றதே . 

( ப - ரை .) காவிநின்று ஏர் தரு கண்டர் - நீலமலர் நின்று 
ஒளி செய்கின்ற திருமிடற்றையுடையவர் , வண் தில்லை -- அவ 
ருடைய வளமுடைய தில்லையில் , கண் ஆர் கமலம் - இடமார்ந்த 
செந்தாமரைப் பூவிலுள்ள தேவி என்றே ஐயம் சென்றது 
அன்றே - சீதேவி என்றே எனக்கு ஐயம் செல்லா நின்றது ; 
அறிய சிறிதும் - அல்லவென்னும் இடமறியும்படி சிறிதாகி 
னும் . மா இயன் றன்ன மெல் நோக்கி -- மான் நோக்கத்தால் 
இயன்றாற் போலவே பார்க்கின்ற பார்வையினை யுடையாய் 
நின் வாய் திறவாவிடில் - உன் வாயால் ஒரு வார்த்தை சொல் 
லாதபொழுது . என் ஆவி அன்றே- என் உயிர் அல்லதே ; 
அமுதே அணங்கே - எனக்கு இன்பமும் துன்பமும் ஒருக்காலே 
செய்தலால் அமுதத்தையும் வருத்தத்தையும் ஒப்பாய் ; இன்று 
அழிகின்றதே - இப்பொழுது அழிகின்றது என் உயிரன்றோ ? 
( எ -று . ) 

வேறொரு பொருள் அழிந்தால் மீட்டுக்கொளலாம் ; உயி 
ரழிந்தால் யாராலே மீட்டுக்கொள்ளலாகும் ? என் றுபடும் . 
41 .. தலைவன் கூற்று . 

இத்துறையின் கொளுவும் அதன் உரையும் ஏட்டிற் காணப்பட 
வில்லை 
இச்செய்யுளுடன் , 

செய்ய மலரிற் றிருமகளே யென்றுன்னை 
ஐய முறுகின்றேனல்லையேல்- உய்ய 
உரைதந் தருளா யுயிர் வருமோ போனால் 

விரைதந்த மேனியாய் மீட்டு 
என்ற கிளிவித் தெளிவுச் செய்யுளையும் ஒப்பிடுக . 

கமலத் , தேவியென் றேயையஞ் சென்றது : இதனை , அந்தரத் 
தார் மய னேயென வையுறும் என்ற சிந்தாமணி ( 134 ) அடியோடும் , 
* தொழிலால் மயனே யெனத்துணிந்து வடி வால் ஐயமுறுந் தச்சன் 
என்ற அதன் நச் . உரை 

உரையோடும் ஒப்பிடுக . 
இச் செய்யுளைக் கூடற்கரிதென வாடி யுரைத்தற்கு மேற்கோளா 
கக் காட்டுவர் இலக் . விளக்க ஆசிரியர் . 


பாங்கற் கூட்டம். 


42 . 


நாணிக்கண் புதைத்தல் . 


ஆயிடைத் தனிநின் றாற்றாதழிந்து 
வேயுடைத்தோளியோர் மென்கொடி மறைந்தது . 


( இ - ள் . ) நாயகன் சொன்னவிடத்தில் தனியே நின்று . ஆற் 
சாது அழிந்து வேயின் தன்மையால் சிறந்த தோள்களை உடைய 
வள் ஒரு மெல்லிய வல்லிசா தக் கொடியில் ஒதுங்கியது . 


அகலிடந் தாவிய வானோ னறிந்திறைஞ் சம்பலத்தன் 
இகலிடந் தாவிடை யீசற்றொ ழாரினின் னற்கிடமாய் 
உகலிடந் தான் சென் றென துயிர் நையா வகையொதுங்கப் 
புகலிடந் தாபொழில் வாயெழில் வாய்தரு பூங்கொடியே . 


( ப - ரை . ) அகலிடம் தாவிய வானோன் - பூமியைத் தாவி 
அளந்த புருஷோத்தமன் , அறிந்து இறைஞ்சும் -- அவன் நம் 
மால் வணங்கப்படுவான் ஒருவனென்று அறிந்து வணங்குகிற , 
அம்பலத்தின் - திருவம்பலத்தின் , இகல் இடம் தா விடை 
மாறுபாடுடைய இடங்களிலே தாவிச் செல்லுகிற இடபத்தினை 
யுடைய , ஈசன் தொழாரின் - முதலியாரைத் தொழாதவரைப் 
போலே இன்னற்கு இடமாய் - கிலேசத்துக்கு ஒரு கொள்கல 
மாய் , உகலிடம் தான் சென்று விசனப்படும் இடத்துச் சென்று , 
எனது உயிர் நையா வகை - என்னுடைய உயிரானது கிலேசியாத 
படி , ஒதுங்க - நான் ஒதுங்கும்படி . புகலிடம் தா - எனக்குப் புக 
லிடம் தருவாயாக ; பொழில்வாய் எழில் வாய் தரு பூங்கொடி 
யே - பொழிலிடத்தே அழகு வாய்க்கப் பூத்த வல் லிசாதமே ! 


எனக்குப் புகலிடம் தருவாயாக என்று அந்த வல்லிசா 
தத்து ஒதுங்கியது . ( எ - று .) 

தலைவி கூற்று . 
பாட பேதம் . 1 யடைந்தது . 

இதனை வழிபாடு மறுத்தற்குச் செய்யுளாக அமைப்பர் இலக்கண 
விளக்க ஆசிரியர் ( சூ . 494 , உரை ) வழிபாடு மறுத்தல்- இடம் பெற் 

த் தழுவியபின் தலைவி வேட்கைக் குறிப்புக் கண்டு தலைவன் சார்த 
லுற்ற வழி அவள் அதற்குடன் படாது மறுத்தல் . . 


52 


திருக்கோவையார். 


43 . 


கண்புதைக்க வருந்தல் . 


வேற்றருங்கண்ணிணை மிளிர்வனவன்று நின் 
கூற்றருமேனியே கூற்றெனக்கென்றது . 


( இ - ள் ) வேலொத்த கண்ணிணைகள் உலாவுவன வே அல்ல ; 
கொல்லுதற்கரிய மேனியே எனக்குக் கூற்றுவனாகா நின்றது . 


தாழச்செய் தார்முடி தன்னடிக் கீழ்வைத் தவரைவிண்ணோர் 
சூழச்செய் தானம் பலங்கை தொழாரினுள் ளந்துளங்கப் 
போழச்செய் யாமைவை வேற்கண் புதைத்த பொன் 

[ னேயெனைநீ 
வாழச்செய் தாய்சுற்று முற்றும் புதைநின்னை வாணுதலே . 


( ப - ரை .) தாழச் செய்தார் முடி - தன்னை வந்து வணங் 
கினவர்கள் தலையினை , தன் அடிக்கீழ் வைத்து- தன்னுடைய 
திருவடி நிழலிலே வைத்து , அவரை விண்ணோர் சூழச் செய் 
தான் - அவர்களுக்குத் தேவர்களைப் பரிவாரமாகச் செய்தவன் , 
அம்பலம் கை தொழாரின்- திருவம்பலம் தொழா தவர்களைப் 
போல , உள்ளம் துளங்க - மனம் நடுங்க , போழச்செய்யாமை 
வை வேல் கண் புதைத்த பொன்னே - ( போழும் வண்ணம் 
செய்யாமல் ) கூரிய வேல் போன்ற கண்களை மூடிக்கொண்ட 
பொன்னை .ஒப்பாய் ! என்னை நீ வாழச் செய்தாய்- நான் 
பிழைக்கும்படி செய்தாய் ; சுற்றுமுற்றும் புதை நின்னை வாணு 
தலே -- ஒளி சிறந்த வெற்றியினையுடையாய் ! என் மனம் நடுங் 
காமல் செய்யவேண்டியிருந்தாயாமாகில் மேனி முழுதும் புதைப் 
பாயாக . ( எ- று ) 


43 , தலைவன் கூற்று . 

பா - ம் . 1 புதைந்து . 

இடையூறு கிளத்தற்குச் செய்யுளாக இதனை இலக்கண விளக்க 
ஆசிரியர் காட்டுவர் . ( சூ . 495. உரை ) . 


பாங்கற் கூட்டம் . 


53 


44 


நாண்விடவருந்தல் 


ஆங்ஙனங்கண் டாற்றாளாகி 
நீங்கின நாணொடு நேரிழைநின்றது . 


( இ - ள் ) நாயகன் அங்ஙனம் சொன்னபடியைக் கண்டு ஆற் 
றாத்தன்மை உடையளாய் நாண் நீக்கத்துடனே நுண் தொழி 
லாற் சிறந்த ஆபரணங்களையுடையாள் நின்றது . 


குருநாண் மலர்ப்பொழில் சூழ்தில்லைக் கூத்தனை யேத்தலர் 

[ போல் 
வருநாள் பிறவற்க வாழிய ரோமற்றென்கண் மணிபோன் 
றொருநாள் பிரியா துயிரிற் பழகி யுடன்வளர்ந்த 
அருநா பணழியத் தழல்சேர் மெழுகொத் தழிகின்றதே . 

( ப - ரை ) குரு நாள் மலர் பொழில் சூழ் - நிறமுடைத்தாகிய 
செவ்வி மலருடைத்தாகிய சோலை சூழப்பட்ட , தில்லை கூத்தனை 
ஏத்தலர் போல்- பெரும்பற்றப்புலியூரில் கூத்தனாகிய முதலி 
யாரை வாழ்த்தாரைப் போலே வருநாள் பிறவற்க- மேல் வரும் 
நாள்கள் இங்ஙனே நாணழியப் பெறாதொழிவேனாக ; மற்று 
என் கண்மணி போன்று -மற்றும் என் கண்ணினுள் சோதி 
போன்று , ஒரு நாள் பிரியாது உயிரிற் பழகி - ஒரு நாளும் என்னை 
விட்டு நீங்காதே என் உயிர்போலப் , பின்னமறப் பழகி , உட ன் 
வளர்ந்த - நான் வளரத் தான் வளர்ந்த , அரு நாண் - பெருதற் 
கரிய நாணமானது , அழிய அழல் சேர் - அழியத்தக்க அக்கினி 
யைச் சேர்ந்த , மெழுகொத்து அழிகின் றதே- மெழு ( கைப்போல் ) 
உருகி அழியாநின்றது ( எ -று ) . 


ஆதலால் மேல்வரு நாட்கள் இங்ஙனே நாணழியப் பிறவா 
தொழிய வேண்டும் என்றது . 


வாழியும் அரோவும் அசைகள் . 


44. தலைவி கூற்று . 

பா - ம் . 1. நளியத் தழல்சேர் : 

மற்று- அசை , வாழி என்பது இத்தன்மைத்தாகிய இடுக்கணின்றி 
இந்நாண் வாழ்வதாக என்றவாறு . 

‘ மறுத்தெதிர்க்கோடற்குச் செய்யுளென்பர் இலக் . விளக்க ஆசிரியர் . 
( சூ . 495. உரை ) . 


54 


திருக்கோவையார் . 


45. மருங்கணைதல் .. 


ஒளிதிகழ்வார்குழ லளிகுலம் விலக்கிக் 
கருங்களிற்றண்ணன் மருங்கணைந்தது . 


( இ - ள் ) ஒளியே மிகுத்திருக்கின்ற ) நீண்ட அளகத்தின் 
வண்டுச் சாதிகளை ஓட்டுவாரைப் போலே , கரிய யானையை 
யுடைய நாயகன் பக்கத்தே சென்று சேர்ந்தது . 


கோலத் தனிக்கொம்ப ரும்பர்புக் கஃதே குறைப்பவர்தம் 
சீலத் தனகொங்கை தேற்ற கிலேஞ்சிவன் றில்லையன்னாள் 
நூலொத்த நேரிடை நொய்ம்மையெண் ணாது நுண் டேன 

[ சையாற் 
சாலத் தகாதுகண் டீர்வண்டு காள் கொண்டை சார்வதுவே . 


( ப - ரை .) கோல தனி கொம்பர் உம்பர் புக்கு அஃதே 
குறைப்பவர் தம் - அழகிய தனிக் கொம்பின் உச்சியின் நெறி 
யிருந்து அடிக்கொம்பை வெட்டுகிறவருடைய , சீலத்தன 
கொங்கை - அந்தச் செய்தி போன் றிருந்த தனங்களும் , தேற்ற 
கிலேம் - இவையிற்றைத் தெளிவிக்கப் போந்தோமுமில்லை ; 
சிவன் தில்லை அன்னாள் - முதலியாருடைய திருவம்பலத்தை 
ஒப்பவள் , நூலொத்த நேரிடை நொய்ம்மை எண்ணாது - நூல் 
போன்ற இடையின் கனமில்லாதலை விசாரியாதே , நுண் தேன் 
நசையால் - அற்புதத் தேனின் இச்சையாலே , சாலவும் தகாது 
கண்டீர் , வண்டுகாள் , கொண்டையிலே சார்வதுவே - சாலவும் 
தகாது காணும் வண்டுகாள் / கொண்டையிலே சார்ந்திருக்கு 
மது ! ( எ - று . ) 

நீங் ( குங்களென்று வண்டுச் சாதிகளை ஓட்டுவாரைப் 
போலே சென்று அருகு சேர்ந்தது . 


45. தலைவன் கூற்று 

தேற்றலேம் என்பது தெளிதற்கண் வந்தது . தேற்றகிலேம் 
என்பதற்கு - இவை இத்தன்மையா யிருத்தலான் இது வீழுமென்றி 
யான் தெளிகின்றிலேன் என்று பொருள் கூறி , 4 முலைகளைத் தெளி 
விக்கமாட்டோம் என்பாருமுளர் என்பர் பேராசிரியர் . 

பின் வரும் ஏதத்தை நோக்கின் நீயிர் பயனாக நினைக்கின்ற இஃது 
சிறப்பச் சிறிதென்னுங் கருத்தால் , அவ்வகை நின்றமை குறிப்பினா 
லுணர்ந்த லைமகன் . இவ்வகை சொல்லிச் சார்ந்தானென்பது . 

( பே - ரை ) 


55 


பாங்கற் கூட்டம் . 
46. இன்றியமையாமை கூறல் . 
வென் றிவேலவன் மெல்லியறனக் 
கின் றியமையாமை யெடுத்துரைத்தது . 


( இ - ள் .) வெற்றிவேலை யுடையவன் மெல்லிய இயல்பினை 
யுடையாளையின்றித் தனக்கொரு பொழுதும் செல்லாமையை 
மிகுத்துச் சொன்னது . 


நீங்கரும் பொற்கழற் சிற்றம் பலவர் நெடுவிசும்பும் 
வாங்கிருந் தெண்கடல் வையமு மெய்தினும் யான் மறவேன் 
தீங்கரும் பும்மமிழ் துஞ்செழுந் தேனும் பொதிந்து செப்புங் 
கோங்கரும் புந்தொலைத் தென்னையு மாட்கொண்ட 

( கொங்கைகளே . 
( ப - ரை ) நீங்கரும் பொன்கழல் - கண்டால் விட்டு நீங்கு 
தற்கரிய அழகிய சீபாதங்களையுடைய , சிற்றம்பலவர்- திருச் 
சிற்றம்பலநாதன் , நெடு விசும்பும் - அவனுடைய மிக்க தெய்வ 
லோகமும் , வாங்கு இரும் தெண் கடல் வையகமும் - வளைந்த 
பெரிய கடலால் சூழப்பட்ட பூலோகமும் , எய்தினும் யான் மற 
வேன்- பெறினும் நான் மறக்கப்படாது : தீங்கரும்பும் அமிழ் 
தும் செழுந்தேனும் பொதிந்து செப்பும் கோங்கரும்பும் தொ 
லைத்து --- தீங்கரும்பு , அமிழ்து , செழுந்தேன் இவற்றை பரிகரித் 
துக்கொண்டு , வடிவினால் பொற்செப்பையும் கோங்கரும்பையும் 
தோற்பித்து , என்னையும் ஆட்கொண்ட கொங்கைகளே - என் 
னையும் வசமாக்கிக்கொண்ட கொங்கைகளை ( எ - று . ) 

கொங்கைகளைத் தெய்வலோகமும் பூலோகமும் நான் பெறி 
னும் மறவேன் என்றவாறு . 
46. தலைவன் கூற்று . 

இச்செய்யுள் பின் வருவனவற்றோடு ஒரு வகை ஒப்புடைமை பெற் 
றிருப்பதைக் காண்க : 

தாம்வீழ்வார் மென்றோட் டுயிலி னினிதுகொல் 
தாமரைக் கண்ணா னுலகு . 

( குறள் 1103 ) 
விரிதிரைப் பெருங்கடல் வளைஇய வுலகமும் 
அரிதுபெறு சிறப்பிற் புத்தே ணாடும் 
இரண்டுந் தூக்கிற் சீர்சா லாவே ; 
பூப்போ லுண்கட் பொன்போன் மேனி 
மாண்வரி யல்குற் குறுமகள் 
தோண்மாறு படூஉம் வைகலொ டெமக்கே ( குறுந். 101 ) 


56 


திருக்கோவையார் . 


47. ஆயத்துய்த்தல் . 


தேக்கமழ் சிலம்பன் 
பாங்கிற் கூட்டியது . 


( இ - ள் . ) நறுநாற்றம் கமழ்கின்ற மாலையினையுடையவன் 
பாங்கிமாரிடத்தே சேரவிட்டது . 


சூளா மணியும்பர்க் காயவன் சூழ்பொழிற் றில்லையன்னாய்க் 
காளா யொழிந்ததென் னாருயி ராரமு தேயணங்கே 
தோளா மணியே பிணையே பல சொல்லி யென்னை துன்னும் 
நாளார் மலர்ப்பொழில் வாயெழி லாய நணுகுகவே . 


1 


4 


( ப - ரை .) சூளாமணி உம்பர்க்கு ஆயவன் - தேவர்களுக்கு 
முடிமணியாய் உள்ளவன் , சூழ்பொழில் தில்லை அன்னாய்க்கு 
பொழில் சுற்றிய சிதம்பரத்தின் இயல்பை உடையாட்கு ( நின 
க்கு ) , ஆளாய் ஒழிந்தது என் ஆருயிர் - என்னுடைய பெறுதற் 
கரிய உயிர் வசமாகிவிட்டது : அமுதே- பெறுதற்கரிய அமுதே 
போல்வாய் : அணங்கே- தெய்வமாக நிற்பாய் ; தோளாம்ணி 
யே- துளைக்கப்படாத இரத்தினத்தை ஒப்பாய் ; பிணையே - நோக் 
கத்தால் மான்பிணைக்கு ஒப்பாய் ; பல சொல்லி என்னை ? - இனிப் 
பல சொல்லுவது என்னை ? துன்னும் நாள் ஆர் மலர் பொழில் 
வாய் -செறிந்த நாட் செவ்வி மலரால் மிக்க சோலையிடத்தே , 
எழில் ஆயம் நணுகுக- ( அழகிய ) கூட்டத்தாரிடத்தே சேர்வா 
யாக ( எ- று . ) 


47. தலைவன் கூற்று . 

( கு - ரை .) அமுதே அணங்கே ; அடுக்கிய விளிகளார் , காதற் 
சிறப்பு விளங்கும் . ( பே - ரை ) : - ஆயிழையாய் , மானே (சிராமலை . 311) 


பாங்கற் கூட்டம் . 


57 , 


48. நின்று வருந்தல் . 


பாங்கிற்கூட்டிப் பதிவயிற்பெயர்வோன் 
நீங்கற்கருமை நின்று நினைந்தது . 


( இ - ள் ) பாங்கிமாரிடத்தே ( அவளைச் சேரச் செய்து , தன் 
பதியை நோக்கிப் பெயர்வோன் ) அவள் தன்னால் விட்டு நீங்கு 
தற்கு அரிய படியை நின்று விசாரித்தது . 


பொய்யுடை யார்க்கரன் போலக லும்மகன் றாற்புணரின் 
மெய்யுடை யார்க்கவ னம்பலம் போல மிககணுகும் 
மையுடை வாட்கண் மணியுடைப் பூண்முலை வாணுதல்வான் 
பையுடை வாளரவத் தல்குல் காக்கும் பூம்புனமே . 


( ப - ரை . ) ( அகன்றால் . ) பொய் உடையார்க்கு அரன்போல் 
அகலும் - ( விட்டு நீங்கினால் , ) பொய்யன்பு பூண்டவர்க்கு மகா 
தேவர் அகன்றாற் போலே அகலா நிற்கும் ; புணரின் , மெய் 
உடையார்க்கு அவன் அம்பலம் போல மிக கணுகும் - அணைந் 
தால் , மெய்யன்பு உடையவர்க்கு , அவன் அம்பலம் போல மிக 
வும் அணுகா நிற்கும் ; மையுடை வாள் கண் - மை எழுதப் 
பட்ட ஒளி சிறந்த கண்ணினையும் , ம்ணி உடை பூண்முலை 
முத்து மணி அணியப்பட்டு ஆபரணங்களாற் சிறந்த முலை 
யினையும் , வாள் நுதல் - பிரகாசம் செய்த நெற்றியினையுமுடைய , 
வான் பை உடை வாள் அரவத்து அல்குல் - பெரிய படத்தை 
உடைய ஒளிபொருந்திய அரவம் போன்ற அல்குலினையுடைய 
வள் , காக்கும் பைம் பூம்புனமே - அவள் காவல் பச்சென்று 
பொலிவுடைத்தாகிய புனம் இப்படிச் செய்யாநின்றது . ( எ-று . ) 


48. தலைவன் கூற்று . 


( பாங்கற் கூட்டம் முற்றிற்று . ) 


8 


58 


திருக்கோவையார் . 


3 . 


இடந்தலைப்பாடு . 


பாங்கற் கூட்டம் நிகழாதாயின் இடந்தலைப்பாடு நிகழும் ; 
இடந்தலைப்பாடு நிகழாதாயின் பாங்கற் கூட்டம் நிகழும் . இஃது 
ஒரு துறையுடைத்து 

பொழிலிடைச்சேற லிடந்கலை சொன்ன 
வழியொடுகூட்டி வகுத்திசினோரே . ( பே - ரை . ) 


49. பொழிலிடைச் சேறல். 


ஐயரிக்கண்ணியை யாடிடத்தேசென் 
றெய்துவனென நினைந் தேந்தல் சென்றது . 


( இ - ள் .) அழகிய வரி பரந்த கண்ணினையுடையாளை விளை 
யாடிடத்தே சென்று சேரக்கடவேன் என்று நினைந்து நாயகன் 


போனது . 


என்னறி வால்வந்த தன்றிது முன்னுமின் னும் முயன்றால் 
மன்னெறி தந்த திருந்தின்று தெய்வம் வருந்தனெஞ்சே 
மின்னெறி செஞ்சடைக் கூத்தப் பிரான்வியன் றில்லை முந்நீர் 
பொன்னெறி வார் துறை வாய்ச்சென்று மின்றோய் பொழி 

[ லிடத்தே . 


( ப - ரை ) என் அறிவால் வந்தது அன்று இது முன்னும் 
முன்பு நான் இது வேண்டுமென்ன என்னுடைய நினைவினாலே 
வந்ததொன் றன்று ; இன்னும் நான் முயன்றால்- இன்னமும் 
நான் உற்சாயித்தால் , மன் நெறி தந்த இன்று தெய்வம் திருந்த - 
நிலைபெற்ற இந் நெறியைத் தந்த தெய்வம் இருந்தது ; வருந்தல் 
நெஞ்சே - ஆதலால் நெஞ்சமே நீ வருந்தாதேகொள் ; மின் நெறி 
செஞ்சடை - ஒளி உடைத்தாகிய நெறித்த சிவந்த திருச்சடை 


தலைவன் கூற்று . 

பா - ம் . இருந்தன்று . 

இருந்தின்றென்பது பாடமாயின் , இருந்தின்னோ என ஓகாரம் 
வருவித்து இருந்ததில்லையோ என உரைக்க . ( பே . ரை . ) . 

இதனைத் தந்ததெய்வம் தருமெனச் சொற்றற்குச் செய்யுள் " 
என்பர் இலக் . விளக்க ஆசிரியர் . ( சூ . 503 உரை . ) 


மீதியுடம்படுத்தல் . 


59 


யினையுடைய , கூத்தப்பிரான் - கூத்தனாகிய சுவாமி , வியன் 
தில்லை முந்நீர் - இணையில்லாத திருவம்பலத்தைச் சூழ்ந்த கட 
லிடத்து , பொன் எறிவார் துறைவாய் - பொன் கொழிக்கப்பட்ட 
நீண்ட துறையுடைத்தாகிய ( இடத்தே ) , சென்று மின்தோய் 
பொழிலிடத்தே - மின்னை அடைந்த காவிடத்தே சென்று இன் 
னும் உற்சாயிக்கக் கடவேன் . 


உற்சாயித்தால் நிலைபெற்ற இந்நெறியைத் தந்த தெய்வம் 
இருந்தது ; அது முடித்துத் தரும் என்பது கருத்து . 

டந்தலைப்பாடு முற்றிற்று . 


4. மதியுடம்படுத்தல் 
மதியுடம்படுத்தல் வருமாறு :-(பாங்கற் கூட்டம் , இடந் 
தலைப்பாடு என்ற ) இரண்டனுள் ஒன்றாற் சென்றெய்திய 
பின்னர்த் தெருண்டு வரைதலைத் தெருளானாயின் , அவன் 
கண்ணாற் காட்டப்பட்ட காதற்றோழியை வழிப்பட்டுச் சென் 
றெய்துதல் முறைமை யென்ப . வழிப்படுமாறு , தெற்றெ 
னத் தன் குறை கூறாது இரந்து வைத்துக் கரந்த மொழியால் 
தன் கருத்தறிவித்து , அவளை . ஐய உணர்வினளாக்கி அது 
வழியாக நின்று தன் குறை கூறுதல் , 


இது பத்துத் துறையுடைத்து . அவை வருமாறு : 


1 சேறல் -துணிதல் வேழம் வினாதல் 
4 கலைமான் 5 வழி பேதி பெயர்வினா தல்லே 
8 மொழிபெறா துரைத்தல் கருத்தறி வித்தல் 
1 ° இடைவினா தலோ டிவையீ ரைந்தும் 
மடவரல் தோழிக்கு - மதியுடம் படுத்தல் , 

( பே - ரை . ) 


60 


திருக்கோவையார் . 


50 : பாங்கியிடைச்சேறல் 


கரந்துறைகிளவியிற் காதற்றோழியை 
இரந்துகுறையுறுவவென் றேந்தல் சென்றது 


( இள் :) கரந்து சொல்லும் வார்த்தையினாலே உயிர்த்தோழி 
யைத் தொழ ஒழுகி , என் குறையைச் சொல்லக் கடவே 
னென்று நினைந்து நாயகன் போனது . 


எளிதன் றினிக்கனி வாய்வல்லி புல்ல லெழின்மதிக்கீற் 
றொளி சென்ற செஞ்சடைக் கூத்தப் பிரானையுன் னாரினென் 

( கண் 
தெளிசென்ற வேற்கண் வருவித்த செல்லலெல் லாந்தெளிவித் 
தளிசென்ற பூங்குழற் றோழிக்கு வாழி யறிவிப்பனே , 


உன் 


( ப - ரை ) எளிது அன்று இனி கனி வாய் வல்லி புல்லல் 
தொண்டைப் பழத்தை யொத்த வாயினை உடையளாய் வல்லி 
சாதம்போல்வாளைக் கூடுவது , இனி எளியது அன்று ; எழில் 
மதி கீற்று ஒளி சென்ற செஞ்சடைக் கூத்தப்பிரான் - அழகிய 
மதியின் பிளவாகிய திரு இளம்பிறையின் பிரகாசம் பரந்து 
சிவந்த திருச்சடையினையுடைய கூத்தனாகிய சுவாமியை , 
னாரின் - நினையாதாரைப்போல் , என் கண் - என்னிடத்து , தெளி 
சென்ற வேல் கண் - தெளியக் கடைந்த வேலை ஒத்த கண்கள் , 
வருவித்த செல்லல் எல்லாம் -உண்டாக்கின வருத்தம் எல்லாம் , 
தெளிவித்து அளிசென்ற பூங்குழல் தோழிக்கு அறிவிப்பன் . 
தாழவொழுகி நறுநாற்றத்தாலே வண்டுகள் சென்றடைந்த 
பொலிவுடைய கூந்தலையுடைய தோழிக்கு அறிவிக்கக் கட 
வேன் ; ( எ - று . ) ( வாழி , அசைநிலை . ) 


50. தலைவன் கூற்று . 

தெளிவித்து - குறிப்பினாலே தெளிவியா நின்று ( பே - ரை ) 

இதனைப் பெட்டவாயிற் பெற்றுச் சேறற்குச் செய்யுளாகவமைப் 
பர் இலக் . விளக் , ஆசிரியர் . ( சூ . 507 உரை ) . 


* 61 


மதியுடம்படுத்தல் . 
51. குறையுறத் துணிதல் . 

. 


ஓரிடத்தவரை யொருங்குகண்டு தன் 
பேரிடர் பெருந்தகை பேசத்துணிந்தது . 


( இ - ள் . ) ஓரிடத்தில் நாயகியையும் பாங்கியையும் உற 
விருக்கக்கண்டு தன்னுடைய பெரிய கிலேசத்தைப் பெரிய தலை 
மைப் பாட்டை உடையவன் சொல்லுவதாக அறுதியிட்டது . 


குவளைக் கருங்கட் கொடியே ரிடையிக் கொடிகடைக்கண் 
உவளைத் தனதுயி ரென்றது தன்னோ டுவமையில்லா 
தவளைத்தன் பால்வைத்த சிற்றம் பலத்தா னருளிலர்போல் 
துவளத் தலைவந்த வின்னலின் னேயினிச் சொல்லுவனே . 

( ப - ரை ) குவளை கருங்கண் - நீல மலர்களை ஒத்த கரிய 
கண்களையும் , கொடி ஏர் இடை - வல்லிசாதக் கொடியை ஒத்த 
இடை யினையுமுடைய , இ கொடி கடைக்கண்- இந்த வல்லிசா 
தத்தை ஒப்பாளுடைய கடைக்கண்களானவை , உவளை, தனது 
உயிர் என்றது- தன் பக்கத்திலே இருக்கிறவளைத் தனது உயி 
ரென்றது , தன்னோடு உவமையில்லா தவளை- தனக்கொப்பில் 
லாத தம்பிராட்டியை , தன்பால் வைத்த- தன்னுடைய பாகத் 
திலே வைத்த , அம்பலத்தான்- திருச்சிற்றம்பலநாதன் , அரு 
ளில்லவர்போல் - அவருடைய திருவருளில்லாதவரைப் போலே , 
துவள தலை வந்த நான் வாடும்படி விதி வந்து என்னிடத்திலே 
உண்டான , இன்னல் இன்னே இனிச் சொல்லுவனே- என் 
கிலேசத்தை இனிச் சொல்லக் கடவேன் ( எ - று . ) 


51. தலைவன் கூற்று . 

கடைக்கண் உவளை உயிர் யென் றது , எனக்கு இவ்விடர் செய்த 
கடைக்கண் இடர் நீந்தும் வாயிலும் தானே கூறிற்று என்றவாறு . 
இன்னே என்பது இவர் கூடிய இப்பொழுது என்றவாறு . இனி என் 
றது இவள் இவட்கு இன்றியமையாமையறிந்த பின்னென்பது பட 
நின்றது . ஒருங்கு கண்டு - ஒருகாலத்துக் கண்டு ( பே - ரை ) . 

இதனை , இரவு வலியுறுத்தற்கு ச் செய்யுளாக அமைப்பர் இலக் 
விளக்க ஆசிரியர் . (சூ . 507 உரை . ) 


621 


திருக்கோவையார் . 


52. வேழம் வினாதல் . 


ஏழையரிருவரு மிருந்தசெவ்வியுள் 
வேழம் வினாஅய் வெற்பன் சென்றது . 


( இ - ள் ) நாயகியும் பாங்கியும் இருந்த பக்குவத்தே ஆனையை 
வினாவி நாயகன் சென்றது .. 


இருங்களி யாயின் றியானிறு மாப்பவின் பம்பணிவோர் 
மருங்களி யாவன லாடவல் லோன்றில்லை யான்மலையீங் 
கொருங்களி யார்ப்ப வுமிழ்மும் மதத்திரு கோட்டொருநீள் 
சுருங்களி யார்மத யானையுண் டோவரக் கண்டதுவே . 


( ப - ரை ) இரும் களியாய் இன்று யான் இறுமாப்ப -சிவா 
நந்த மகிமையாகிற பெரிய களிப்பையுடையவனாய் இப்பொழுது 
நான் செம்மாந்திருக்கும்படி , இன்பம் பணிவோர் மருங்கு 
வணங்குவாருடைய பக்கமாகிய இன்பத்தை , அளியா- எனக் 
குத் தாரார் ; அனல் ஆட வல்லோன் - அக்கினியை ஏந்திக் 
கொண்டு ஆடவல்லோன் , தில்லையான் - சிதம்பரத்திலே உள்ள 
வன் , மலை ஈங்கு - அவனுடைய திருமலையாகிய இடத்து , 
ஒருங்கு அளி ஆர்ப்ப- ஒருவழிப்பட்டு வண்டுகள் ஆரவாரித் 
துச் செல்ல . 

உமிழ் மும்மதத்து- சொரியா நின்ற மூன்று 
மதத்தினையும் , இருகோட்டு - இரண்டு கொம்பினையும் , ( ஒரு 
என்ற சொல்லை நிறுத்தி ) நீள் - உயரத்தினையும் , கரு களி ஆர் 
- கருத்துக் களித்துச் செல்லும் , மதயானை உண்டோ வரக் 
கண்டதுவே- ஒரு யானை உண்டோ வரக் கண்டது 

? உண்டா 
கிற் சொல்லுவீராக வேண்டும் ( எ - று ) 


52 , தலைவன் கூற்று .. 

உரையை நோக்கும்போது அளியா என்றது அளியார் என்றிருத் 
தல் வேண்டுமென்று தோன்றுகிறது . பணிவோர் மருங்கு இரும் களி 
யாய் யான் இன்று இறுமாப்ப இன்பம் அளியா அனல் ஆட வல்லோன் 
என்று அமைத்துப் பொருள் கூறுவர் பேராசிரியர் . 

இருங்களி.......... ஆடவல்லோன் - இதனில் இறுமாப்புக் கூறி 
யது காண்க . தெள்ளுசுவை யமு தங் கனிந்தவா னந்தத் திரைக்கடன் , 
மடுத்துழக்கும் , செல்வச் செருக்கர் என்ற ( மீனாக்ஷியம்மை பிள்ளைத் 
தமிழ் 94 ) பகுதியையும் காண்க . மனக்களியாயின்றி யான் மகிழ் 
தூங்க ( சிந் . 293 ) . 


மதியுடம்படுத்தல் . 


63 


53. கலைமான் வினாதல் . 


சிலைமா னண்ணல் 
கலைமான் வினாயது. 


( இ - ள் ) சிலைத் தொழிலினாலே மாட்சிமைப்பட்ட நாயகன் , 
கலையாகிய மான் வந்ததோ என்று கேட்டது . 


கருங்கண் ணனையறி யாமைநின் றோன்றில்லைக் கார்ப் 

[ பொழில்வாய் 
வருங்கண் ணனையவண் டாடும் வளரிள வல்லியன்னீர் 
இருங்கண் ணனையக ணைபொரு புண்புண ரிப்புனத்தின் 
மருங்கண் ணனைய துண் டோவந்த தீங்கொரு வான்கலையே . 


( ப - ரை .) கரும் கண்ணனை அறியாமல் நின்றோன் - கரிய 
நிறத்தையுடைய புருஷோத்தமனையும் அறியாமல் ஒளித்து நின் 
றோன் , தில்லை கார் பொழில்வாய் - அவனுடைய திருவம்பலஞ் 
சூழ்ந்த இருண்ட சோலையிடத்து , வரும் கள் நனைய - உண்டா 
கிற மதுவிலே மேனி . முழுதும் நனையும்படி , வண்டு ஆடும் 
வண்டுகள் வியாபாரிக்கிற, வளர் இள வல்லி அன்னீர் - வளர் 
கிற . இளைய வல்லிசாதம் போல்வீர் ! 

இரும் கண் அணைய 
உங்கள் பெரிய கண்களை ஒத்த , கணைபொரு புண் புணர் 
அம்பு பட்ட புண் பொருந்தின , இப்புனத்தின் மருங்கு - இந்தப் 
புனத்தின் பக்கத்து , அனையது - அத்தன்மையது ( அப்படி 
வந்தது என்றுமாம் ; அப்படி என்றது தன் தலைமை அழிந்தது ) 
ஒரு வான் கலையே ஒரு பெருங்கலை . உண்டோ - வந்ததுண் 
டோ ? ( உண்டாகிற் சொல்லவேண்டும் ) ( எ - று . ) ( அண்ணனைய 
என்றது அண்ணலை நைந்தது என்றபடி ) . 


53. தலைவன் கூற்று . 
உண்டாகக் 

கடவ கள்ளயுடைய அரும்புகளை யுடைமையான் 
வண்டு காலம் பார்த்து ஆடுமாறுபோல , நும் முள்ளத்து நெகிழ்ச்சி 
யுண்டாமளவும் நுமது பக்கம் விடாது உழல்கின்றேன் என்பது பண்டு 
காலம் பார்த்து ஆடுமாறுபோல , தும் முள்ளத்து நெகிழ்ச்சியுண்டாமள 
வும் நுமது பக்கம் விடாது உழல்கின்றது என்பது பயப்ப வருங்கண் 
ணனையையுடைய 

என்றுரைப்பினுமமையும் ; மருங்கண்ணனைய துண் 
டோ வென்பதற்கு அண்ணல் நையதென்று , புனத்தின் மருங்கு 
தலைமை கை தலையுடையதெனினும் அமையும் மருங்கண் : மருங்கு என் 
பது மருங்கணெனத் திரிந்து நின்றது . , ( பே - ரை .) 


64 


திருக்கோவையார். 


54. வழி வினாதல் .. 


கலைமான் வினாய கருத்து முற்றிய 
மலைமானண்ணல் வழிவினாயது . 


( இ - ள் ) கலையாகிய மான் வந்ததோ ? என்று கேட்ட 
கருத்து முற்றிய நினைவு வேறுபட்டபடியை அறிய மலையை 
யொத்த நாயகன் வழி கேட்டது . 


சிலம்பணி கொண்டசெஞ் சீறடி பங்கன்றன் சீரடியார் 
குலம்பணி கொள்ள வெனைக்கொடுத் தோன்கொண்டு 

தானணியுங் 
கலம்பணி கொண்டிட மம்பலங் கொண்டவன் கார்க்கயிலைச் 
சிலம்பணி கொண்டதுஞ் சீறூர்க் குரைமின்கள் 2 சென் 

[ னெறியே 


( ப - ரை ) சிலம்பு அணி கொண்ட செம் சீறடி பங்கன் 
சிலம்பு தன் அழகுபெற்ற சிற்றடியையுடைய ஈசுவரியை வாம 
பாகத்திலே உடையவன் , தன் சீர் , அடியார் குலம் பணி 
கொள்ள எனைக் கொடுத்தோன் - தன் சீரடியார் திரள என்னை 
ஏவல் கொள்ளும்படிக்கு அடிமையாக என்னைக் கொடுத்தவன் , 
கொண்டு தான் அணியும் கலம்பணி கொண்டு தான் கொண்டு 
அணிகிற ஆபரணமாகப் பாம்பைப் பண்ணிக்கொண்டு , இடம் 
அம்பலம் கண்டவன் - சிதம்பரம் இடமாகக் கொண்டவன் , 
கார் கயிலை சிலம்பு- தழைந்து இருட்சியுடைய சோலைய தனால் 
கார் பரந்த ஸ்ரீ கயிலாயத் திருமலையில் , அணி கொண்ட நும் 
சீறூர்க்கு செல்நெறியே உரைமின்கள் --அழகுகொண்ட உங் 
கள் ஊர்க்குச் செல்லும் வழியைச் சொல்லுவீராக . ( எ - று . ) 
54. தலைவன் கூற்று . 

(( பா - ம் ) 1. கருத்துவேற்றிய 2. சின்னெறியே . 

( கு - ரை ) தனக்குத் தக்க தையலை - இடத்துவைத்தானென்றும் , 
தன் அடியார்க்குத் தகாத என்னை அவர்க்குக் கொடுத்தானென்றும் , 
அணிதற்குத் தகாத பாம்பை அணிந்தானென்றும் , தனக்குத் தகும் அம் 
பலத்தை இடமாகக் கொண்டானென்றும் மாறுபாட்டொழுக்கம் கூறிய 
வாறாம் . ( பே - ரை ) . 


65 


மதியுடம்படுத்தல் , 
55. பதிவினாதல் . 


பதியொடு பிறவினாய் 
மொழிபல மொழிந்தது . 


( இ - ள் ) ஊருடனே பலவற்றையும் வினவி , வார் த்தையைப் 
பலகாலும் சொன்னது . 


ஒருங்கட மூவெயி லொற்றைக் கணைகொள்சிற் றம்பலவன் 
கருங்கட மூன்றுகு நால்வாய்க் கரியுரித் தோன்கயிலை 
இருங்கட மூடும் பொழிலெழிற் கொம்பரன் னீர்களின்னே 
வருங்கடம் மூர்பகர்ந் தாற்பழி யோவிங்கு வாழ்பவர்க்கே . 


( பொழிப்புரை ) : - ( எயில் மூன்றினையும் ) ஒருக்காலே அழிப் 
பதாக அம்பை வாங்கின திருச்சிற்றம்பலநாதன் ; பெருமதம் 
மூன்றும் சொரியப்பட்ட நான்ற வாயினையுடைய யானையினை 
உரித்தவன் ; அவனுடைய கயிலாய மலையின் பெருங்காட்டினால் 
சூழப்பட்ட பொழிலிலுண்டாகிய கொம்பை ஒப்பீர்காள் ! இங் 
ஙனே வாருங்கள் ; ( என்று எதிர்முக மாக்கிக்கொண்டபடி ) 
தங்கள் ஊரின் பெயரைச் சொன்னால் இந்த நிலத்தில் வாழ்ப 
பவர்க்குக் குற்றமாமோ ? - குற்றமாகிற் சொல்லவேண்டுவ 
தில்லை- , ( எ - று ) 


55. தலைவன் கூற்று . 


பேராசிரியர் உரையில் கொளு பின்வருமாறு அமைந்திருக்கிறது . 


பதியொடு பிறவினாய் மொழிபலமொழிந்து 
மதியுடம்படுக்க மன்னன் வலிந்தது . 


59 - ஆவது செய்யுளைக் காண்க . 


91 


66 


திருக்கோவையார். 


56. பெயர் வினாதல் . 


பேரமைத் தோளியர் 
பேர்வி னாயது . 


(( இ - ள் . ) பெருத்த வேயொத்த தோளியர் பெயர் கேட்டது .. 


தாரென்ன வோங்குஞ் சடைமுடி மேற்றனித் திங்கள் வைத்த 
காரென்ன வாருங் கரைமிடற் றம்பல வன்கயிலை 
ஊரென்ன வென்னவும் வாய்திற வீரொழி வீர்பழியேல் 
பேரென்ன வோவுரை யீர்வீரை யீர்ங்குழற் பேதையரே . 


( பொ - ரை . ) நெற்றிமாலை என்னும்படி உயர்ந்த சடைமுடி 
மேலே ஒரு கலையாகிய திரு இளம்பிறையை வைத்த , மேகமென் 
னும்படி நிறைந்த கரிய திருமிடற்றை உடைய திருவம்பல 
நாதன் ; அவனுடைய கயிலாயத்தில் உங்கள் ஊர் எத்தன்மை 
யது ? என்று கேட்கவும் , வாய் திறவாமல் இருக்கிறீர்களே ! 
உங்கள் ஊரின் பெயர் சொன்னால் , அது பழியாமாகிலும் , ... 
பெயராகிலும் சொல்லுங்கள் ; நறு நாற்றத்தையுடைய கூந்த 
லினையும் பேதைத் தன்மையையும் உடையீர் ! ( எ - று . ) 


56. தலைவன் கூற்று . 


பா - ம் . 


1 வாய்திறவா தொழிவீர் . 


தலைமகளும் தோழியும் ஒரூசல்லர் என்று கருதினான் போல 
ஊரென்ன எனப் பன்மையாற் கூறினான் , ருஞ் சொல்லாதாரைப் 
பெயர் கேட்கவே வேறு கருத்துடையன் என்பது விளங்கும் . ( பே - ரை .) 


மதியுடம்படுத்தல் . 


67 


57. மொழிபெறாது கூறல் . 


தேமொழியவர் வாய்மொழிபெறாது 

மட்டவிழ்தாரோன் கட்டுரைத்தது . 
( இ - ள் . ) தேனை யொத்த வார்த்தையினையுடையவர்களிடம் 
ஒரு வார்த்தையும் பெறாதபடியாலே , மதுவிரிகின்ற மாலையினை 
யுடையவன் இயல்பைச் சொன்னது . 


இரத முடைய நடமாட் டுடையவ ரெம்முடைய 
வரத முடைய வணிதில்லை யன்னவ ரிப்புனத்தார் 
விரத முடையர் விருந்தொடு பேச்சின்மை மீட்டதன்றேல் 
சரத முடையர் மணிவாய் திறக்கிற் சலக்கென்பவே . 


( ப - ரை . ) இர தமுடைய நடமாட்டுடையவர் - கண்டார்க்குக் 
கண்ணுக்கினி தாகிய திருக்கூத்தினையுடையவர் , எம்முடைய 
வரதர் -- எம்முடைய மேலானவர் , தம்முடைய அணிதில்லை 
அன்னவர் - அவருடைய திருவம்பலத்தை ஒத்தவர்கள் , இப் 
புனத்தார் - இப்புனத்திடமாக இருக்கும் அவர்கள் , விர தமுடை 
யார் விருந்தொடு பேச்சின்மை - விருந்தினராய் வந்தாருடனே 
பேசாமைக்கு விரதம் பூண்டு ஒழுகினார்களாக வேண்டும் ; மீட்டு 
அது அன்றேல்- திரியவும் அதுவல்லாமல் , சர தமுடையர் 
நீசிதமாகவுடையவர்கள் , மணிவாய் திறக்கில் சலக்கென்பவே 
சலக்கென விழுபவ முத்துமணிகளைச் சாதகமாகவுடையர் ; 
( ஆகையாலே வாய்திறவா ( மல் வாழ்கிறார் ( கள் . ) அல்லது ...... 
வாய் திறந்து வாயு ......... குற்றமாமோவென்று .........வாயாது 
கருத்த...... தது ) ( எ - று . ) 
57. தலைவன் கூற்று . 

பாடபேதம் 1 - செம்முடையர் 

செய்யுளில் இரண்டாம் அடியில் இரண்டாம் சீர் விடப்பட்டிருக் 
கிறது ; பேராசிரியர் உரைப்பதிப்பிலுள்ள வாறு முடைய என்று 
அஃது இங்கு நிரப்பப் பெற்றுள்ளது ; ஏட்டிலுள்ள உரையின்படி அது 
வரதர் தமுடைய என் றிருத்தலாமோ என்று தோன்றுகிறது . 
உரையின் கடைசிப் பகுதியும் பலவிடங்களில் சிதைந்துள்ளது . 
காசென்ன .......... அம்பலவன் : 

.அம்பலவன் : காரார் மணிகண்டத் தெம்மான் 
(சிராமலை . 164) . 


68 


திருக்கோவையார் . 


58. கருத்தறிவித்தல் . 


உரைத்த துரையாது 

கருத்த றிவித்தது . 
( இ - ள் . ) ஒரு ( முறை ) சொன்ன வார்த்தையைப் பின் ஒரு 
கால் சொல்லாது , தன் கருத்தினை அறிவித்தது . 


வின்னிற வாணுதல் வேனிறக் கண்மெல் லியலைமல்லல் 
தன்னிற மொன்றி லிருத்திநின் றோன்றன தம்பலம்போல் 
மின்னிற நுண்ணிடைப் பேரெழில் வெண்ணகைப் பைந் 

[ தொடியீர் 
பொன்னிற வல்குலுக் காமோ மணிநிறப் பூந்தழையே . 


( பொ - ரை .) வில்லையொத்த ஒளி சிறந்த நெற்றினையும் , 
வேலையொத்த திருநயனங்களையும் , மதுரவியல்பினையும் (உடை 
ய) தம் பிராட்டியை வளவிய தன்னுடைய திருமேனியில் ஒரு 
பாகத்தில் வைத்து நின்றோன் ; அவனுடைய திருவம்பலத்தை 
ஒத்த வாக்கினால் உரைக்கவும் அரிதாகிய , நுண்ணிய இடை 
யினையும் கனகத் தனங்களையும் , அழகிய வளைகளையுமுடையீர் ! 
பொன்னை யொத்த அல்குலுக்கு மாணிக்கம் போன்ற பூந்தழை 
யாமோ ? ( எ - று . ) ( ஆமாகில் , வாங்கிக்கொள்ளுங்கள் என்பது 
கருத்து . ) 


எனவே , பொன்னுக்கு மாணிக்கம் பொருந்து தலானும் 
உங்களுடைய அல்குலுக்கும் இந்தத் தழை பொருந்தும் காண் 
என்றவாறு . 
58. தலைவன் கூற்று . 

பொன்னிற அல்குலென்று அல்குலின் தன்மை கூறியவதனான் , 
முன்னமே புணர்ச்சி நிகழ்ந்தமையும் உண்டென்பது கூறியவாராயிற்று . 
ஆமோ என்ற ஓகாரம் கொடுப்பாரது உண்மகிழ்ச்சியையும் கொள்வாரது 
தலைமையையும் விளக்கிநின்றது . ( பே - ரை .) பொன்னொடு மணிமிடை 
அல்குன் மடந்தை ( குறுந் . 274) என்பதையும் ஒப்புநோக்குக . 

- மெல்லியலை...... நின்றோன் . பங்கனக லத்திறைவி வேள்விபழு 
தாகத் தங்கனக லத்தமர்செய் தாதை ( தக்க . 292 ) . 


மதியுடம்படுத்தல் . 


69 


59 . 


இடை வினாதல் , 


வழிபதி பிறவினாய் 
மதியுடன் படுக்க மன்னன் மலிந்தது . 


1 


( இ - ள் ) வழியையும் பதியையும் பிறவற்றையும் வினாவி , 
தன் புத்தியை ஒருப்படுத்துவதாக நாயகன் அறுதியிட்டது . 


கலைக்கீ ழகலல்குற் பாரம் தாரங்கண் ணார்ந்திலங்கு 
முலைக்கீழ்ச் சிறிதின்றி நிற்றன் முற்றாதன் றிலங்கையர்கோன் 
மலைக்கீழ் விழச்செற்ற சிற்றம் பலவர்வண் பூங்கயிலைச் 
சிலைக்கீழ்க் கணையன்ன கண்ணீ ரெது நுங்கள் சிற்றிடையே . 


( பொ - ரை .) மேகலாபாரத்திடத்து அகன்ற அல்குலின் 
பாரம் இருந்தபடியது . முத்துவடம் கண்ணுக்கு நிறைந்து 
விளங்குகிற முலையின் கீழே ஏதேனும் சிறிது இடையில்லாத 
பொழுது நிற்றல் முற்றுப்பெற மாட்டாது . அன்று இலங் 
கைக்கு அரசனாகிய இராவணன் மலைக்கீழ் விழும்படி அடர்த்த 
திருச்சிற்றம்பல நாதனின் வளவிய பொலிவினை யுடைத்தாகிய 
ஸ்ரீகயிலாயத்தில் வில்லோடே சேர்ந்த அம்புகளை யொத்த கண் 
களை உடையீர் ! உங்களுடைய சிறிய இடை எது தான் ? சொல் 
லுவீராக வேண்டும் ( எ - று . ) 


59. தலைவன் கூற்று . 

பாரம் அது என எழுவாயும் பயனிலையுமாக்கி , முலைக்கீழ்ச் 
சிறிதாயினும் ஒன்றின்றி இவ்வுருவம் நிற்றல் முற்றாதென்றுரைப் 
பாருமுளர் . மேலைப்பாட்டு ஆறனானும் வம்பமாக்கள் வினாவும் பெற்றியே . 
கதுமெனத் தனது குறைதோன்றா வகை வினாவினான் ; இப்பாட்டிரண் 
டினானும் இவன் குறை நம் கண்ணதே என்பது தோழிக்குப் புலப்பட , 
இத்தழை நல்ல கொள்ளீர் ? என்றும் , நும் இடையாது ? என்றும் 
னாவினான் என்பது . ( பே - ரை . ) 

இத்துறைக்குரிய கொளு, போாசிரியர் . உரைப்பதிப்பில் பின்வரு 
மாறு காணப்படுகிறது . 

வழிபதி பிறவினாய் 

மொழிபல மொழிந்தது . 
155 - ஆவது செய்யுளைக் காண்க . 


70 


திருக்கோவையார் . 


5. இருவ்ருமுள்வழி அவன் வரவுணர்தல் . 

தலைமகளும் தோழியும் உள்வழிச் சென்று , தலைமகன் 
கரந்த மொழியால் தன் கருத்து அறிவிக்க , தோழி அவன் 
நினைவு அறியா நிற்றல் . 

ஐய 2 நாடலாங்கவை யிரண்டும் 
மையறு தோழி யவன் வரவுணர்தல் . 

( பே - ரை . ) 


1 


60. ஐயுறுதல் . 
அடர்க்கதிர்வேலோன் தொடர்ச்சிநோக்கித் 

தையற்பாங்கி யையமுற்றது 
( இ - ள் . ) வெற்றியினையும் ஒளியையும் உடைத்தாகிய வே 
லினையுடையவன் 

இடைவிடாது வருகிற வரவைப் பார்த்து ஒப் 
பினைடைய பாங்கி சந்தேகித்தது . 


[ யோர் 


பல்லில னாகப் பகலைவென் றோன்றில்லை பாடலர்போல் 
எல்லில னாகத் தொடேனம் வினாவிவன் யாவன்கொலாம் 
வில்லில னாகத் தழைகையில் வேட்டைகொண் டாட்டமெய் 
சொல்லில னாகற் றவாகட வானிச் சுனைப்புனமே . 

( பொ - ரை . ) ஆதித்தனைப் பல்லி ழக்கும்படி வெற்றி செய்த 
வன் , அவனுடைய சிதம்பரத்தைப் பாடமாட்டாதாரைப் போல 
ஒளியிழந்தான் ; யானையுடனே கருவாவினையும் வினாவி வந் 
தான் ; இவன் யாவன் தான் ? , கையில் வில்லுடையனுமல்லன் ; 
இவன் கையில் சுரபுன்னைத் தழை இருந்தது ; இப்படி இரு 
கையிற்றிலும் கொண்டாட்டம் வேட்டையாயிருந்தது ; 

உண் 
மையாகச் சொல்லுவதொரு 

வார்த்தையுமுடைய னல்லன் . 
ஐயோ , இவன் கற்ற மரபென் தான் ? இந்தச் சுனைப்புன த்தை 
விட்டு நீங்குகிறானுமில்லை ( எ - று . ) 
60. பாங்கி கூற்று . 

பா - ம் . 1 ஆகத் தோரேனம் 
கருவா - பன்றி , ஏனம் ; ( எனம் வினாவியதற்குச் செய்யுளில்லை ) . 

கற்றவா ஆ - இவன் பொய்யுரைக்கற்றவாறு என் ! பொய்யுரைத்து 
வறிதுபோவானுமல்லன் ( பே - ரை .) 

இச்செய்யுளை யாதோவிவர் மனத்தெண்ணம் யாதெனத் தேர் 
தற்கு . மேற்கோளாகக் காட்டுவர் இலக்கண விளக்க ஆசிரியர் ( சூ . 507 
உரை ) . 


2 வினாய் . 


இருவருமுள்வழியவன் வரவுணர்தல் . 


71 


61. அறிவுநாடல் . 


வெற்பன் வினாய சொற்பதநோக்கி 
நெறிகுழற்பாங்கியறிவு நாடியது . 


( இ - ள் ) நாயகன் கேட்ட சொல்லினது முடிவைப் பார்த்து 
நெறித்த கூந்தலினையுடைய பாங்கி புத்தியினால் விசாரித்தது . 


ஆழமன் னோவுடைத் திவ்வையர் வார்த்தை யனங்கனைந்து 
வீழமுன் னோக்கிய. வடம்பலத் தான் வெற்பி னிப்புனத்தே 
வேழமுன் னாய்க்கலை யாய்ப் பிற வாய்ப்பின்னு மென்றழை 


( யாய் 


மாழைமென் னோக்கி யிடையாய்க் கழிந்தது வந்துவந்தே . 


( பொ - ரை .) இந்தச் சுவாமிகளுடைய வார்த்தை மிகவும் 
ஆழமுண்டாயிருந்தது . முற்காலத்துக் காமன் பொடியாய் 
வீழும்படி பார்த்த திருவம்பலநாதனுடைய திருமலையின் இந்தப் 
புனத்திடத்தே, முன்பு யானையை வினாவி , அதற்குப் பின்பு 
கலையை வினாவி , பின்பு (பிறவற்றைப் பேசி ) , பின்பு , மெல்லிய 
தழைகளையும் உடுப்பீர்களோ ? என்னும்படியாய் , மெல்ல 
மெல்ல வந்து குளிர்ந்த மெல்லிய நோக்கினை உடையாளுடைய 
இடையை வினவும்படியாய் விட்டது. இந்தச் சுவாமிகளுடைய 
வார்த்தை மிகவும் ஆழமுடைய தாயிருந்தது . ( எ - று . ) 


61. பாங்கி கூற்று . 

மெல்லிய நோக்கத்தை உடையாள் இடைபோலப் பொய்யாய்விட 
டதென்பாருமுளர் . பின்னும் என்றது முன்னைவினாவே ஐயந்தாரா நிற் 
பப் பின்னுமொன்று கூறினான் என்பதுபட நின்றது . ( பே - ரை .) 

இதனை எண்ணந் தெளிதற்குச் செய்யுளாகக் கூறுவர் இலக்கண 
விளக்க ஆசிரியர் ( ரூ . 507 உரை ) . 


இருவருமுள்வழியவன் வரவுணர்தல் முற்றிற்று . 


72 


திருக்கோவையார் . 


6. முன்னுறவுணர் தல் . 


தலைமகன் இங்ஙனம் வினாயதற்கெல்லாம் தோழி மறு 
மொழி கொடாளாகத் தலைமகன் வாடினான் ; வாடவே தலை 
மகளும் வாடினாள் ; ஆதலால் இருவரது வாட்டமும் வினாவப் 
படுதல் முன்னுற்றதனை உணர்தலானே இதற்கு முன்னுற 
வுணர்தலென்று பெயராயிற்று. 


இஃது ஒரு துறையையுடைத்து , அது வருமாறு 


வாட்டம்வினாதல் முன்னுறவுணர்தல் 
கூட்டியுணருங் குறிப்புரையாகும் . 


( பே - ரை . ) 


62 . 


வாட்டம் வினாதல் 


மின்னிடைமடந்தை தன்னியனோக்கி 

வீங்குமென் முலைப் பாங்கிபகர்ந்தது . 
( இ - ள் . ) மின்னையொத்த இடையினையுடைய நாயகி தன் 
னுடைய இயல்பைப் பார்த்துப் போதுக்குப் போது விம்முகிற 
மதுரமான முலையினையுடைய பாங்கி சொன்னது . 


நிருத்தம் பயின்றவன் சிற்றம் பலத்துநெற் றித்தனிக்கண் 
ஒருத்தன் பயிலுங் கயிலை மலையி னுயர்குடுமித் 
திருத்தம் பயிலுஞ் சுனைகுடைந் தாடிச் சிலம்பெதிர்கூய் 
வருத்தம் பயின்றுகொல் லோவல்லி மெல்லியல் வாடியதே . 


( பொ - ரை . ) திருச்சிற்றம்பலத்திலே திருநடனமாடுகிறவன் ; 
நெற்றியிலே ஒரு திருநயனத்தையுடைய ஒப்பில்லாதவன் ; 
அவன் வாழ்கிற ஸ்ரீகயிலாய மலையில் உயர்ந்த உச்சிநின்று நதி 
யாக நீர் அறாமல் விழுகிற சுனை நீர் குடைந்து விளையாடியும் , 
வரையெதிர் நின்று அழைத்தும் , இவற்றினாலே வருத்தமிக்கோ 
தான் , வல்லிசாதத்தை ஒத்து மெல்லிய இயல்பினை உடையாள் 
வாடியது ? 
62. பாங்கி கூற்று . 

( திருத்தம் - தீர்த்தம் ; திருத்தயாத்திரை பதிகம் ( திருவிளை . 
எழுகடல் . 9. ) . 


குறையுறவுணர்தல் . 


73 


7. - குறையுறவுணர்தல் . 
( இ - ள் . ) தலைமகன் குறையுறத் தோழி அதனைத்து 
- 

மணிக் 
துணரா நிற்றல் . 


து நான்கு துடை 

றையுன்டைத்து : 

அன்வை வருமாறு : 


1 


குறையுற்று நிற்றல் , அவன் குறிப் பறிதல் , 
3 அவள்குறிப் பறிதலோ + டவர் நினைவெண்ணல் , 
கூறிய நான்குங் குறையுற யுணர்வெனத் 
தேறிய பொருளிற் றெளிந்திசினோரே . 

( பே - ரை. ) 


101 


74 


திருக்கோவையார் . 
63. குறையுற்று நிற்றல் 


கறையுற்ற வேலன் 
குறை யுற்றது . 


- ( இ - ள் . ) இரத்தம் பொருந்தின வேலையுடையவன் தன் 
குறையைச் சொன்னது . 


மடுக்கோ கடலின் விடுதிமி லன்றி மறிதிரைமீன் 
படுக்கோ பணிலம் பலகுளிக் கோபரன் றில்லை முன்றிற் 
கொடுக்கோ வளைமற்று நும்மையர்க் காயகுற் றேவல் 

( செய்கோ 
தொடுக்கோ பணியீ ரணியீர் மலர் நுஞ் சுரிகுழற்கே . 


கட 


( பொ - ரை . ) விடக்கடவதொரு மரத்தோணியைக் 
லிலே விடுப்பேனோ ? அது வன்முகில் , கீழது மேலது வாக 
மறுகு திரையிலே புக்கு மீன் படுப்பேனோ ? முத்துக்கள் 
பலவற்றையும் ஒரு குளியிலே எடுப்பேனோ ? சிவனுடைய 
புலியூர் முற்றங்களிலே புகுந்து வளை விற்று வருகேனோ 
மற்றும் உங்களுடைய அண்ணன் மார்க்குப் பொருந்தின குற் 
றேவல் செய்து நிற்பேனோ ? அணியத்தக்க தேனிருக்கு 
மலர்களை உங்களுடைய தெறித்த கூந்தலுக்குத் தொடுப் 
பேனோ ? இந்த ஊழியங்களிலே ஒன்றேலும் எனக்கு 
ஏவுங்கள் . ( எ - று . ) 


| 


63. தலைவன் கூற்று , 

இது திணை மயக்கம் . முன்னிரந்து குறையுறுதற்கிடங்காட்டிக் 
குறையுற வுணர்தற்கு இயைபுபடக் குறையறுமாற்றை ஈண்டுக்கூறி 
னான் . ( பே - ரை .) இதனைத் தலைவ னுட்கோள் சாற்றற்குச் செய்யுள் 
என்பர் இலக்கண விளக்க ஆசிரியர் . 


குறையுறவுணர்தல் . 


75 


64. அவன் குறிப்பறிதல் .. 


பொற்றொடித் தோளிதன் சிற்றிடைப்பாங்கி 
வெறிப் பூஞ்சிலம்பன் குறிப்பறிந்தது . 


அழகிய 


கிற 


( இ - ள் .) வளைகளையுடையாளுடைய 

சிறிய 
இடையையுடைய தோழி நறுநாற்றமுடைத்தாகிய பூக்களாற் 
சிறந்த மாலையையுடையவன் நினைவை அறிந்தது . 
அளியமன் னும்மொன் றுடைத்தண்ண லெண்ணரன் 

[ றில்லையன்னாள் 
கிளியைமன் னுங்கடி யச்செல்ல நிற்பிற் கிளரளகத் 
தளியமர்ந் 1 தேறின் வறிதே யிருப்பிற் பளிங்கடுத்த 
ஒளியமர்ந் தாங்கொன்று போன்றொன்று தோன்று மொளி 

( முகத்தே . 
( பொ - ரை .) அளிக்கத் தக்கவனுடைய 

விசாரமானது 
நிலைபெற்றதொன்றை உடைத்தாயிருந்தது . அரனுடைய 
சிதம்பரத்தைப் போன்றவள் , புனத்திலே நிலைபெற்று வாழ் 

கிளிகளை ஓட்டு வதாகச் சிறிதேறச் சென்றாலும் , 
விளங்குகிற கொண்டையிலே வண்டுகள் விரும்பி ஏறினும் , 
இவை இரண்டும் செய்யாதொழுகினும் , ஒளி சிறந்த முகத் 
திலே , அன்பிலாதாரைப் போலே இருக்கையிலும் , இவற்றில் 
இரண்டிலும் அன்பு தோன்றா நின்றது . ( எ - று ) 

எங்ஙனே என்னின் , அப்புனத்திலே நிலைபெற்று வாழ் 
கின்ற கிளிகளை ஓட்டுவதாகச் சிறிதே நீங்கில் , இவள் வருந்து 
கின்றாள் என்று கொண்டும் , கொண்டையிலே வண்டுகள் 
விரும்பி ஏறின் , இடை 

‘இடை ஒடிந்திடும் , என்றும் , வருந்தா 
நின்றது . 

இவை இரண்டும் செய்யாத இனி ஒரு கிலேச 
மில்லை என்று வாடாநின்றது . 
64 . பாங்கி கூற்று . 
பா - ம் . 

ஏறிவறிதே ஒளிர்முகமே . 
ஒன் றுபோன்றொன்று தோன்றும் என்றது , கிளியைக் கடியச் 
சிறிது புடை பெயரின் நெட்டிடை கழிந் தாற்போல ஆற்றானாகலானும் , 
வண்டு மூசப் பொறாளென்று வருந்தி வண்டை ஓச்சுவான் போலச் 
சேறலானும் , வாளாவிருப்பிற் கண்டின் புறு தலானும் , இவள் கண் 
ணிகழ்ச்சி இவன் முகத்தே புலப்படா நின்றது என்றவாறு. ( பே - ரை . ) 

பளிங்கடுத்த ஒளி . அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் , 
கடுத்தது காட்டு முகம் . ( குறள் . 706) . 


1 


2 


76 


திருக்கோவையார். 


65. அவள் குறிப்பறிதல் . 


ஆங்கவள் குறிப்புப் 
பாங்கி பகர்ந்தது . 


( இ - ள் . ) அவ்விடத்து நாயகியுடைய நினைவைத் தோழி 


சொன்னது . 


பிழைகொண் டொருவிக் கெடாதன்பு செய்யிற் பிறவி 

[ யென்றும் 
முழைகொண் டொருவன் செல்லாமைநின் றம்பலத் தாடு 

[ முன்னோன் 
உழைகொண் டொருங்கிரு நோக்கம் பயின் றவெம் 

[ மொண்ணுதன் மாந் 
தழைகொண் டொருவ னென் னாமுன் னமுள்ளந் தழைத் 

( திடுமே . 


என்று 


( பொ - ரை . ) பிழையான காரியத்தைக்கொண்டு , தன்னை 
விட்டுக் கெட்டுப் போகாதே அன்பு செய்வானாகில் , பிறத்திற் 
கிடமாய்க் கர்ப்பக் கொள்கையை இடங்கொண்டு செல்லாதபடி, 
திருவம்பலத்தில் நின்றாடியருளுகிற பழையவன் ஸ்ரீ அத்தத் 
திலே ( திருக்கையிலே ) ஏந்தின மானின் நோக்கத்தை ஒத்து , 
ஒருகாலே இருவகைப் பார்வையும் கற்ற எம்முடைய அழகிய 
நெற்றியினையுடையவள் மாந்தழை கொண்டு வாராநின்றான் 

நான் சொல்லுவதற்கு முன்னே தானே கண்டு 
உள்ளந்தழையா நின்றாள் . ( எ - று .) 
65. பாங்கி கூற்று . 

அடைந்தார் பிழைப்பின் தலையாயினார் பிழையை யுட்கொண் 
டமைதலும் , இடையாயினார் அவரைத் துறத்தலும் , கடையாயினார் 
அவரைக் கெடுத்தாலும் உலகத் துண்மையின் , அம்மூவகையும் செய்யா 
தெனினும் அமையும் . பிறிதுரைப்பாருமுளர் . 

இருநோக்கம் - வெள்ளை நோக்கமும் அவ்வுழைக்கில்லாத கள்ள 
நோக்கமுமாகிய இருநோக்கத்தையும் . ( பே - ரை .) 

முழை - குகை . 


77 . 


குறையுறவுணர்தல் , 
66. இருவர் நினைவு மொருவழியுணர்தல் . 

அன்புறு நோக் காங்கறிக் 
தின் புறுதோழி யெண்ணியது . 


( இ - ள் .) அன்புமிக்க 

பார்வையை அவ்விடத்திலே 
அறிந்து இத்தன்மையாலே இன்புற்ற தோழி விசாரித்தது . 
மெய்யே யிவற்கில்லை வேட்டையின் மேன்மன மீட்டிவளும் 
பொய்யே புனத்தினை காப்ப திறைபுலி யூரனையாள் 
மையேற் குவளைக்கண் வண்டினம் வாழுஞ்செந் தாமரை 
எய்யே மெனினுங் குடைந்தின்பத் தேனுண் டெழிறருமே . 


[ வாய் 


( பொ - ரை .) உண்மையாக இவர்க்கு வேட்டையின் மேல் 
மனமில்லையாயிருந்தது ; 

மீண்டு 

இவளும் புனத்தினைக் 
காப்போம் என்னுமிது வெறும் பொய்யாயிருந்தது ; சுவாமியி 
னுடைய பெரும்பற்றப்புலியூரை யொப்பாள் மையெழுதப் 
பட்ட நீலமலர்களை யொத்த கண்களாகிய வண்டுச் சாதிகள் 
வாழும் தாமரைப் பூவிடத்தே , நாமொன்றை அறியேமாகி 
லும் , அந்தப் பூவை மலர்க்கதிர் ( ? ) இன்பத்தேனுண்டு 
அழகினை விளக்கா நின்றது . 


ஒருவர் 


அறியே 


66 . பாங்கி கூற்று . 

வண்டின மென் றாள் , நோக்கத்தின் பன்மை கருதி . எய்யேமெனி 
னும் என்பதற்கு ஒருவரை 

மென் றிருப்பினும் 
எனினுமையும் . எழில் தருதல் எழிலைப் புலப்படுத்துதல் . இன்புறு 
தோழி - இருவர் காதலையும் 

கண்டின் புறுதோழி . ஐய நீங்கித் 
தளிதலான் இன்புறுமெனினு மமையும் . அன்றியும் , இவளுடைய 
நலத்திற்கேற்ற நலத்தையுடைய தலைமகனைக் கண்டின் புறுந்தோழி , 
என்னை . களவொழுக்கத்தில் எழில் நலமுடையானொருவனைக் கண்டு 
இன் புறக் கடவுளோ என எழின லமேயன்று , பின் அறத்தொடு நிலை 

கூட்டுகை அகத் தமிழினதிலக்கணமாதலால் தன் குரவர் 
வினவத்தான் அறத்தொடு நிற்குமிடத்துக் குரவர் தாமே சென்று 
மகட்கொடுக்கும் குடிப்பிறப்பினால் உயர்ச்சியை யுடையனாதலானும் 
இன்புற்றாள் . ( பே - ரை . ) 

குறையுறவுணர்தல் முற்றிற்று . 


நின் 


78 


திருக்கோவையார் . 


8. நாண நாட்டம் . 


நாணநாட்டம் என்பது இருவர் நினைவும் ஐயமறத் 
துணிந்த தோழி , அவரது கூட்டமுண்மை அறிவது காரண 
மாகத் தலைமகளை மாணநாடா நிற்றல் . 


2 


இஃது ஐந்து துறையுடையது : புவிமிசை வைத்தல் 
என்ற ஒன்று நடுங்க நாட்டம் , அவை வருமாறு : 
பிறைதொழு கென்றல் , பின்னுமவளை 
உறவென வேறு படுத்தி யுரைத்தல் , 
* சுனையாடல் கூறல் , * தோற்றங் கண்டு 
புணர்ச்சி யுரைத்தல் , - பொதுவெனக் கூறி 
மதியுடம் படுதல் , வழிநாண னடுங்கல் 
புலிமிசை வைத்தல் புகலுங் காலே . 


நாணநாட்டம் . 


791 


67. பிறைதொழுகென்றல் . 


பிறைதொழுகென்று பேதைமாதரை 
நறுநுதற்பாங்கி நாண நாட்டியது . 


( இ - ள் . ) பிறையைத் தொழுவாயாக என்று பேதைத் 
தன்மையையு 

நாயகியை நல்ல நெற்றியினையுடைய 
தோழி யை நாணும்படி சொன்னது . 


டைய 


மைவார் கருங்கண்ணி செங்கரங் கூப்பு மறந்து மற்றப் 
பொய்வா னவரிற் புகாது தன் பொற்கழற் கேயடியேன் 
உய்வான் புகவொளிர் தில்லைநின் றோன்சடை மேலதொத் 
செவ்வா னடைந்த பசுங்கதிர் வெள்ளைச் சிறுபிறைக்கே . ( துச் 

( பொ - ரை .) மையெழுதப்பட்ட கரிய கண்களையுடையாய் ! 
சிவந்த கைகளைக் கூப்பித் தொழுவாயாக. அரிதேயும் , மறக் 
தும் பொய்யான தேவர்களிடத்தே செல்லாது , தன்னுடைய 

கிய திருவடிகளிலே அடியேன் பிழைப்பது காரணமாக 
ஆட்புக விளங்காநின்ற பெரும்பற்றப்புலியூரிலே எழுந்தருளி 
நின்றவன் ; அவனுடைய திருச்சடை மேலே வைத்த திரு 
இளம்பிறையை நிகர்த்துச் செக்கர் வானத்திலே சேர்ந்த 
செவ்விக் கதிர்களையுடைத்தாகிய வெள்ளிய சிறுபிறைக்கு 
நின்னுடைய சிவந்த கைகளைக் கூப்பித் தொழாய் , நாயகியே! 
( எ - று . ) 
67. பாங்கி கூற்று , 

- ம் மற்றை . 
மறந்தும் - அறியாதும் . பொய்வானவர் - இன மல்லாராயினும் 
உலகத்தாராற் கூறப்படு தலின் அவ்வாறு கூ , 

கூறினார் . " மூவ 
ரென்றேயெம் பிரானோடு மெண்ணி ” ( திருவாசகம் , திருச்சாழல் 4 ) . 
என்பதூஉம் அக்கருத்தேபற்றி வந்தது . பிறர் கூறும் பெருமை 
அவர்க்கின்மையிற் பொய்யானவரென்றார் . எனக்குப் பொறியுணர் 
வல்லது இன்மையிற் கண்கவரும் திருமேனிகாட்டி என்னை வசித்தா 
‘ னென்னும் கருத்தான் உய்வான் புகத்தில்லை நின்றோனென் றார் . 
( பே - ரை .) 

செவ்வா னடைந்த பசுங்கதிர் - பானி லாவைப் பசுங்கதிர்க் . 
கொத்தொடு என்பர் ஒட்டக்கூத்தர் ( தக்க . 605 ) 


1 


பா 


- 


ன மாக 


80 


திருக்கோவையார் . 


68. வேறுபடுத்துக்கூறல் . 


வேய்வளைத் தோளியை வேறுபாடு கண் 
டாய்வளைத் தோழி யணங்கென்றது . 


( இ - ள் . ) மூங்கில் போன்று வளைகளை அணிந்த தோள் 
களையுடயாளை மேனி வேறுபாடானது கண்டு அழகிய வளை 
களை யணிந்த தோளினை யுடையவள் தெய்வமென்றது . 


அக்கின் றவாமணி சேர்கண்ட னம்பல வன்மலயத் 
திக்குன் றவாணர் கொழுந்திச் செழுந்தண் புனமுடையாள் 
அக்குன் றவாறமர்ந் தாடச்சென் றாளங்க மவ்வவையே 
ஒக்கின் றவாறணங் கேயிணங் காகு முனக்கவளே . 


( பொ - ரை . ) அக்கினது மணிநீங்காது பொருந்தின 
திருமிடற்றை உடையவன் திருவம்பலநாதன் ; அவனுடைய 
பொதியின் மலையிடத்து இக்குன்றவாணரா நிலையவர் பெற்ற 
இளைய வல்லி சாதத்தை யொப்பாள் ; இந்த அழகிய குளிர்ந்த 
புனத்தை யுடையவள் 

அந்த மலையருவியை 
ஆடு வதாகப் போனால் , அவளுடைய அவயவங்கள் தம்மை 
ஒக்கின் ...... தெய்வமே ! உனக்கவள் ..... 

........ ஆதலால் , அவள் 
நீ நின்று அவனைக் கண்டு போவாயாக . 


விரும்பி 


68. பாங்கி கூற்று . 


உரையிற் சிதைந்துபோன பகுதிகட்குப் பேராசிரியர் உரை பின் 
வருமாறு : - நின் உறுப்புக்கள் அவளுறுப்புக்களாகிய அவற்றையே 
யொக்கின் றபடி , என்னணங்கே , நினக்கவளிணங்காகும் . 


81 


காணநாட்டம். 


69 . 


சுனையாடல் கூறி நகைத்தல் . 


மாண நாட்டிய வார்குழற்பேதையை 
தாணநாட்டி நகைசெய்தது . 


( இள் .) மாட்சிமை உடைத்தாகச் சொல்லப்பட்ட நீண் ! 
கூந்தலினையுடைய நாயகியை நாணும்படி சொல்லிச் சிரித்தது . 


செந்நிற மேனிவெண் ணீறணி வோன்றில்லை யம்பலம்போல் 
அந்நிற மேனிநின் கொங்கையி லங்கழி குங்குமமும் 
மைந்நிற வார்குழன் மாலையுந் தாதும்வ ளாய்மதஞ்சேர் 
இந்நிற மும்பெறின் யானுங் குடைவ னிருஞ்சுனையே . 


( பொ - ரை . ) சிவந்த திருமேனியிலே வெள்ளிய திரு 
நீற்றைச் சாத்தியருளுகிறவன் பெரும்பற்றப்புலியூரில் திரு 
வம்பலத்தை யொத்த அழகிய மேனியையுடையாய் ! நின் 
கொங்கையிடத்துக் கூட்டமாகிய அவ்விடத்தே யழிந்த 
குங்குமமும் , இருண்ட நிறமுடைய கூந்தலிலே யணிந்த 
மாலையும் , செருகுழுவும் (தாதும் ) உன்மேனி 
சூழ்ந்த கந்தம் சேர்ந்த மணவொளியும் , யானும் பெறுவே 
னாகில் , நீ ஆடினேனென்கிற பெரிய சுனையை யானும் ஆடக் 
கடவேன் . 


முழுதும் 


என்ன , இது சுனையாட்டில் வந்ததன்று காண் . 


( எ - று . ) 


69. 


பாங்கி கூற்று . 


மதம் - காமக்களிப்பாலுண்டாகிய கதிர்ப்பு . கூந்தலிற் சேர்ந்த 
தாது : தாதுகொண்டிருந்த தாழிருங் கூந்தலர் ” . (பெருங் . 1-43 : 
141 ) " தாது கொண்டளகத்தப்பி " (சிந்தா - 2948 ) 

இதனை , நானநாட்டம் என்பர் இலக்கண விளக்க ஆசிரியர் 
( சூ . 507 உரை .) 


11 


82 


திருக்கோவையார் . 


70 . 


புணர்ச்சியுரைத்தல் . 


மணக்குறி நோக்கிப் 
புணர்ச்சி யுரைத்தது . 


( இ - ள் . ) மணவொளியைப் பார்த்து , கூட்டம் உண்டென்று 
சொன்னது . 
பருங்கண் கவர்கொலை வேழப் படையோன் படப்படர்தீத் 
தருங்கண் ணுதற்றில்லை யம்பலத் தோன் றட மால்வரைவாய் 
கருங்கண் சிவப்பக் கனிவாய் விளர்ப்பக்கண் ணாரளிபின் 
வருங்கண் வரை மலர் சூட்டவற்றோமற் றவ் வான்சுனையே . 

(ப - ரை . ) பருங் கண்கவர் கொலை -பரிய கண்ணினையும் 
விருப்பத்தாலே கொல்லும் கொலையினை யுமுடைய , வேழப் 
படையோன் 

கருப்பு வில்லையுடைய காமன் , பட 
விழும்படி, படர் தீ தருங்கண் - வர்த்திக்கிற அக்கினியைத் 
தருகிற திருநயனம் , து தல் தில்லை அம்பலத்தோன் - நெற்றி 
பிலேயுடைய பெரும்பற்றப்புலியூரில் திருவம்பலத்தேயுள்ள 
வன் , தடமால் வரைவாய் - மிகவும் பெரிய மலை பிடத்து , 
கருங்கண் 

சிவப்ப - கரிய கண்கள் சிவப்பவும் , கனிவாய் 
விளர்ப்ப - கனிவாய் வெளுப்பவும் , கண் ஆர் அளி - கண்ணுக்கு 
நிறைந்த வண்டுகள் , பின் வரும் கண் வரைமலர் பின் 
தொடர்கிற தேனுடைத்தாகிய மலர்களை , சூட்ட அற்றே 
மற்று அவ்வான் சுனையே சூட்டத்தக்கதோ அப்பெரிய 
சுனை ? 


70. பாங்கி கூற்று . 
( பா - ம் . ) மலைமலர் . 

* நீ ஆடிய அப்பெரிய சுனை , கண்சிவப்ப வாய்விளர்ப்ப அளி 
தொடரும் வரை மலரைச் சூட்டவற்றே எனத் தோழி : 

35 கயாடி , 
தலைவியின் புணர்ச்சி உரைத்தாள் . 

வருங்கண்வரை மலர் என்பது பாடமாயின் , அளிதொடரும் 
இடத்தையுடைய வரை மலர் என்க . இடம் என்பது பூவினது ஏக 
தசத்தை. இன்னும் வரைமலர் என்பது ஒரு பூவை முழுதும் சூட்டி 
னானாயின் தலைவி அதனையறிந்து பேணவேண்டி வாங்குதலைக் கூடும் . 
ஆகையால் இவள் இஃதறியாமல் தோழி அறிவது பயனாக ஒரு பூவின் 
முறித்ததொரு சிறிய இதழைச் சூட்டினான் . ஆகையான் வரைந்த 
மலர் என்றாளாம் . வை நான்கும் நாண நாட்டம் ...... ( பே - ரை .) 

து சுனை வியந் துரைத்தல் ( இலக் . விளக் . சூ . 507. உரை .) 


நாணநாட்டம் 


83 


71. மதியுடம்படுதல் . 
அயிற்வேற் கண்ணியோ டாடவன் றனக் குயிரொன்றென 
மயிலியற்றோழி மதியுடம்பட்டது . 
( இ - ள் . ) கூரிய 

வேல்களை ஒத்த கண்களையுடையா 
ளுடனே நாயகனுக்கும் ஒருயிர் என்னும் படியை மயில் 
போன்ற சாயலையுடைய பாங்கி அறுதியிட்டது . 
காகத் திருகண்ணிற் கொன்றே மணிகலந் 1 தாங்கிடுவர் 
ஆகத் துளோருயிர் கண்டனம் யா மின் றியாவையுமாம் 
மேகத் தொருவ னிரும்பொழி லம்பல வன்மலையில் 
தோகைக் குந்தோன் றற்குமொன் றாய்வரு மின்பத்துன்பங் 

[ களே . 
( பொ - ரை . ) காக்கை பினுடைய இரண்டு நயனத்துக்கும் 
ஒரொளி கலந்து நின்முற்போல , இருவருடம்பிற்கும் ஒருயிர் 
என்கின்றதை இப்பொழுது திட்டமாகக் கண்டோம் . 
வன் றியும் , எல்லாப் பொருளுமாகிய ஒன்றாகிய பராசக்தியை 
புடைய ஒப்பில்லா தவன் , பெரிய காவினால் சூழப்பட்ட திரு 
வம்பலநாதனுடைய திருமலையில் , மயிலையொத்த சாயலையுடை 
யாளுக்கும் நாயகனுக்கும் இன்ப துன்பம் ஒருப்பட்டு வாரா 
நின்றன ; 

என்று பொருளாகி , ஒரு காலத்து ஒருவரும் கண்டறி 
யாத இந்தப் புது மையை இப்பொழுது சிதம்பரநாதன் திரு 
மலையிடத்துக் கண்டோம் என்றுபடும் . 
71 . பாங்கி கூற்று . 

ம் 1 கலந்தாரிருவர் . 
யாவையுமாமேகம் 

பராசக்தி . காகத்திரு கண்ணிற்கொன்றே 
மணி - " இவள் வயிற் செலினே இவற்குடம்பு வறிதே . இவன்வயிற் 
செலினே இவட்குமந்றே , காக்கையிருகணி னொருமணி போலக் , 
குன் றுகெழு நாடற்குங் கொடிச்சிக்கு . மொன் றுபோன் மன்னிய 
சென் றுவாழுயிரே ( தொல் . களவி பல் ரூ . 114 - மேற்கோள் ): " இன்ப 
துன்பம் தோகைக்கும் தோன் றற்கும் ஒன்றாய் வருதலின் , தன்றுயர் 
காணாவென் றார் ” (சிலப் . பக் , 410 அடியார்க் .) 

ஓருயிராயிருக்க உடம்பு இரண்டாயிருத்தல் : " ஆனந்த வெள் 
ளத் தழுந்துமோ ராருயி ரீருருக்கொண் . டானந்த வெள்ளத்தி 
திடைத் திளைத் தாலொக்கும் ( சிற் . 307 ) : ‘ பாவை நீ புலவியி னீடல் 
பாவியேற் காவியொன் றிரண்டுடம் பல்லது . ( சீவக . 1017 ) . 
" காவிபோற் கண்ணிக்குங் கண்ணியந்தோட் காளைக்கு மாவிபோ 
லாடையுமொன் றானதே ”. நள . கலிதொடர் 84 ) " மருங்கிலா 
நங்கையும் வசையி லையனு மொருக்கிய விரண்டுடற் குயிரொன் 
ராயினார் . ( கம்பர் . மிதிலைக் . 38 ) 


84 


திருக்கோவையார் . 


. 


9. நடுங்க நாட்டம் . 
கூட்டமுண்மை உணர்ந்தனளாயினும் , தலைமகள் பெரு 
நாணினளாகலானும் தான் அவள் குற்றேவன் மகளாகலா 
னும் பின்னும் தான் 

சொல்லாடாது , 

அவள் தன்னைக் 
கொண்டே கேட்பது காரணமாக நெருங்கிநின்று , ஒரு புலி 
ஒருவனை எதிர்ப்பட்ட தெனத் தோழி அவளை நடுங்க நாடா 
நிற்றல் . ( பே - ரை . ) 

72. புலிமிசை வைத்தல் . 


நு டங்கிடைப் பாங்கி 

நடுங்க நாடியது . 
( இ - ள் . ) தளர்கின்ற இடையினையு 

இடையினையுடைய பாங்கி , நாயகி 
நடுங்கும்படி சொல்லியது . 


ஆவா விருவ ரறியா வடிதில்லை யம்பலத்து 
மூவா யிரவர் வணங்கநின் றோனையுன் னாரின் முன்னித் 
தீவா யுழுவை கிழித்தந் தோசிறி தேபிழைப்பித் 
தாவா மணிவேல் பணிகொண்ட வாறின்றொ ராண்டகையே 


( பொ - ரை . ) “ ஆவா ! ஐயோ ! ஐயோ ! பிரம விட்டு 
னுக்கள் அறியாத ஸ்ரீ பாதங்களை , பெரும்பற்றப்புலியூரில் 
திருவம்பலத்திலே மூவாயிரம் இருடிகள் வணங்கும்படி 
அளியனாகி 

நின்றவனை நினையாதாரைப் போல , அவனை 
எதிர்ப்பட்டுப் புலியானது தன்னுடைய பொல்லாத வாயை 
அங்காத்து , ஐயோ ( என்னுமளவில் , நாயகி அறிந்து 
படும்படி ஆயது . ) 


- 


( இனி மீளும்படி சொல்லுகின்றாள் :-) சிறிது போதிலே , 
அதனைத் தப்புவித்து - ( ஆவா என்றது கொண்டாட்டம் ;-) 
இப்பொழுது ஓர் ஆண்மைப்பட்டுத் தக்கவன் 
பொருந்திய வேலைப் பணிகொண்டபடி ! ” ( என்ன , அவன் 
புலியை எறிந்தான் என்றுபடும் . ) 


மணி 


நடுங்க நாட்டம் . 


85 


72 . பாங்கி கூற்று . 

இதனுள் தலைமகளை கடுங்க தாடியதெவ்வாறெனின் , தன் 
கொடிய வாயைப் புலி அங்காந்தது , உழுவையினது தீ வாயை 
வேறொன்று கிழித்தது , உழுவையினது தீவாய் பிறிதொன்றனைக் 
கிழித்தது 

என இம்மூன்று பொருளும் படுகையான் , இது நடுங்க 
நாட்டமாயிற்று............. இக்கனம் தோழியுரைப்பத் தலைமகள் 
பாடி நடுங்கா நிற்கக் கண்டு , ஓராண்டகை வேலைப்பணி கொண்டவா 
றென்னென நடுக்கம் தீர்த்ததாயிற்று . 

* நிருத்தம் பயின்றவன் ( 62 ) என்பது தொட்டு - மெய்யே யிவற் 
தில்லை ( 66 ) என்பதன் காறும் வர ஐந்துபாட்டினும் முன்னுறவுணர் 
தலையும் , ஐயுறவாக்கி , இருவருமுள்வழி அவன் வரவுணர்வினைத் 
துணிந்தணர்வாக்கினார் . மைவார் ( 66 ) என்பது தொட்டு இதன் 
காறும் வர இவை ஆறினும் முன்னுறவுணர்தல் குறையுறவுணர்தல் 
இருவருமுள்வழி அவன் வரவுணர்தல் என்னும் மூன் றனையும் துணிந் 
துணர்வாக்கினார் . ஈண்டிவ்விகர்ப்பம் கண்டு கொள்க . ( பே - ரை .) 

நடுங்க நாட்டம் . ( இலக் . விளக் . கு . 507 உரை . ) 


10. மடற்றிறம் 
தலைமகன் தோழியிடம் சென்று , இந்நாளெல்லாம் 
என்குறை நின்னால் முடியுமென்று வந்திரந்தேன் ; இது 
நின்னால் முடியாமையின் யான் மடலூர்ந்தாயினும் இக்குறை 
முடித்துக்கொள்வேன் ” எனத் தோழிக்குக் கூ றா நிற்றல் . 


3 . 


ஃது ஒன்பது துறையுடைத்து : அவை வருமாறு : 
ஆற்ற துரைத்தல் , ” உலகின்மேல் வைத்தல் , 
தன் துணி புரைத்தலொ( டு ) , * வகை யுரைத்தல் , 
அருளா லரிதெனல் , நடையா லரிதெனல் , 
அவயவ மெழுத லரிதென விலக்கல் , 
** உடம்படாது விலக்கல் , உடம்பட்டு விலக்கல் , 
திடம்பட வொன்பதுஞ் செப்புங் காலை 
வடம்படு முலைமேன் மடலா கும்மே . 

( பே - ரை .) 


86 


திருக்கோவையார். 


73. ஆற்துரைத்தல் . 


மல்லற்றிரள் வரைத்தோளவன் 
சொல்லாற்றாது சொல்லியது . 


( இ - ள் . ) வளப்பமுடைத்தாகிய திரண்ட மலையை நிகர்த்த 
தோள்களை யுடையவன் தன் குறையைச் சொல்லுதற்கு 
மறாமற் சொன்னது . 


பொருளா வெனைப்புகுந் தாண்டு புரந்தரன் மாலயன் பால் 
இருளா யிருக்கு மொளிநின்ற சிற்றம் பலமெனலாஞ் 
சுருளார் கருங்குழல் வெண்ணகைச் செவ்வாய்த் துடியிடை 
அருளா தொழியி னொழியா தழியுமென் னாருயிரே . [ யீர் 

( பொ - ரை . ) ஒரு பொருளல்லாத என்னை மதித்து வந்து 
அடிமைகொண்டு , தேவேந்திரனிடத்திலும் , அரி , அயனிடத் 
திலும் அவர்களிடத்து இருளாய்த் தோன்றுகின்ற ஒளியா 
யுள்ளவன் எழுந்தருளி நிற்கின்ற திருச்சிற்றம்பலமென்று 
சொல்ல ( த்தகும் ) நெறித்த மிகக் கரிய குழலினையும் , வெள் 
ளிய முறுவலினையும் , சிவந்த வாயினையும் , துடியொத்த இடை 
யினையும் உடையீர் ! நீங்கள் அருளாதேவிடின் , என்னுடைய 
பெறுதற்கரிய உயிர் தப்பாமே அழியும் . ( எ - று ) 


73 , தலைவன் கூற்று . 


மடற்றிறம் . 


87 


74. உலகின்மேல் வைத்துரைத்தல் . 


புலைவே லண்ணல் புனைமடலேற் 
றுலகின் மேல்வைத் துய்த்துரைத்தது . 


( இ - ள் .) புலாலை நாறும் 

வேலினையுடைய நாயகன் 
செய்யப்பட்ட மடலின் மேல் ஏறுகின்றதனை உலகத்தார்மேல் 
வைத்து உற்சாகத்தினைச் சொன்னது . 


காய்சின வேலன்ன மின்னியல் 1 கண்ணின் வலைகலந்து 
வீசின போதுள்ள மீனிழந் தார்வியன் றென்புலியூர் 
ஈசன சாந்து பெருக்கு மணிந்தோர் கிழிபிடித்துப் 
பாய்சின மாவென வேறுவர் சீறூர்ப் பனை மடலே . 


( பொ - ரை . ) கொல்லும் சினத்த வேலையொத்த ஒளி 
யுடைத்தாகிய கண்ணாகிய வலையைக் கலந்து மகளிர் வீசின் 
போது , உள்ளமா கிய மீனை இழந்தவர்கள் , பெரிய பெரும் 
பற்றப் புலியூரையுடைய சிவன் அணியும் சாந்தும் ( திரு 
நீறும் ) எருக்கமாலையும் இவற்றாலே அலங்கரித்து , ஒரு கிழி 
யும் கையிலே பிடித்து , பாய்ந்து செல்லுகிற சினத்துப் புரவி 
யென் னும்படி சீறூரிடத்தும் பனைமடலேற நிற்பார்கள் . ( எ - று . ) 
74. தலைவன் கூற்று . 

( பா - ம் . ) 


கண்ணென்வலை . 


கண்வலை - சொநடுங்கண் வலையா லுயிர்கொல்வை மன் 
7.18 . ) 


( சிலப் . 


மடலேறுவார் எருக்கங் கண்ணியை அணிதல் : மடலே காமக் 
தந்த தலரே . மிடைபூ வெருக்கி னலர் தந் தன்றே . ( நற் . 152 ): எருக் 
கின் பிணையலங்கண்ணி மிலைந்த மணியார்ப்ப , ஓங்கிரும் பெண்ணை 
மடலூர்ந்து . (கலி . 139 : 8-10 ) : எருக்கங் கண்ணியுஞ்சூடி விருப்புடை 
இடப்பான் மடந்தை நொடிப்போழ்து தணப்பினும் மடலூர் குறிப் 
புத் தோன்ற . ( திருவா . நான் மணி. 24 : 12-4 ) 


88 


திருக்கோவையார் . 


75. தன் றுணிபுரைத்தல் . 


மானவேலவன் மடன்மாமிசை 

மேறுவ னென்னவுரைத்தது . 


யானு 


( இ - ள் . ) வீரவேலையுடைவன் பனைமடலாகிய புரவியின் 
மேலே நானும் ஏறக்கடவேன் என்று சொன்னது . 


விண்ணை மடங்க விரிநீர் பரந்துவெற்புக்கரப்பு 
மண்ணை மடங்க வருமொரு காலத்து மன்னிநிற்கும் 
அண்ணன் மடங்க வதளம் பலவ னருளிலர்போல் 
பெண்ணை மடல்மிசை யான்வரப் பண்ணிற்றோர் பெண் 

( கொடியே . 
( பொ - ரை . ) தேவலோகமழியவும் , விரிநீரான் பரந்து 
மலைகளழியவும் , இந்த மண் மனு லகழியவும் , இப்படிக்கு 
வருகிற ஊழி இறுதியான காலத்தும் ( அன்று ) நிலைபெற்று 
நிற்கும் சுவாமி , சிங்கத்தின் தோலைத் திருவுடையாகவுடைய 
திருவம்பலநாதன் திருவருளில்லாதாரைப் போல , பனைமடற் 
புரவியினாலே நானும் ஏறுவதாகப் பண்ணு வித்தது , ஒரு 
பெண் வடிவாகிய வல்லிக்கொடிச் சாதி . ( எ - று ) 


75. தலைவன் கூற்று . 

ஐ . அசை , மடங்குதல் - தத்தம் காரணங்களில் ஒடுங்குதல் . 


மடற்றிறம் . 


89 


76. மடலேறும் வகையுரைத்தல் . 


அடல் வேல் வனழிவுற்று 

மடலேறும் வகையுரைத்தது . 
( இ - ள் ) வெற்றிவேலினையுடையவன் நெஞ்சழிந்து மட 
லேறும் கூறுபாட்டைச் சொன்னது . 


கழிகின்ற வென்னையு நின்றநின் கார்மயி றன்னையும்யான் 
கிழியொன்ற நாடி யெழுதிக்கைக் கொண்டென் பிறவி 
றழிகின்ற தாக்கிய தாளம் பலவன் கயிலையந்தேன் ( கெட்டின் 
பொழிகின்ற சாரனுஞ் சீறூர்த் தெருவிடைப் போதுவனே . 

( பொ - ரை ) நெஞ்சழிகின்ற என்னையும் , இதற்குச் சிறிதும் 
இரங்காதே நின்ற நின்னுடைய கார்காலத்து மயிலை ஒப்பாளை 
யும் , நான் கிழியிலே பொருந்தும்படி ( க்கீடாக ) , அவருடைய 
அவயவங்களுக்கு உறுப்பானவற்றை விசாரித்தெழுதி , என் 
கையிலே பிடித்துக்கொண்டு , என் சனனம் கெட்டழியும்படி 
செய்த சீபாதங்களையுடைய திருவம்பலநாதனுடைய ஸ்ரீ கயிலா 
யத்தில் அழகிய தேன் பொழிகின்ற சாரலின் உம்முடைய 
சிறிய ஊர்த்தெருவுக்கு நடுவே போதக்கடவேன் . ( எ - று ) 
76. தலைவன் கூற்று . 

( பா - ம் ) சீரூர் . 

கார்மயிலை எழுதுவதன்றித் தன்னையும் எழுதுமோவெனின் , 
மடலெழுதிக் கையிற்கொண்டால் உரையாடுகையன்றி இவனும் ஓவிய 
மாகலின் ; மடலின் றலையிலே தன் ஊரையும் தன் பேரையும் , அவ 
ரூரையும் அவள் பேரையும் எழுதுகையால் என்னையுமென்றான் . 
அழிகின்றதென நிகழ்காலத்தாற் கூறினார் . பிறத்தற்குக் காரண 
மாகிய மலக்கெட்டும் யாக்கைக்குக் காரணமாகிய மலத்துடனே 
வினை நின்றமையின் . ( பே - ரை ) 
மன்றத்து மடலேறுதல் : - " மணிப்பிலி 

சூட்டிய நூலொடு 
மற்றை , அணிப்பூளை ஆவிரை எருக்கொடு பிணித் தியாத்து , மல்லலூர் 
மருகின் கண் இவட்பாடு ” ( கலி : 138 : 8-10 ) காண்க . 

12 


90 


திருக்கோவையார் . 


77 . 


அருளாலரிதென விலக்கல் . 


அடல்வேலண்ண லருளுடைமையின் 
மடலேற்றுனக் கரிதென்றது . 


( இ - ள் ) வெற்றிவேலை யுடையவனே ! நீ அருளுடை.யை 
யாகையாலே மடலேறுமது உனக்கு அரிது என்றது . 


நடனாம் வணங்குந்தொல்லோனெல்லை நான்முகன் மாலறியாக் 
கடனா முருவத் தரன் றில்லை மல்லற்கண் ணார்ந்த பெண்ணை 
உடனாம் பெடையொ டொண்சேவலு முட்டையுங் 

( கட்டழித்து 
மடனாம் புனைதரின் யார்கண்ண தோமன்ன 1 வின்னருளே . 


( பொ - ரை . ) திருக்கூட்டத்தாடி அருளுகிறவன் , நம் 
போல்வாரும் வணங்கு தற்கெளிய பழையவன் , அவனுடைய , 
திருமுடி திருவடியினெல்லையும் அயனும் மாலும் அறியப் 
படாத அந்தக் கடப்பாட்டாற் சிறந்த தலைவன் 

அவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரில் அழகிய இடம் மிக்க பனையில் 
அதனுடன் ஒன்றப்பட்ட பெடையுடனே அழகிய சேவலையும் 
முட்டையையும் காவலழித்து , நாமே மடல் பண்ணு வோ 
மாகில் , மன்னனே ! இனிதாகிய அருள் யாவரிடத்துண்டு ? 
என்று சொல்லியது . ( எ - று . ) 
77. பாங்கி கூற்று . 

நின்ன ருளே . 
கடன் ஆம் உருவத்து அரன் . என்னும் தொடர்க்கு இயல்பாகிய 
வடிவையுடைய அரன் என்று பொருள் கூறுவர் பேராசிரியர் . ஏட்டில் 
கடைப்பட்டாற் என்றிருந்ததை இங்குக் கடப்பட்டாற் என்று மாற்றி 
யமைக்கப்பட்டது . 

நாம் - மடல் விளக்கித் தழீஇக்கொள்கின்றாளா தலின் நாமென 
உளப்படுத்திக் கூறினாள் . நாமென்னும் படர்க்கையுளப்பாடு இட 
வழுவமைதி ( கலி . 16 9. நச் . உரை ) நாம் முன்னிலை உளப்பாடு 
தொல் . (கல்லாடர் உரை ) 

பாக்கி அருளியல் கிளத்தற்குச் செய்யுளாக இதனைக் காட்டுவர் 
இலக் . விளக் . ஆசிரியர் ( சூ 509 உரை . ) 


- 


- 


மடற்றிறம் . 


91 


78 . 


மொழிநடை யெழுதலரிதென விலக்கல் . 


அவயவமரிதி எண்ணறீட்டினும் 

இவையிவைதீட்ட லியலாதென்றது . 
( இ - ள் . ) அவயவங்களை அரிதாக நாயகனே ! நீ எழுதி 
னாய் ; ஆகிலும் இவற்றை உன்னாலே எழுத ஒண்ணாது 
என்றது . 


அடிச்சந்த மால்கண் டிலாதன காட்டிவந் தாண்டுகொண் 
முடிச்சந்த மாமல ராக்கு முன் னோன்புலி யூர்புரையுங் ( டென் 
கடிச்சந்த யாழ்கற்ற மென்மொழிக் கன்னி யனநடைக்குப் 
படிச்சந்த மாக்கும் படமுள வோநும் பரிசகத்தே . 


( பொ - ரை ) வேதமும் மாலும் கண்டறியாத ஸ்ரீ பாதங்களை 
எனக்குக் காட்டி என்னை வந்து அடிமைகொண்டு அத்திரு 
வடிகளை என் தலைக்கே பெரிதாகிய மலர்களாகச் செய்கிற 
பழையவன் . அவனுடைய புலியூரையொத்த சிறந்த நிற 
முடைத்தாகிய யாழோசையைக் கற்ற மென்மொழிக் கன்னி , 
அன்னம்போலே நடக்கிற கடைக்கும் ( அது வெழுது வரது ) 
எழுது கிற சித்திரங்களுமுண்டோ உன்னுடைய சித்திரசாலை 
யிடத்து ? உண்டாமாகில் , கடுக மடலேறும்படி கொண்டு 
வருவாயாக . 


78 . 


பாங்கி கூற்று. 


சந்தம் - வேதம் நிறம் . படிச்சந்தம் என்பது ஒன்றன்வடிவை 
யுடைத்தாய் அதுவென்றே கருதப்படும் இயல்பையுடையது . பிரதிச் 
சந்தமென்னும் வடமொழிச் சிதைவு . ( பே - ரை . ) 


92 


திருக்கோவையார் . 


79. அவயவமெழுதலரிதென விலக்கல் . 


அவயவ மானவை 
யிவையிவை யென்றது . 


( இ - ள் ) அவளுக்கு அவயவங்களாவன இன்ன தின்ன 
தென்று குறித்துச் சொன்னது . 


யாழு மெழுதி யெழின்முத் தெழுதியிரு ளின் மென்பூச் 
சூழு மெழுதியொர் தொண்டையுந் தீட்டியென் றொல்பிறவி 
ஏழு மெழுதா வகைசிதைத் தோன்புலி யூரிளமாம் 
போழு மெழுதிற்றொர் கொம்பருண் டேற்கொண்டு 

[ போதுகவே . 


( பொ - ரை . ) அவர் வார்த்தைக்கு ஒக்க இசை எழுகிற 
யாழோசையும் எழுதி , முறுவலாக அழகிய முத்து நிரையும் 
எழுதி , கூந்தலும் மாலையுமாக இருளிடத்தே மெல்லிய 
பூவாலே தொடுக்கப்பட்ட மாலையும் எழுதி , 

வாயாக ஒரு 
வகைக் கோவைக் கனியும் எழுதி , என்னுடைய ழைய 
பிறவிகள் ஏழையும் கூற்றுவன் 

கணக்கிலே 

எழுதாதபடி 
அழித்தவன் , அவனுடைய புலியூரில் இளமாவடு வகிரையும் 
எழுதினதொரு வஞ்சிக் கொம்புண்டாமாகில் , 
லேறும்படி கொண்டு வருவாயாக . ( எ.று ) 


கடுக 


மட 


79. பாங்கி கூற்று . 

மொழியும் இவள தாகலின் . அவயவமென் முள் . ( பே - ரை .) 


மடற்றிறம் . 


93 


80. உடம்படாது விலக்கல் . 


அடுபடையண்ண லழிதுயரொழிகென 
மடநடைத்தோழி மடல்விலக்கியது . 


( இ - ள் ) கொல்லுகின்ற படைகளையுடைய அண்ணலே ! 
உன்னை அழித்தற்குக் காரணமான வருத்தத்தை ஒழிப்பா 
யாக என்று மடப்பநடையையுடைய தோழி கூறி மட 

மடல் 
விலக்கியது . 


ஊர்வா யொழிவா யுயர்பெண்ணைத் திண்மட னின்குறிப்புச் 
சீர்வாய் சிலம்ப திருத்த விருந்தில மீசர்தில்லைக் 
கார்வாய் குழலிக்குன் னாதரவோ திக்கற்பித் துக்கண்டால் 
ஆர்வாய் தரினறி வார்பின்னைச் செய்க வறிந்தனவே . 


( பொ - ரை . ) உயர்ந்த பனையிற் சிக்கென்ற மடலை நீ ஊரி 
னும் ஆம் ; ஒழியினும் ஆம் நின்னுடைய நினைவை ; சிறப்ப 
வாய்ந்த மலையினை யுடையவனே ! நாங்கள் திருத்தவிருந்தோ 
மல்லோம் ; முதலியாருடைய தில்லையில் கருமை மிகுந்த 
கூந்தலையுடையாளுக்கு உன் ஆசையைச் சொல்லி , அவள் 
உடன்படும்படி கற்பித்துப்பார்த்தால் , அவள் அதற்கு இடம் 
தரினும் , யாராலே அறியப்படும் ? பின்பு நீ அறிந்தனவற்றைச் 
செய்துகொள் என்று மடல் விலக்கினது . ( எ - று . ) 


நான் போய் அவள் நினைவு அறிந்து வருவேன் ; அதுவரையில் நீ 
வருந் தாதொழி என்றது கருத்து . 


80, பாங்கி கூற்று . 

பாக்கி கொண்டு நிலை கூறற்குச் செய்யுள் , ( இலக் . விளக் . சூ . 
509 உரை . ) 


94 


திருக்கோவையார் . 


81. உடம்பட்டு விலக்கல் , 


அரவரு துண்ணிடைக் குரவருகூந்தலென் 
னுள்ளக்கருத்து விள்ளாளென்றது . 


( இ - ள் . ) பாம்பின் 

பாம்பின் படம் போன்ற அல்குல் சேர்ந்த 
துண்ணிய இடை பினையும் மணம் பொருந்தின கூந்தலையு 
முடையவள் எம்மனத்து நினைவை நீங்காள் எனச் சொல்லியது . 


பைந்தா ணரவன் படுகடல் வாய்ப்படு நஞ்சமுதா 
மைந்நாண் மணிகண்டன் மன்னும் புலியூர் மணந்த 

[ பொன்னிம் 
மொய்ந்தாண் முதுதிரை வாயா னழுந்தினு மென்னின் 

( முன்னும் 
இந்நா ளிதுமது வார்குழ லாட்கென்க ணின்னருளே . 


கோடை 


( பொ - ரை .) படமுடைய பாம்பைத் திருவரை 
உடையவன் ; சத்திக்கிற கடலிடத்தே உண்டாகி நஞ்சமுதாகிற 
கருமை நாணத்தக்க லேமணிபை யொத்த திருமிடற்றை 
யுடையவன் ; அவன் நிலைபெற்ற பெரும் பற்றப் புலியூரிலே 
பொருந்தின பொன்னை ஓப்பாள் ; நாட்கடலாடு மிடத்தே, 
இந்தச் செறிந்த முதிர்ந்த திரையுடைத்தாகிய கடலிடத்தே 
நான் அழுந்தினும் , எனக்கு முற்பட்டுத்தான் அமுந்தா நிற் 
பாள் ; இற்றைவரை ( தேன் ஒழுகும் கூந்தலையுடையாளுக்கு 
என்னிடமுள்ள இனிய அருள் ) இப்படியிருக்கும் ; இனித் 
தெரியாது . ( எ - று . ) 


81. பாங்கி கூற்று . 

குற்றேவல் செய்வார்கள் , பெரியோர் செய்யும் அருள் எக்காலத் 
தும் ஒரு தன்மைத்தாய் நிகழாது என்னும் கருத்தால் இக்காளிது 
என் றாள் ; எனவே தலைமகளது பெருமையும் தன் முயற்சியது அருமை 
யும் கூறியவாறாயிற்று . ( பே - ரை .) 
மொய் - வலி . வரும் - உவமச் சொல் . 

மடற்றிறம் முற்றிற்று . 


குறைநயப்புக்கூறல் . 


95 


11. குறை நயப்புக் கூறல் . 


குறை நயப்புக் கூறலென்பது தலைமகனை மடல் விலக்கிக் 
குறை 

நேர்ந்த தோழி தலைமகனைக் குறைநயப்பிக்க அவள் 
குறை கூறாநிற்றல் . 


1 


4 


5 


இஃது எட்டுத்துறை யுடைத்து : அவை வருமாறு: 
குறிப்பறிதலோடு , 2 மென்மொழி கூறல் , 
3 வீரவிக் கூறல் , அறியாள் போறல் , 

வஞ்சித் துரைத்தல் , * புலந்து கூறல் , 
7 வன்மொழி கூறல் , * மனத்தொடு நேர்தல் , 
சொன்ன விருநான்கும் துறைகுறை நயப்பென 
மன்னிய பொருளில் வகுத்திசினோரே . 

( பே - ரை .) 


96 


திருக்கோவையார் . 


82. குறிப்பறிதல் . 


மாதே !, 


. 


நறைவளர் கோதையைக் குறை நயப்பித்தற் 

குள்ளறிகுற்ற ஒள்ளிழையுரைத்தது . 
(இ - ள் . ) நறு நாற்றம் மிக்க 

மாலையினையுடையாளை , 
குறையை , விரும்ப விருப்பது காரணமாக மனத்தின் நினைவை 
அறிவதாகவுற்ற அழகிய ஆபரணங்களைஉடையாள் சொன்னது . 
தாதேய் மலர்க்குஞ்சி யஞ்சிறை வண்டு தண் டேன்பருகித் 
தேதே யெனுந்தில்லை யோன்சே யெனச்சின வேலொருவர் 
மாதே புனத்திடை வாளா வருவர்வந் தியாதுஞ்சொல்லார் 
யாதே செயத்தக்கதுமது வார்குடி லேந்திழையே . 

( பொ - ரை . ) பெரும்பற்றப்புலியூரில் வாழ்வாருடைய மயி 
ரிலேயுள்ள அல்லிபொருந்தின பூக்களிலே அழகிய நிறத்தை 
யுடைத்தாகிய வண்டுச் சாதிகள் குளிர்ந்த தேனையுண்டு ,, 
தே தே என்று இசையெழுப்புகிற பெரும்பற்றப் புலியூரில் 
முதலியாருடைய மகனாகிய கந்தச்சு வாமி யென்னும்படி சினத்த 
வேலையுடையாரொருவர் , 

நம் புனத்திடத்தே 
வேட்டை முதலாயின வொன்றும் குறியாதே வருவர் ; வந்து 
ஒரு மாற்றமும் சொல்லார் ; அவர் திறத்து நாம் செய்யக் கடவ 
தெது ? தேனார்ந்த கூந்தலினையும் மிக்க 

கூந்தலினையும் மிக்க ஆபரணங்களையு 
முடையாய் ! ” (வேலினையுடையவர் தளர்ச்சியுறுகின்றமையை 
அவர் திறத்து நாம் செய்யக்கடவதெது ? சொல்வாயாக .) ( எ - று ) 

பாங்கி கூற்று . 
பி . ம் . 1 ஏதே . 

அடுத்த செய்யுளில் புரிசேர் சடையோன் புதல்வன் கொல் : " 
என்று வினவுவதையும் காண்க . 

அஞ்சிறைவண்டு - அகஞ்சிறை என்பது ஏனையவற்றின் சிறை 
போலப் புறத்தின் கண்ணவன்றி அகத்தின் கண்ணவாகலின் . ஏழாம் 
வேற்றுமைத் தொகை ( நன் . மெய்யீற். 19 . சங்க உரை ) அஞ் 
சிறைத் தும்பி ( குறுந் . 2 ) 

கலைசைக் கோவை 130 ஆம் செய்யுளின் பொருள் இப்பாடலை 
ஒருவாறு ஒத்துள்ளது . 

கல்லாரக் கண்ணி கலசத் தியாகர் கலைசை வெற்பின் 
வல்லா ரொருவர் வருவர்வந் தாலொன்றும் வாய் திறந்து 
சொல்லாரென் கண்ணெதிர் நிற்பாரப் பாற்புனச் சூழல்விட்டுச் 
செல்லார் தழைகளெல் லாந்தரு வாரென் செயத்தக்கதே . 

இச்செய்யுளை இறைவன் றனக்குக் குறைநேர் பாங்கி இறைவிக்க 
வன் குறையுணர்த்தற்கு உதாரணமாகக் காட்டுவர் இலக் . விளக் . 
ஆசிரியர் . ( சூ 509 உரை ) 


82 . 


123 


97 


குறைநயப்புக்கூறல் . 


83. மென்மொழியாற் கூ 

கூறல் . 


ஒளிருறுவேலவன் தளர்வுறுகின்றமை 
இன்மொழியவட்கு மென் மொழிமொழிந்தது . 


( இ - ள் ) விளக்கமிக்க வேலினையுடையவன் தளர்ச்சியுறு 
கின்றமையை இனிய வார்த்தையுடையவளுக்கு மெல்லிதாகச் 
சொல்லிக் குறையை பயப்பித்தது . 


வரிசேர் தடங்கண்ணி மம்மர்கைம் மிக்கென்ன மாயங் 

( கொலோ 
வெரிசேர் தளிரன்ன மேனிய னீர்ந்தழை யன்புலியூர்ப் 
பரிசேர் சடையோன் புதல்வன் கொல் பூங்கணை வேள் கொ 

[ லென்னத் 
தெரியே முரையான் பிரியா னொருவனித் தேம்புனமே . 


( பொ - ரை ) வரிபொருந்தின பெரிய கண்களையுடையாய் ! 
பயக்கம் மிகுந்து , இதுவென்ன மாயந்தான் ! நெருப்பைச் 
சேர்ந்த தளிரையொத்த நிறத்தையுடையனாய் , குளிர்ந்த 
தழையையுமுடையனாய் , பெரும்பற்றப் புலியூரில் தெறித்த 
திருச்சடைபினையுடைய முதலியார் புத்திரனாகிய முருக 
வேளோ ? பூவினை அம்பாகவுடைய காமவேளோ ? என்னத் 
தெளியேம் ; இருவரிலொருவராக நிச்சயித்தறியமாட்டோம் ; 
தன்குறை இன்னதென்று சொல்லான் ; இத்தன்மையனான 
ஒருவன் இத்தேனுடைத்தாகிய புனத்தை விட்டு நீங்குவதும் 
செய்திலன் ; [இது என்ன மாயந்தான் ! ) ( எ - று ) 
83. பாங்கி கூற்று . 

புலியூர்ப் புரிசேர் சடையோன் புதல்வன் கொல் என்றதனால் 
நம்மை அழிக்கவந்தானோ என்றும் பூங்கணைவேள் கொலெ ன்றத 
நம்மைக் 

காக்க வந்தானோ என்றும் கூறியவாறாயிற்று . 
( பே - ரை ) 

13 


னால் 


98 


திருக்கோவையார் . 


பின்வரும் பாடல்களை இதனுடன் ஒப்பிடுக : -- 
1. கொடியார் நெடுமதில் கோட்டாற் றரண்கொண்ட கோன்பொதி , 
கடியார் புனத் தயல் வைகலும் காண்பல் கருத்துரையான் ( யில் 
அடியார் கழலன் அலங்கலங் கண்ணியன் மண்ணளந்த 
நெடியான் சிறுவன்கொல் லோ அறியேனோர் நெடுந்தகையே . 

( இறை. மேற்கோள் 89 ] 
2 இருவர்கண் டால்வரு மேதமென் றெண்ணி பெனக்கெதிரே 
வருவர்வந் தாலும் தம் வாய் திற வார்தஞ்சை வாணன்வெற்பி 

னாருவர்ககஞ் சாரலுழையக லார்தழை யுள்ளதெல்லாம் 
தருவர்வம் பார்முலை யாபென் கொ லோசெயத் தக்கதுவே . 

[ தஞ்சை . 117. ] 
பின்வரும் ஒப்புமைப் பகுதிகளையும் ஓர்க : - கலி : 37 : 1--4 , 
குறுந் . 298 : 2 346 . 


84. விரவிக்கூறல் . 


வன்மொழியின்மன மெலிவதஞ்சி 
மென்மொழிவிரவி மிகுத்துரைத்தது . 


( இ -ள் ) வலிதாகச் சொல்லிக் குறைநயப்பிக்குமிடத்து , 
நாயகியுடைய மனம் வாடுமென்று பயப்பட்டு மென்மையினை 
யும் கலந்து காயகனுடைய ஆற்றாமையைச் சொன்னது . 


1 நீகண்ட னையென்னின் வாழலை நேரிழையம்பலத்தான் 
சேய்கண் டனையன்சென் முங்கோ ரலவன் றன் சீர்ப்பெடை 
வாய்வண் டனையதோர் நாவற் கனிநனி 2 நல்கக்கண்டு ( யின் 
பேய்கண் டனையதொன் றாகிநின் றானப் பெருந்தகையே . 


( பொ - ரை . ) நேரிழை ! நுண் தொழில்களாற் சிறந்த 
ஆபரணங்களையுமுடையாய் ! நான் முன்பு சொன்ன பெரிய 
தகைமைப்பாட்டை 

யுடையவன் , திருவம்பலநாதனுடைய 
பிள்ளையாகிய முருகவேளைக் கண்டாலொப்பன் ; அவனுடைய 


குறைநயப்புக்கூறல் . 


99 


சன்ன தியிலே ஒரு சேவல் கண்டு தன்னுடைய சீரிய பெடை 
நண்டின் வாயிலே வண்டு போல் கரியதொரு நாவற்கனியைக் 
கொடுக்கக்கண்டு , பேயைக்கண்டவர்கள் தங்கள் உணர் 

வு 
இழந்து நின்றாற்போல , என் உணர்வு இழந்து நின்றான் ; காண் 
இத்தன்மையை ; கண்டாயாமாகில் 

உயிர்வாழமாட்டாய் 
காண் . ( எ - று . ) 


சென்று - தான் பழமெடுத்த இடத்தினின்றும் சென்று . 
நனி , உணர்விழத்தலும் கூடும் ( ? ) 


84 . 


பாங்கி கூற்று . 


1 நீ கண்டனையென்னில் 


2 


பா - ம் . 


நல்கல் கண்டு . 


நாவற் கனியை நனிநல்கக் கண்டு தன் னுணர்வொழியப் போயி 
னான் இன்று வந்திலன் என்னாது பேய்கண்டனைய தொன்றாகி 
நின்றான் என்று கூறினமையான் மென்மொழியும் சேய்கண்டனையன் 
என்ற தனால் வன்மொழியும் விரவியதாயிற்று . 


அலவன் - ஆண் நண்டு : 


அலவன் பெடையொடு மகிழ்தல் : சீர்ப்பெடையொடு அலவன் 
பயில்வது கண்டு ( சிற் . 155- ) அகலிலை நாவலுண்டுறை யுதிந்த. 
கனிகவின் சிதைய வாங்கிக் கொண்டு தன் . தாழை வேரளை வீழ்துணைக் 
கிடூஉம் . அலவன் " ( அகம் . 380. 4-7 ) 


அள்ளிலைப் பலவி னளிந்துவீழ் சுளையுர் கனிந்து வீழ்வாழையின் 
பழனும் , புள்ளிவா ழலவன் பொறிவரிக் கமஞ்சூன் ஞெண்டினுக் 
குய்த்து நோய் தணிப்பான் (சிந்தா. 2109 ) . கான லுறை துணையோ 
டாடு மலவன் ( இறை - மேற் -78 . ) 


இது மறுத்தற் கருமை மாட்டற்குச் செய்யுள் என்பர் இலக் 
விளக் . ஆசிரியர் ( சூ . 509 உரை ) 


100 


திருக்கோவையார் . 


85 : அறியாள் போறல் . 


அறியாள் போன்று 
கு வியாள் கூறியது . 


( இ - ள் . ) பாங்கி சொன்ன வார்த்தையை அறியாதாள் 
போன்று தன்னெஞ்சில் நினையாதொன்றைச் சொல்லியது . 


சங்கந் தருமுத் தியாம் பெற வான்கழி தான் கெழுமிப் 
பொங்கும் புனற்கங்கை தாங்கிப் பொலிகலிப் பாறுலவுந் 
துங்க மலிதலை யேந்தலி னேந்திழை தொல்லைப்பன்மா 
வங்க மலிகலி நீர் தில்லை வானவ னேர்வருமே . 


( பொ - ரை ) ஏந்திழை - மிக்க ஆபரணங்களையுடையாய் ! 
தொல்லை பல் மா வங்கம் கலிமலி நீர் 

பழைய நாய் , பலவாய 
மிக்க மரக்கலங்களால் சிறந்த சடல் , தில்லை வானவர் பேர் 
வருமே - பெரும்பற்றப்புலியூரில், தேவனாகிய மு.கவியாரை 
ஒக்கும் காண் , 


அதற்குக் காரணம் என் என்னில் , சிலேடையிஞலே 
ஒக்கும். 


சங்கம் தருமுத்தி - அன்பு தருகிற முத்தியை , யாம்பெற 
அன்பிலாத நாமும் பெறும்படி , வான் கழிதான் - ஆகாயத்தை 
யும் கழிந்ததுள்ளதான , 

கெழுமி 

திருவடியிலே 
பொருந்தி , பொங்கும் புனற் கங்கை - மிக்க நீருடைத்தாகிய 
கங்கையையும் , தாங்கி - திருச்சடையிலே தரித்து , பொலிகலி 
பாறு உலவு - பொலிந்தவர் வார்த்தையுடைத்தாகிய பற்றென் 
னும் புட்கள் உலாவப்பட்ட , துங்கம் மலி தலை ஏந்தலின் 
பெருமைமிக்க தலையோட்டைத் தரித்தலானும் ; 

சங்கு தருமுத்தியாம் பெற - சங்கு தரும் முத்துக்களை 
முத்துக்கொழிப்பாரேயன்றி நாமும்பெறும்படி , வான் கழி 
தான்கெழுமி - மிக்க கழிகளைத் தான் பொருந்தி , பொங்கும் 


குறைநயப்புக்கூறல் . 

101 
புனற் கங்கை தாங்கி - மிக்க நன்னீரை உடைத்தாகிய கங்கை 
முதலாகிய ஆறுகளையும் தரித்து , பொலி கலி பா றுலவு - மிக்க 
வர் வார்த்தை 2.டைத்தாகியவாறு படகுகள் உலவப்பட்ட , 
துங்க மலிதலை ஏந்தலில் -பெருமை மிகுதலையும் தரித்தலாலே . 

தில்லை வான வனை ஒக்கும். 


85. பாங்கி கூற்று . 

சங்கம் தருமுத்து - புணர்ச்சியால் தரப்பெற்ற வாய் முத்தம் 
என்பது மற்றொரு பொருள் 

சங்கந்தருமுத்தந் தந்திடுமேல் ( கோடீச் 72) 


முன்னர் நீ புரிசேர் சடை யோன் புதல்வனென்றும் பூங்கணை 
வேளென்றும் உயர்த்துக் கூறியவெல்லாம் அவனுக்குரிய ; அங்ஙனம் 
பெரியவன் தன் மாட்டுண்டான புணர்ச்சியான பேரின்பத்தை நாம் 
பெறுகை காரணமாக இக்கன 

னம் எளிவந்து உன்னை வந்து சேர்க் 
தான் ; அஃதென் போலவெனின் பெறுதற்கரிய சங்கு தருகிற முத்தை 
நாம் பெறுவான் எளிதாகக் கடல் பெரிய கழியை வந்து பொருந்தி 
னாற்போல ; இனி உனக்கு வேண்டியது செய்வாயாக வென 
மொழியாயிற்று . ( பே - ரை ) 


மறு 


86. வஞ்சித்துரைத்தல் . 


நெஞ்ச நெகிழ்வகை வஞ்சித்திவையிவை 
செஞ்சடையோன்புகழ் வஞ்சிக்குரைத்தது . 


( இ - ள் ) நெஞ்சத்தில் நிகழ்கிறபடியைக் கரந்து , செஞ் 
சடையோன் புகழாகியவற்றைத் தோழிக்குச் சொன்னது . 


புரங்கடந் தானடி காண்டான் புவிவிண்டு புக்கறியா 
திரங்கிடெந் தாயென் றிரப்பத்தன் வீரடிக் கென்னிரண்டு 
கரங்கடந் தானொன்று காட்டமற் றாங்கதுங் காட்டிடென்று 
வரங்கிடந் தான்றில்லை யம்பல முன்றிலம் மாயவனே . 


102 


திருக்கோவையார் . 


( பொ - ரை .) முப்பு ரங்களையும் செயித்தவனுடைய திரு 
வடிகளைக் காணவேண்டி , பூமியை இடந்து புகுந்து , அகம் 
காரமுகத்தினால் அறியப்படாமையாலே , திருவம்பலத்திலே 
புகுந்து , நீயே இரங்கவேண்டும் , எந்தாய் ! என்று வேண்டிக் 
கொள்ள , தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் (தொழுவ 
தற்கு எனக்கு இரண்டு கைகளையும் கொடுத்தவன் ) அவனுக் 
குச் சிறி திரங்கி ஒரு திருவடியைக் காட்டியருள , மற்றத் திரு 
வடியையும் காட்டியருளவேண்டுமென்று 

அங்ஙனே அகங் 
கரித்த மாயவன் தில்லை அம்பல முன்றில் புகுந்து 
கிடந்தான் . (எ- று . ) 


86. தலைவி கூற்று . 

விண்டு - பிளந்து ( சிற் . 24-107 . ) 
கடந்தான் . 


கரங்கள் தந்தான் - கரச் 


) 


புரங்கடந்தான டிகளைக் காணுமாறு வழிபட்டுக் காண்கையா 
வது . அன்னத்திற்குத் தாமரையும் . பன்றிக்குக் காடுமாதலால் . 
இவரிங் ஙனம் தத்தநிலை பரிசே தேடுதல் . இவ்வாறு தேடாது . தம 
தகங்காரத்தினான் மாறுப்பட்டுப் பன்றி தாமரையும் அன்னம் காடு 
மாகப் படர்ந்து தேடுதலாற் கண்டிலர் . இது நெறியல்லா நெறி 
யாயினவாறு . 

இனி இது தோழிக்குத் தலைவி மறுமொழியாகக் 
கூறியவாறு . என்னை ? ஒன்று காட்டவென்றது முன்னர்ப் பாங்கற் 
கூட்டம் பெற்றான் ; அதன் பின் நின்னினாய கூட்டம் பெறுகை காரண 
மாக நின்னிடத்து வந்திரந்து குறையுமு நின் முன் , அஃதென்போல 
வெனின் . மற்றாங்கதுங் காட்டிடென்று மால் வரக்கிடந்தாற்போல 
என்றவாறு . 

வஞ்சித்தல் மறுமொழிபை வெளிப்படையாகக் 
கொடாது பிறிதொன்றாகக் கூறுதல் . 

இதனைத் தோழி கூற்றாக உரைப்பாருமுளர் . ( பே - ரை . ) 


குறைநயப்புக்கூறல் . 


103 


87. புலந்துகூறல் . 


திருந்திய சொல்லிற் செவ்விபெறாது 
வருந்திய சொல்லின் வகுத்துரைத்தது . 


( இ - ள் . ) திருந்திய சொற்களால் இடம் 

பெறாது , 
வலிதாகச் சொல்லுகிற சொற்களினாலே கூறுபடுத்துச் 
சொன்னது . 


உள்ளப் படுவன வுள்ளி யுரைத்தக் கவர்க்குரைத்து 
மெள்ளப் படிறு துணிதுணி யேலிது வேண்டுவல்யான் 
கள்ளப் படிறர்க் கருளா வரன்றில்லை காணலர்போற் 
கொள்ளப் படாது மறப்ப தறிவிலென் கூற்றுக்ககளே . 


( பொ - ரை . ) 

என்னைக் கரந்து போகிற காரியத்துக்கு 
விசாரிக்கத் தகுவனவற்றையும் விசாரித்து , உரைக்கத்தக்க 
போக்குரைத்து சொல்லத்தக்க நின் காதற்றோழிமார்க்கும் 
சொல்லி , எனக்கு வஞ்சித்துப்போகிற இதனை மெல்லத் 
துணிவாய் ; ( அல்லது துணியாது ) ஒழிவாய் ; 

வஞ்சகராய் வஞ்சகந் தன்னை ஒளிப்பார்க்கு ஒரு நாளும் 
அருளாத கர்த்தர் , அவனுடைய திருவம்பலத்தைத் தெரியா 
தாரைப் போல , அறிவில்லாது என்னுடைய வார்த்தைகளை 
மனத்திற் கொள்ளாதே மறப்பாயாக ; இத்தனையும் உன்னை 
வேண்டிக்கொள்கின்றேன் யான் . ( எ - று ) 


87. பாங்கி கூற்று . 


( பா - ம் ) 1 சொல்லி . 

தோழி தலைமகளோடு புலந்து , நீ வஞ்சித்துப் பேசுகின்றாய் , 
இனி உன் தோழிமாரோடு நீ ஆராய்ந்து செய்யத்தக்கனவற்றைச் 
செய்வாய் . நான் கூறியதை மறந்துவிடு என்றனள் . 


104 


திருக்கோவையார் . 


SS . 


வன் மொழியாற் கூறல் . 


கடலுலகறியக் கமழலந்து றைவன் 
மடலே,தும்மென வன்மொர்மொழிந்தது . 


( இ - ள் ) கடல் சூழ்ந்த உலகத்திலுள்ள ( மக்கள் அறிய ) 
நறுநாற்றம் கமழ்தலை உடைத்தாகிய அழகினையுடைய துறை 
வன் மடலேறப் புகாநின் முன் என்று வலிதாகச் சொல்லிக் 
குறை நயப்பித்தது . 


மேவியந் தோலுடுக் குந்தில்லை யான்பொடி . மெய்யிற்கையில் 
ஓவியந் தோன்றுங் கிழிநின் னெழிலென் றுரையுளதால் 
தூவியந் தோகையன் னாயென்ன பாவஞ்சொல் லாடல்செய் 
பாவியந் தோபனை மாமட லேறக்கொல் பாவித்ததே . ( யான் 


( பொ - ரை ) விரும்பி , அழகிய தோலை புடுக்கிற திருவம் . 
பல நாதனுடைய திருநீற்றை மெய்ம் முழுதும் பூசிக் கையிற் 
பிடிக்கிற சித்திரம் விளங்குகிற படம் உன் வடிவாயிருந்த 
தென்று வார்த்தை உண்டாகியிருந்தது ; ஆதலால் , தூவியாற் 
சிறந்த அழகினையுடைய மயிலை ஒப்பாய் ; தன் குறை சொல்வ 
தும் செய்யானாய் , தான் என்னை வந்து குறைவேண்டவும் நான் 
மறுக்கும் பாவத்தைப் பண்ணினவன் ; பனைத்துண்டாகிய 
மிக்க மடலேறுவதாகவோ 

நினைந்து நின்றது . 
பாவி !. ( எ - று ) 


ஐயோ ! 


88 . 

பாங்கி கூற்று , 

து தோழி தலைமகள் குறிப்பு வேறாக நெறிப்படக் கூறற்குச் 
செய்யுள் என்பர் இலக் . விளக் . ஆசிரியர் . ( சூ . 509 உரை ) 


குறைநயப் . க்கூறல் . 


105 


89. மனத்தொடுநேர்தல் . 


அடல்வேலவ னாற்றானெனக் 
கடலமிழ் தன்னவள் காணலுற்றது . 

கொலைத் தொழிலால் சிறந்த வேலினை உடைய 
வன் ஆற்றான் என்று சொல்லக் கேட்டுக் கடலிற் பிறந்த 
அமுதத்தை யொப்பாள் காண நினைந்தது . 


பொன்னார் சடையோன் புலியூர் புகழா ரெனப்புரிநோய் 
என்னா லறிவில்லை யானொன் றுரைக்கிலன் வந்தயலார் 
சொன்னா ரெனுமித் துரிசுதுன் னாமைத் துணை மனனே 
என்னாழ் துயர்வல்லை யேற்சொல்லு நீர்மை யினியவர்க்கே . 

( பொ - ரை ) பொன்னை யொத்த திருச்சடையினை யுடைய 
வன் ; அவனுடைய புலியூரை வாழ்த்தாதாரைப் போலே , 
வருந்தும்படி வந்த நோயானது என்னால் அறியப்பட்டதில்லை 
யாகிலும் , ( இதற்கு நான் அல்லன் என் று ) யான் மறுமாற்றம் 
சொல்லேன் . அயலார்கள் வந்து சொன்னார்கள் என்ற இக் 
குற்றம் என்னிடத்துச் சேராதபடி , துணையாகிய மனமே , 
குணங்களாலே நல்லவற்கு , நான் அழுந்த நின்ற கிலேசத்தை 
நீயே அறிவிப்பாய் ( எ - று ) 


89 . தலைவி கூற்று . 

அயலார் - தோழி . இதனால் தன் துயாம் வெளிப்படக் கூறி 
மடலால் வரும் குற்றமும் தன்னிடத்து வாராமல் விலக்கச் 
சொன்னாள் . ( பே - ரை .) 


குறைநயப்பித்தல் முற்றிற்று . 


14 


106 


திருக்கோவையார் . 


12. சேட்படை . 


பெரு 


சேட்படை யென்பது தலைமகனைக் குறை நயப்பித்துத் 
தன்னினய கூட்டங் கூட்டலுறும் தோழி தலைமகளது 
மையும் தனது முயற்சியதருமையும் தோன்றுதல் காரணமாக 
வும் , இத்துணை 

அருமையுடையாள் இனி நமக்கெய்து தற் 
சருமையுடையளென 

புணர்ச்சியாக நீட்டியாது 
விரைய வந்து கோடல் காரணமாகவும் , தலைமகனுக்கியைய 
மறுத்துக் கூறு நிற்றல் . 


இஃது இருபத்தாறு துறையுடைத்து . 


அவை 


வரு 


மாறு . 


1 


5 


தழை கொண்டு சேறல் , தகாதென்று மறுத்தல் , 
நிலத்தின்மை கூறல் , * நினைவறிவு கூறல் , 
படைத்து மொழிதலொடு பனிமதி நுதலியை , 
* எடுத்துநா ணுரைத்தல் , இசையாமை கூறல் , 
" செவ்வியில ளென் றல் , சேட்பட நிறுத்தல் , 
1 ° அவ்வினிய மொழிநீ அவட்குரை யென் றல் , 
11 குலமுறை கிளத்தல் , 12 கோதண்டத் தொழில் 

வலிசொல்லி மறுத்தல் , 13 மற்றவற் கிரங்கல் , 
14சிறப்பின்மை கூறல் , சிறியளென் றுரைத்தல் ,, 
1 மறைத்தமை கூறி நகைத்துரை செய்தல் , 
175 கைகண்டு மகிழ்தல் , 18நானவள் தன்னை , 

அறியே னென்றல் , 1 " அவயவங் கூறல் , 
2 " கண்ணயந் துரைத்தல் , 21 கையுறை எதிர்தல் , 
2 - முகம்புக உரைத்தல் , 2 முகங்கண்டு கூறல் , 
2 4 வகுத்து ரைத்தலொடு , வண்டழை யவட்கு 
மிகுத்துரை செய்து விரும்பிக் கொடுத்தல் , 
தழைவிருப் புரைத்தல் , தானிரு பத்தா 
றிழைவளர் முலையா யிவைசேட் படையே . 

( பே - ரை . ) 


2 6 


சேட்படை . 


107 


90. தழைகொண்டு சேறல் . 


கொய்ம்மலர்க்குழலி குறைநயந்தபின் 
கையுறையோடு காளைசென்றது . 


( இ - ள் .) பறித்த பூவை அணிந்த அளகத்தினையுடைய 
வள் இறைக்கு உடன்பட்டபின் , கையுறை ஏந்திக்கொண்டு 
காளையாகிய நாயகன் எதிர்சென்றது . 


தேமென் கிளவிதன் பங்கத் துறையுறை தில்லையன்னீர் 
பூமென் றழையுமம் போதுங்கொள் ளீர் தமி யேன் புலம்ப 
வாமென் றருங்கொடும் பாடுகள் செய்து நுங் கண்மலராங் 
காமன் கணைகொண் டலைகொள்ள வோமுற்றக் கற்றது வே . 


( பொ - ரை . ) தேனை ஒத்து மெத்தென்ற திருவார்த்தை 
களையுடைய பரமேசுவரியைப் பாகத்திலேயுள்ள சுவாமி ; 
அவன் வாழ்கின்ற புலியூரையொப்பீர் ! பூவுடைத்தாகிய 
மெல்லிய தழைபையும் அழகிய பூவையும் வாங்கிக்கொள்ளு 
கிறீரில்லை ; அஃதிருக்க , இழிந்து தனித்து நான் வருந்த , 
இதுபெறும் என்று பொறுத்தற்கரிய கொடு மைப் பாட்டினைச் 
செய்து , உங்களுடைய நயன ( மலர்களாகிய ) காம பாணத்தைக் 
கொண்டு வருத்தும் அது வேயோ முழுதும் கற்றது ? ( எ - று ) 


ம் . 1 திறையுறை . ( சிற் . 93. ) 


தலைவன் கூற்று . 


பங்கத்துறையுறை என்பதூஉம் பாடம் . ( பே - ரை ) 

கொடும்பாடு : கொடுமை ; வழக்கழிவு; கொடும்பா டறியற்க 
வெம்மறி வெனவே ( பரி 2 : 76 ) மன்றக்கொடும்பா டுரையாத 
மாண்பினிதே . ( இனியது 31 ) 

கொடும்பா டுடையார் 
வாய்ச்சொல் . ( இன்னா . 7 ) 


இன்னா 


108 


திருக்கோவையார் . 


91. சந்தனத் தழை தகாதென்று மறுத்தல் . 


பிறை நு தற்பேதையைக் குறைாயப்பித்தது 
1 உள்ளறிகுற்ற மொள்ளிழை யுரைத்தது 


( இ - ள் ) பிறையைப் போன்ற நெற்றியினையுடைய நாயகி 
யைக் குறையை விரும்புவிப்பது காரணமாக , மனத்து நினைவை 
அறிவதாக உற்று 

ஆபரணங்களை 

யுடையாள் 


அழகிய 


சொன்னது . 


ஆரத் தழையராப் பூண்டம் பலத்தன லாடியன்பர்க் 
காரத் தழையன் பருளிநின் றோன் சென்ற மாமலயத் 
தாரத் தழையண்ண றந்தா லிவையவ ளல்குற்கண்டால் 
ஆரத் தழைகொடு வந்தா ரெனவரு மையுறவே . 


( பொ - ரை ) ஆரமாகிய தழைந்த அரவைப் பூண்டு திரு 
வம்பலத்திலே அனலை அங்கையிலே ஏந்தி ஆடியருளித் தனக் 
கன்பு செய்வார்க்கு மிகுதியாகத் தழைத்த அன்பைக் கொடுத்து 
அவருடைய இருதயத்திலே நிலைத்து நின்றவன் ; அவனுடைய 
திருவுள்ளம் சென்றிருக்கின்ற பொதியின் மலையிடத்துச் 
சந்தனத் தழையை , நாயகனே !, நீ தந்தாயாமாகில் , இந்தத் 
தழையை அவள் அல்குலிலே கண்டகாலத்து , யார் தான் 
அப்பொதியின் மலையில்(உள்ள) தழை ( களை ) இங்கே கொண்டு 
வந்து கொடுத்தவர்கள் ? என்று பலர்க்கும் ஐயம் தோன்றும் . 
( ஆதலால் இத்தழை தகாது . ) ( எ - று ) 
91. பாங்கி கூற்று . 

( பா - ம் ) 
1. பேராசிரியர் உரைப்பதிப்பில் கொளுவின் 

உரைப்பதிப்பில் கொளுவின் இரண்டாமடி 
வாட்படையண்ணலைச் சேட்படுத்தது என்றிருக்கிறது. 
2 

தழைகொண்டு . 
அன்பான் வருங்காரியமேயன்றி அன்புதானும் ஓரின்பமாகலின் 
நுகர்ச்சியாயிற்று . ( பே - ரை ) சென்ற - சேர்ந் 


ர்ந்த . 


சேட்படை . 


109 


இச்செய்யளுடன் . பெரிய புராணம் 1 : 196 ஆம் செய்யுளை 
ஒப்பிடுக : 
பெருமையாற் றம்மை யொப்பார் பேணலா லெம்மைப் பெற்ற 
ரொருமையா லுலகை வெல்வா ரூனமே லொன்று மில்லா 
ரருமையா நிலையி னின்றா ரன்பினா லின்ப மார்வா 
ரிருமையுங் கடந்து நின்றா ரிவரை நீ யடைவா யென்று . 


92. நிலத்தின்மைகூறி மறுத்தல் . 


கொங்கலர்தாரோய் கொணர்ந்த கொய்தழை 
எங்குலத்தாருக் கேலாதென்றது . 
( இ - ள் ) அல்லி விரிகின்ற மாலையையுடையவனே ! 
கொண்டு வந்த கொய்யப்பட்ட தழை எம்குடியிலுள்ளார்க்குப் 
பொருந்தாது என்றது . 


முன்றகர்த் தெல்லா விமையோரை யும்பின்னைத் தக்கன் 

( முத்தீச் 
சென்றகத் தில்லா வகைசிதைத் தோன்றிருந் தம்பலவன் 
குன்றகத் தில்லாத் தழையண்ண றந்தாற் கொடிச்சியருக் 
கின்றகத் தில்லாப் பழிவந்து மூடுமென் றெள்குதுமே . 

(( பொ - ரை . ) எல்லாத் தேவர்களையும் முற்பாடு இல்லா 
வகைச் சங்கரித்து , பின்பு சென்று தக்கனுடைய மூன்றக்னி 
களையும் குண்டத்திலே இராதபடி அழித்தவன் ; அழகிய 
திருவம்பலநாதன் ; அவனுடைய திருமலையிலே இல்லாத 
தழை , நாயகனே !, நீ தந்தால் , குறத்தியராகிய எங்களுக்கு 
இப்பொழுது எங்கள் குடியிலில்லாத பழிவந்து சூழ்ந்து 
கொள்ளும் என்று பயப்படாநின்றோம் ; அல்லது தழை 
யேற்கக் குற்றமில்லை. ( எ - று ) 

இல்லா வென்பது பாடமாயின் இல்லையாம் வண்ணம் 
முன்றகர்த்தென்றுரைக்க. 


110 


திருக்கோவையார் . 


92 . 


பாங்கி கூற்று . 


எள்குதும் - பயப்படுவோம் , கூசுதும் . எண்டிசையோரும் எள்கக் 
குஞ்சரம் இரியப்பாயும் ( சீவக . 1749 நச் . மேற்கோள் ) 
தனுடன் , 
வந்தார் எதிர்சென்று நின்றேற் கொளிரும்வண் தார் தழைகள் 
தந்தா ரவையொன்று மாற்றகில் லேன் தக்கன் வேள்விசெற்ற 
செந்தா மரைவண்ணன் தீர்த்தச் சடையன் சிராமலைவாய்க் 
கொந்தார் பொழிலணி நந்தா வனஞ்சூழ் குளிர்புனத்தே . 
என்ற பதினோராந் திருமுறை ( 280 ) ஆவது செய்யுளை ஒப்பிடுக . 


93. நினைவறிவுகூறி மறுத்தல் . 


மைதழைக்கண்ணி மனமறிந்தல்லது 
கொய்தழை தந்தாற் கொள்ளேமென்றது . 


( இ - ள் . ) கருமைமிக்க கண்களையுடையாள் மனமறிந்தல் 
லது கொய்யப்பட்ட தழையைத் தந்தாலும் வாங்கிக்கொள் 
ளோம் . 


யாழார் மொழிமங்கை பங்கத் திறைவ னெறிதிரைநீர் 
ஏழா யெழுபொழி லாயிருந் தோனின்ற தில்லையன்ன 
சூழார் குழலெழிற் றொண்டைச்செவ் வாய்நவ்வி சொல்லறிந் 
தாழா தெதிர்வந்து கோடுஞ் சிலம்ப தருந்தழையே . ( தால் 


( பொ - ரை . ) யாழிசை போன்ற வார்த்தையுள்ள பரமேசு 
வரியைப் பாகத்திலேயுடைய சுவாமி ; கரையை மோதப்பட்ட 
திரையினையுள்ள கடலேழுமாய்ப் பூமிகளேழுமாய் இருக் 
தோன் ; அவன் எழுந்தருளியிருந்த சிதம்பரம் போன்ற மாலை 
யணிந்து , சுருண்டு நீண்ட குழலினையும் , கொவ்வைக் கனி 
போன்று அழகும் சிவப்புமுடைய வாயினையும் , மானின் 


சேட்படை , 


111 


( யனம்போன்ற நயனத்தையும் பெற்ற ) , அவளுடனே பேசிக் 
கொண்டு வந்தபின் ( பல்லது ) சற்றும் தாழாது எதிரே வந்து 
வாங்கிக்கொள்ளக் கடவோம் ; ( அல்லோம் ) நாயகனே , நீ 
தருகின்ற தழையை . (எ- று . ) 


93 . 


பாங்கி கூற்று . 
பா - ம் . 1 கொண்டும் . 
சிற் . 79. ஐ ஒப்பிடுக . 


94. படைத்துமொழியான் மறுத்தல் . 
அருந்தழைமேன்மேற் பெருந்தகை கொணரப் 
படைத்துமொழிகிளவியிற் றடுத்தவண் மொழிந்தது . 


( இ- ள் . ) அரிய தழையை மேன்மேலும் பெரிய தகைமைப் 
பாட்டையுடையவன் கொண்டு வரச் சிவட்டித்து (சிமுட்டித்து ) 
சொல்லும் வார்த்தையாலே அத்தழையை வாங்காது விலக்கிப் 
பாங்கி சொல்லியது . 


எழில்வா யிளவஞ்சி யும்விரும் பும்மற் றிறைகுறை 
அழல்வா யவிரொளி யம்பலத் தாடுமஞ் சோதியந்தீங் ( யுண்டு 
குழல்வாய் மொழிமங்கை பங்கன்குற் றாலத்துக் கோலப் 

[ பிண்டிப் 
பொழில்வாய் தடவரை வாயல்லதில்லையிப் பூந்தழையே . 


( பொ - ரை . ) அழகினால் வாய்ந்த இளைய வஞ்சிக்கொம்பினை 
யொப்பாளும் விரும்புவாள் ; சுவாமி ! மற்றோர் குறையுண்டு ; 
அழலிடத்தே வாய்ந்த பாடஞ் செய்கிற பிரகாசத்தினை 
நேரானவன் ; திருவம்பலத்திலே ஆடியருளுகிற அழகிய 
ஒளியாயுள்ளவன் ; அழகினையும் இனிமையையும் 
குழலினோசையை நிகர்த்த சங்கரிபங்கன் ; அவனுடயை திருக் 


உடைய 


112 

திருக்கோவையார் . 
கும்முலத்துண்டாகிய அழகிய அசோகின் பொழில் வாய்த்த 
பெரிய மலைச்சாரலிலல்லது , இல்லைகாண் , இந்தப் பொலி 
வுடைத்தாகிய தழை . ( எ - று ) 


94 . பாங்கி கூற்று .. 

இத்தழை இவர்க்கு வந்தவாறு என்னென்று ஆராயப்படும் , 
ஆதலான் இவை கொள்ளேம் என்றவாறு ( பே - ரை . ) 


95 . 


நாணுரைத்து மறுத்தல் . 


வாணு தற் பேதையை 
நாணுதலுரைத்தது . 


( இ - ள் ) ஒளி சிறந்த நெற்றியையுடைய நாயகி மிகவும் 
நானு வளென்று சொன்னது . 


உறுங்கண்ணி வந்தகணையுர வோன்பொடி யாயொடுங்கத் 
தெறுங்கண்ணி வந்தசிற் றம்பல வன்மலைச் சிற்றிலின்வாய் 
நறுங்கண்ணி சூட்டினுநாணுமென் வாணுதனாகத்தொண்பூங் 
குறுங்கண்ணி வேய்ந்திள மந்திக ணாணுமிக் குன்றிடத்தே . 


( பொ - ரை .) மிக்க தேனுள்ள புறப் ( புஷ்ப ) பாணத்தாலே 
அதிகமான காமன் நீறாகி வீழ்ந்தொடுங்க , சுடு கிற திருநய 
னம் நின்று விளங்கு கிற திருச்சிற்றம்பலநாதன் ; அவனுடைய 
• மலையிலே நாங்கள் சிற்றிலிழைத்து விளையாடு கிறவிடத்துச் 
செவிலித்தாய்மார் சூட்டின மாலையொழிய நாங்கள் நறுநாற்ற 
முடையதொரு மாலையைச் சூட்டினோமாகிலும் , எம்முடை 
ஒளி சிறந்த நெற்றியினை யுடையாள் , இது புதுமை என்று 
அதற்கு நாணா நிற்கும் . இவள் நாணு வதற்குக் கேட்க 
வேண்டு மோ ? இம்மலையின் இயல்பு தானிப்படியிருக்கும்; ( எ - று .) 


டெய 


சேட்படை . 


113 


சுரபுன்னையில் அழகிய பூவினாலே தொடுத்த நெற்றி மாலை 
யைச் சூட்டினபொழுது இளைய மந்திக் குரங்குகள் முதலாக 
இலச்சியா நிற்கும் . (இலஜ்ஜையடையும் இம்மலையிடத்து , 
என்றால் , இவள் நாணு வதற்குக் கேட்கவேண்டுமோ ? ( எ- று ) 
95. பாங்கி கூற்று . 

திருநயனம் நின்று விளங்குகின்ற - மற்றையவற்றிற்கு மேலாய் 
நின்று விளங்குகின்ற . ( பே - ரை . ) 


96 . 


சையாமைகூறி மறுத்தல் . 


வசைதீர் குலத்திற் 

கிசையா தென்றது . 
(இள் ) குற்றமற்ற எங்கள் குலத்துக்கு இது பொருத் 
தாது என்றல் . 


நறமனை வேங்கையின் பூப்பயில் பாறையை நாகநண்ணி 
மறமனை வேங்கை யெனநனி யஞ்சுமஞ் சார்சிலம்பா 
குறமனை வேங்கைச் சுணங்கொ டணங்கலர் கூட்டுபவோ 
நிறமனை வேங்கை யதளம் பலவ னெடுவரையே . 


( பொ - ரை ) தேனுக்கிடமாகிய வேங்கைப்பூ நெருங்குத 
லுள்ள பாறையை யானையானது குறுகித் தறுகண்மைக் கிட 
மாகிய கொடு வரியைபுடைய புலியென்று மிகவும் பயப்படு கின்ற 
மேகங்கெட வளர்ந்த வரையினையுடையவனே ! குறவரிட 
மனையிடத்து 

நிற்கிற 

வேங்கையில் சுணங்கையொத்த 
பூவோடே தெய்வத்துக்குரிய செங்கழுநீர் மலரைச் சூட்டப் 
பெறுமோ ? நிறம் நிலைபெற்ற புலித்தோலுடைய திருவம்பல 
நாதனுடைய நீண்டு பெருத்த வெற்பிடத்து . ( இங்கனே செய் 
யாது செய்யத்தகுமோ என்பது கருத்து ) . 

15 


114 


திருக்கோவையார். 


நாலாம் அடியில் ஐகாரம் அசைநிலை . 


96 . பாக்கி கூற்று . 

வேங்கைப் பூவிற்குச் சுணங்கணிந் திருத்தல் குணமா தலால் 
சுணங்கணியப் பட்டதனைச் சுணங் கன்றே கூறினான் . ( பே - ரை . ) 

ஓதி . நளிச்சினை வேங்கை நாண்மலர் நச்சிக் களிச்சுரும்ப 
ரற்றுஞ் சுணங்கிற் சுணங்கு பிதிர்ந்து . (சிறுபாண் . 22-25) . 

சுணம் 
கலர் வேங்கைத் துணர்மலை நாட . ( அம்பிகா . 335) வேங்கை வென்ற 
சுணங்கின் ( ஐக் . 324 ) : வேங்கைவீ முற்றொழில் கொண்ட சுணக்கு 
(சலி: 64 : 26) . 


நறமனை ......... யஞ்சும் என்ற பகுதியோடு பின்னுள்ளவற்றை 
யும் ஒப்பிடுக : - கருங்கால் வேங்கை வீயுக துறுக , லிரும்புலிக் குருளை 
வேங்கையிற் றோன்றும் ” ( குறுந் . 47 ) மாத்தகட் பொன் வீதாய 
துறுக , லிரும் புலி வரிப்புறக் கெடுக்கும் ” , கருங்கா லினவேங்கை 
கான்ற பூக்கன்மே . லிருங்கால் வயவேங்கை யேய்க்கும் ” ( திணைமா.. 
26 ). உறுபுலி உருவேய்ப்ப பூத்த வேங்கை " ( கலி . 38. 6. ) 


97. செவ்வியிலளென்று மறுத்தல் . 


கவ்வி நோக்கி 
செவ்வியில ளென்றது . 


( இ - ள் ) மானினது நோக்கம் போன்ற பார்வையினை 
யுடையவள் பக்கு வியல்லள் என்றது . 


கற்றில கண்டன்ன மென்னடை கண்மலர் நோக்கருளப் 
பெற்றில் மென்பிணை பேச்சுப் பெறாகிள்ளை பிள்ளையின்றொன் 
றுற்றில ளுற்ற தறிந்தில ளாகத் தொளிர்மிளிரும் 
புற்றில வாளர வன்புலி யூரன்ன பூங்கொடியே . 


சேட்படை . 


115 


( பொ - ரை . ) இவள் புறம் போந்து விளையாடாதபடியாலே 
இவள் கடையைக் கண்டு இப்படி நடக்கக் கற்றனவில்லை 
அன்னங்களும் ; கண்ணாகிய மலர்கள் பார்வையைக் கொடுக்க 
இப்படிப் பார்க்கக் கற்றனவில்லை மானினமும் ; இவள் வார்த் 
தையைக் கேட்டு அப்படியே பேசக்கற்றனவில்லை கிளிகளும் ; 
இளையவளாகையாலே இன்னொரு விளையாட்டினு முயன் றிலள் ; 
நீ குறையுற்ற யாகவும் யான தற்கு மறுத்தேனாகவும் இப்படிப் 
புகுந்தவனை அறிந்திலள் ; திருமார்பிலே கிடந்து ஒளிமிளிரும் 
புற்றிலிருக்கப்பட்ட பெரிய பாம்பை ஆபரணமாகவுடையவ 
னுடைய புலியூரை நிகர்த்துப் பூத்த வல்லிசாதமொத்த 
மின்னிளையாள் . ( எ- று . ) 


97. பாங்கி கூற்று . 

புற்றில என்பதற்கு வேள்வித் தீயிற் பிறந்து திருமேனிக்கண் 
வாழ்தலால் புற்றையுடையவல்லாத அரவு என் றுரைப்பினும் அமை 
யும் . ( பே - ரை . ) 

இதனுடன் , திருவாரூர்க் கோவை 132 - ஆம் செய்யுளையும் 
ஒப்பிடுக . 

மன்மதன் மேற்ற திலைவிழி யான் முழு வான மதி 
தன் மதன் தோற்ற திலைமுகத் தாற்செஞ் சடாடவிமேல் 
மென்மதி தோற்றிய வாரூரர் வீதிவிடங்கர் வெற்பா 
உன் மதி தோற்றதென் னோவெங்கள் பேதை யொருகொடிக்கே . 

( திருவா . 132 ) . 
சிற் . 224 ஆம் செய்யுளோடும் ஒப்பிடுக . 


98. காப்புடைத்தென்று மறுத்தல் . 


காப்புடைத் தென்று 

சேட் படுத்தது . 
( இ- ள் . ) இவ்விடம் காவலுடையதென்று நீளம் பார்த்துச் 
சொன்னது . 


116 


திருக்கோவையார் . 


முனிதரு. மன்னையு மென்னையர் சாலவு மூர்க்கரின்னே 
தனிதரு மிந்நிலத் தன்றைய குன்றமுந் தாழ்சடைமேல் 
பனிதரு திங்க ளணியம் பலவர் பகைசெகுக்குங் 
குனிதரு திண்சிலைக் கோடுசென் றான்சுடர்க் கொற்றவனே. 


( பொ - ரை . ) கவாமியே ! நீ இவ்விடத்தில் தாழ்க்க , தாயா 
ரான வரும் குரோதம் பண்ணு வார்கள் ; எங்கள் ஐயன் மார்கள் 
மிகவும் மூர்க்கராய் இருப்பார்கள் . இவ்விடந்தான் இயங்குவா 
ரில்லாத இடமாகையாலே இப்பொழுதே தனிக்கும் ; சுவாமி , 
உன் னுடைய மலையும் இந்நிலத்திலுள்ள தொன்றன்று ; நீண்டு 
தாழ்ந்த திருச்சடாபாரத்தின் மேலே குளிர்ந்த திருவிளம் 
பிறையைச் சாத்தியருளுகிற திருவம்பலநாதர் நமக்குப் பகை 
யாகிய முப்புரங்களையும் அழித்த , வளைந்து சிக்கென்ற சிலை 
யாகிய மேருவிற் சிசரமிடமாகச் சென்றடைந்தான் , சுடர் 
களின் தலைவனாகிய சூரியன் ; ஆதலால் , இவ்விடத்தில் நிற்க 
வொண்ணாது . ( எ - று . ) 


98 . 


பாங்கி கூற்று . 
( பா - ம் ) 1 மி.நிலைத்த . 

இவ்விடம் மிக்க காவலையுடைத்து ; இங்கு வாரன்மின் என்ற 
ளென , இவ்விடத்தருமையை மறையாது எனக்குரைப்பாளாயது என் 
கண் கிடந்த பரிவினானன்றே இத்துணையும் பரிவுடையாள் எனது 
ஆற்றாமைக் கிரங்கி முடிக்கும் என , ஆற்றுமென்பது . ( பே - ரை .) 


99. நீயே கூறென்று மறுத்தல் . 


அஞ்சுதும் பெரும பஞ்சின் மெல்லடியைக் 
கூறுவநீயே கூறுகென்றது . 


( இ - ள் .) பெரியோனே ! நாங்கள் அஞ்சா நின்றோம் ; 
பஞ்சு போன்ற மெல்லிய அடியினையுடையாளுக்குச் சொல்லக் 
கடவன வெல்லாம் நீயே சொல்வாயாக என்றது . 


சேட்படை . 


117 


அந்தியின் வாயெழி லம்பலத் தெம்பர னம்பொன்வெற்பிற் 
பந்தியின் வாய்ப்பல வின்சுளை பைந்தே னொடுங்கடுவன் 
மந்தியின் வாய்க்கொடுத் தோம்புஞ் சிலம்ப மனங்கனிய 
முந்தியின் வாய்மொழி நீயே மொழிசென்றம் மொய் 

[ குழற்கே . 
( பொ - ரை ) அந்திச் செக்கரின் எழிலையொத்த திருவம்ப 
லத்தே உளனாகிய எம்முடைய சுவாமி ! அவனுடைய அழகிய 
பொதியின் மலையில் குரக்கு நிரையிடத்துப் பலாப்பழத்தின் 
இனிய சுளைகளைச் செவ்வித் தேனிலே தோய்த்துக் கடுவன் 
குரங்கானது பெண்குரங்கின் வாயிலே கொடுத்துப் பரிகரிக் 
மலையினையுடைய நாயகனே ! மனம் 

நெகிழும்படி 
அவளை எதிர்ப்பட்டு உன்னுடைய இனிய வார்த்தைகளை , 
அந்தச் செறிந்த கூந்தலினையுடையாளுக்கு நீ தானே சென்று 
சொல்லுவாயாக . 


கின்ற 


99 . 

பாங்கி கூற்று . 
( பா - ம் ) - மனங்கனியும் - முந்திநின் வாய்மொழி . 
சிலம்பு - வெற்பின் ஒரு பக்கத்துளதாகிய சிறு குவடு . 
மந்தி உயிர் 

வாழ்வதற்குக் காரணமாகியவற்றைக் கடுவன் 
தானே கொடுத்து மன மகிழ்வித்தாற்போல . அவள் உயிர் வாழ்வதற் 
குக் காரணமாகிய நின்வார்த்தைகளை நீயே கூறி அவளை மன மகிழ் 
விப்பாயாக என உள்ளுறையுவ மம் கண்டு கொள்க . ( பே - ரை .) 


100. குலமுறைகூறி மறுத்தல் . 
தொழுகுலத்தீர் சொற்காகேம் 

இழிகுலத்தே மெனவுரைத்தது . 
( இ - ள் ) தொழத்தக்க உயர்ந்த குலத்துள்ளீர் ! நீர் 
சொல்லுகிற சொற்களுக்கு நாங்கள் போதோம் ; நாங்கள் 
இழிகுலத்தவர் என்று சொன்னது . 


118 


திருக்கோவையார் . 


தெங்கம் பழங்கமு கின்குலை சாடிக் கதலிசெற்றுக் 
கொங்கம் பழனத் தொளிர்குளிர் நாட்டினை நீயுமைகூர் 
பங்கம் பலவன் பரங்குன்றிற் குன்றன்ன மாபதைப்பச் 
சிங்கந் திரிதரு சீறூர்ச் சிறுமியெந் தேமொழியே . 

( பொ - ரை . ) தென்னம் பழமானது கமுகந்தாறுகளை 
மோதி , வாழைக் குலைகளை முறித்து , பூந்தாது களையுடைத் 
தாகிய தடாகங்களிலே கிடந்து விளங்கு கிற குளிர்ந்த மருத 
நிலத்தினையுடையன் ஒருத்தனாக விருந்தனை நீ ; பரமேசு வரி 
சிறந்த பாகத்தினையுடைய திருவம்பலநாதன் திருப்பரங்குன் 
றின் மலையொத்த யானைகள் நடுங்கச் சிங்கங்கள் வேட்டமாக 
உலாவுகிற சிறுமலையிடத்து இருந்தாள் எம்முடைய தேனை 
நிகர்த் 

த வசனத்தையுடையவள் . 

என்முக , இறப்ப உயர்ந்தார்க்கு இறப்ப இழிந்தாருடனே 
என்ன பொருத்தமுண்டு என்றுபடும் . 


100. 


பாங்கி கூற்று . 


இச்செய்யுளில் அமைந்துள்ள நில வருணனையோடு பின் வருவன 
வற்றை ஒப்பிடுக :- கடுவிசைக் கவணையிற் கல்கை விடு தலின் . இறு 
வரை வேங்கையி னொள்வீ சிதறி , ஆசினிமென்பழ மளிந் தவை யுதி 
ராத் தேன் செ யிறா அ றுளைபடப் போகிநறுவடி மாவின் பைந் துண 
ருழக்கிக் , குலையுடை வாழைக் கொழுமடல் கிழியாப் , பலவின் பழத் 
துட் டங்கு மலைகெழு வெற்பன் ” ( கலி 41 : 10-16) : காய்மாண்ட 
தெங்கின் பழம்வீழக் கமுகினெற்றிப் . பூமாண்ட தீந்தேன் றொடை 
கீறி வருக்கை போழ்ந்து . தேமாங் கனிசிதறி வாழைப் பழங்கள் 
சிந்து , மேமாங் கதமென் றிசையாற் றிசைபோய துண்டே " 
( சீவக . 31. ) 


101 . 


நகையாடி மறுத்தல் . 


வாட்டழையெதிராது சேட்படுத்தற்கு 
மென்னகைத்தோழி யின்னகை செய்தது . 


சேட்படை . 


119 


( இ - ள் . ) ஒளி சிறந்த தழையைப் பெற்றுக்கொள்ளாதே 
தூரத்தனாக்குவதாகப் புன்முறுவலையுடைய பாங்கி இனிமை 
தோன்றச் சிரித்தது . 


சிலையொன்று வாணுதல் பங்கன் சிற்றம்பல வன்கயிலை 
மலையொன்று மாமுகத் தெம்மைய ரெய்கணை மண்குளிக்குங் 
கலையொன்று வெங்கணை யோடு கடுகிட்ட தென்னிற் 

[ கெட்டேன் 
கொலையொன்று திண்ணிய வாறையர் கையிற் கொடுஞ் 

சிலையே . 


( பொ - ரை ) வில்போன்று ஒளி சிறந்த நெற்றியினை 
யுடைய உமாதேவியைப் பாகத்திலே யுடையவன் , திருச்சிற் 
றம்பலநாதன் , கயிலாய வரையிடத்து , திரண்ட யானை அணி 
யிலே எங்கள் அண்ணன்மார் எய்த அம்பு யானை அணியில் 
பட்டு ருவி மண்ணிலே மூழ்கும் ; கலைதான் ஒன் ( று ) இருக் 
தது ; அதுதான் எய்தபொழுதே விழுகையற்று , எய்த அம்பை 
யும் கொண்டு கடுக ஓடிற்றாயிருந்தது ; என்றால் , இந்தச் 
சுவாமியினுடைய கையில் வளைந்த வில்லானது கொலைத் 
தொழிலான ஒன்றுக்குத் திண்ணியபடி ! ( எனத்தான் கொண் 
டாடு கின்றாள் ) . ( எ - று ) 

கயிலைமலையொக்கும் யானை முகத் தென்றுமாம் . 


101. பாங்கி கூற்று . 


{ பா - ம் ) 1 கொடுஞ்சரமே . 


* எம் ஐயர் கையம்பு யானை முகத் தெய்யப்பெற்று மண் குளிக்கும் 
இவர் கையம்போ கலை மானைக் கொன்றே தீரும் என்று கூறி நகை 
யாடினாள் . 


மலையொன்றுமா - மலையை ஒக்கும் யானை என்பர் பேராசிரியர் . 
மா . யானை . ) 


120 


திருக்கோவையார் . 


கணைமண் குளித்தல் : சொற்றிற லன்றி மன்னீர் தொக்குநீர் 
காண்மினெங்கள் , விற்றிறலென்று வில்லாய் வெங்கணை தொடுத்து . 
வாங்கிக் கற்றிரள் கழிந்து மண்ணுட் கரந்தது குளிப்பவெய்திட் , டிற் 
றெமர் கல்வி யென்ற னிடியுரு மேற்றோடொப்பான் ” ( சீவக . 756 , - 
( விடுகணை விடலை வில்லின் விலக்கி , வதிபயின் றடைந்த மறவரை 
யதிரக் , கைவயிற் கடுங்க ணை யொவ்வொன்று கொண்டவர் . மெய்வயிற் 
கழிந்து வியனிலத் தியங்க (பெருங் . 1 : 55 : 141-3 ) . மலையுருவி 
மரமுருவி மண்ணுருவிற் றொருவாளி (கம்ப . குலமுறை . 26 ) 


கடுகிட்டது - விரைந்தோடிற்று . 


கெட்டேன் வியப்புமொழி . 


102 . 


இரக்கத்தொடு மறுத்தல் . 


கையுறை யெதிராது காதற்சோழி 
ஐய நீபெரி தயர்த் தனையென்றது . 


கையுறையை ஏற்றுக்கொள்ளாதே , சுவாமி 
மிகவும் மயங்கினையோ ? என்றது . 


மைத்தழை யாநின்ற மாமிடற் றம்பல வன்கழற்கே 
மெய்த்தழை யாநின்ற வன்பினர் போல விதிர்விதிர்த்துக் 
கைத்தழை யேந்திக் கடமா வினாய்க்கையில் வில்லின்றியே 
பித்தழை யாநிற்ப ராலென்ன பாவம் பெரியவரே . 


( பொ - ரை ) இருள் தழைத்துச் செல்லாநின்ற காளகண் 
டத்தையுடைய திருவம்பலநாதன் அவனுடைய சீர்பாதங் 
களிலே சத்தியம் தழைத்துச் செல்லுகிற அன்பரைப் போல 
மிகவும் நடு நடுங்கிக் கையிலே தழையையும் ஏந்திக்கொண்டு , 
அதற்கு மறுதலையாக மதம்பட்ட யானையையும் வினவி , கையில் , 
வில்லுமின்றியே இப்பெரியவர் பித்தான வார்த்தைகளைச் 
சொல்லாநின்றார் . இப்பாவத்திற்குக் காரணமென்ன ( என்று 
படும்) . 


சேட்படை , 


121 


பெரியோரிடத்துத் தீவினை வந்தால் , அதற்குக் காரணம் 
ஆராயப்படு தலால் , இதற்குக் காரணம் என் என்றது . 


102 . 

பாங்கி கூற்று . 
மா - கருமை . 

மாமயில் ( சிற் . 38 ). மெய்த் தழையாநின்ற 
வன்பு என்பதற்கு மெய்யால் தழையாநின்ற அன்பு எனினும் 
அமையும் என்பர் பேராசிரியர் . விதிர்விதிர்த்து - மிகநடுங்குவித்து . 


இதனைத் தோழி கிழவோன் துயர்நிலை கிளத்தற்குச் செய்யுள் 
என்பர் இலக்கண விளக்க ஆசிரியர் ( சூ 509 உரை ) 


103. சிறப்பின்மை கூறி மறுத்தல் . 


மாந்தளிரும் மலர்நிலமும் 
ஏந்தலிம்மலை யில்லையென்றது . 


( இக்கொளுவுக்கு உரை காணப்படவில்லை . ) 


அக்கு மரவு மணிமணிக் கூத்தன்சிற் றம்பலமே 
ஒக்கு மிவள தொளிருரு வஞ்சிமஞ் சார்சிலம்பா 
கொக்குஞ் சுனையுங் குளிர்தளி ருங்கொழும் போதுகளும் 
இக்குன்றி லென்று மலர்ந்தறி யாத வியல்பினவே . 


( பொ - ரை ) அக்குவடத்தையும் பாம்பையும் சாத்தி 
யருளுகிற மாணிக்கம்போலும் அழகிய திருக்கூத்தினை 
யுடையவன் ; அவனுடைய திருவம்பலத்தை ஒக்கின்ற இவ 
ளுடைய விளங்காநின்ற மேனிக்கு நிகர் வருமோவென்று , 

16 


122 


திருக்கோவையார் . 


மேகங்களார்ந்த மலையினையுடையவனே ! மாமரங்களும் சுன 
யும் குளிர்ந்த தளிரும் அழகிய புட்பங்களும் , இந்த மலை 
யிடத்து இவள் தோன்றின நாளே தொடங்கி எந்தக் காலத்தி 
லும் தளிர்த்து அலராத இயல்பின ; ( இவள் மேனிக்குப் 
பயந்து மரங்களும் தளிரீன்றறியா ; ஆதலால் இந்நிலத்தி 
லில்லாததொன்றை நாங்கள் ஏற்றால் பலர்க்கும் வினாவுவதற் 
கிடமாகும் ) ( எ - று ) 


103 . 

பாங்கி கூற்று . 
கொக்கு - மாமரம் . 


104 . 


இளமைகூறி மறுத்தல் . 


முளையெயிற் றரிவை 
விளைவில ளென்றது . 


நாயகி 


விளைவை 


( இ - ள்- ) முளைக்கின்ற 

முளைக்கின்ற பல்லுடைய 
யறியாள் என்றது . 


உருகு தலைச்சென்ற வுள்ளத்து மம்பலத் தும்மொளியே 
பெருகு தலைச்சென்று நின்றோன் பெருந்துறைப் பிள்ளை 
முருகு தலைச்சென்ற கூழை முடியா முலைபொடியா ( கள்ளார் 
ஒருகு தலைச்சின் மழலைக்கென் னோவைய வோதுவதே . 

( பொ - ரை ) உருகு தலைச்செய்து தன்னை நினைந்தவர் 
களின் நெஞ்சினும் அம்பலத்தினும் ஒளிபெருகும் தன்மை 
யினையுடையனாய் எழுந்தருளி நின்றவன் ; அவனுடைய திருப் 
பெருந்துறையிலே உள்ள இளையவளுடைய தேனிடத்தே 
உண்டாகிய நிறைந்த நாற்றம் உண்டாய மயிரும் கடைமுடிய 
எழுந்ததில்லை ; முலைகள் இன்னும் புறப்படவில்லை ; எப்போது 


சேட்படை , 


123 


பேசினாலும் ஒரு சொற்போல இருக்கிறது ....... ( ஒருகுதலை ) 
மழலைச் சொல்லையுடையாளுக்குச் சுவாமி சொல்லுகிறது 
ஏதோதான் ? ( எ - று ) 


104. பாங்கி கூற்று . 
குதலைமை - விளங்காமை ; மழலை -இளஞ்சொல் . 

( பே - ரை . ) 
இனிமை மிகுதிபற்றி மழலைச் சொல்லைச் சிறப்புவகையானும் கூறிய 
வாறு . (குறள் . 66 பரி . உரை ) 


முலைபொடியா ; பொடித்தல் - முளைத்தல் . ( பொடித்த செங் 
கதிர்போல் " பாகவதம் 339 ) . 


105. மறைத்தமைகூறி நகைத்துரைத்தல் . 


என்னைமறைத்தபி னெண்ணியதரிதென 
நன்னுதற்றோழி நகைசெய்தது . 


( இ - ள் . ) எனக்குக் கரந்தவிடத்து நீ நினைத்த காரியம் 
முடிக்கை அரிதென்று நல்ல நெற்றியினையுடைய . பாங்கி 
சிரித்தது . 


பண்டா லியலு மிலைவளர் பாலகன் பார்கிழித்துத் 
தொண்டா லியலுஞ் சுடர்க்கழ லோன்றொல்லைத் 

( தில்லையின்வாய் 
வண்டா லியலும் வளம் பூந் துறைவ மறைக்கினென்னைக் 
கண்டா லியலுங் கடனில்லை கொல்லோ கருதியதே. 


( பொ - ரை . ) முற்காலத்து வட (விருக்ஷ ) த்தினின்றும் 
புறப்படு கிற தளிரிலே கண் வளர்ந்த புருஷோத்தமன் பூமியை 
யிடந்து கொண்டு புக்கு , அங்ஙனம் அகங்கார முகத்தா 
ன்றியப் படாமையாலே அவன் தொண்டு செய்து காண்கைக்கு 


124 


திருக்கோவையார் . 


முயல்கிற சுடர்க்கழலோன் ; அவனுடைய பெரும் பற்றப்புலியூ 
ரிடத்து வண்டுகள் ஆலித்தலைச் செய்கிற மிக்க பூவுடைத் 
தாகிய துறையினை யுடையவனே ! எனக்கு மறைத்தவிடத்து , 
விசாரித்துப் பார்த்தால் , நீ நினைத்த காரியம் 

காரியம் முடித்துப் 
போகை அரிது போலே இருந்தது . ( எ - று . ) 


என்றதால் எனக்கு மறைப்பதேன் என்றுபடும் . 


105 . பாங்கி கூற்று . 

இவள் நகுதலான் என் குறை யின்ன தென உணர்ந்த ஞான்று 
தானே முடிக்குமென நினைந்து ஆற்றுவானாவது பயன் . ( பே - ரை .) 


106. நகைகண்டு மகிழ்தல் . 


இன்னகைத்தோழி மென்ன கைகண்டு 

வண்ணக்கதிர்வே லண்ணலுரைத்தது . 
( இ - ள் . ) பெரிய மூங்கிலை நிகர்த்த தோளினையுடைய 
பாங்கி ( பின் ) மெல்லிய சிரிப்பைப் பார்த்து , அழகினையும் 
ஒளியினையும் உடைத்தாகிய வேலினையுள்ள சாயகன் 


சொன்னது . 


மத்தகஞ் சேர்தனி நோக்கினன் வாக்கிறந் தூறமுதே 
ஒத்தகஞ் சேர்ந்தென்னை யுய்யநின் றோன்றில்லை யொத்திலங்கு 
முத்தகஞ் சேர்மென் னகைப்பெருந் தோளி முகமதியின் 
வித்தகஞ் சேர்மெல்லெ னோக்கமன் றோவென் விழுத் 

( துணையே. 
( பொ - ரை . ) திருநெற்றியிலே சேர்ந்ததொரு திருநய 
னத்தையுடையவன் ; சொல்லளவைக் கடந்து வந்து 
நின்ற அமுதத்தை யொத்து என் நெஞ்சிலே பொருந்தி 


ஊற 


சேட்படை . 


125 


யென்னைப் பிழைக்கும்படிக்கு ஈடாக நின்றோன் ; அவனு 
டைய சிதம்பரத்தை ஒத்து விளங்கும் , முத்து நிரையை ஒத்து 
உள்ளடங்கின வெள்ளிய முறுவலினையுடைய பெரிய தோள் 
களை யுடையாய் ! உன் முகமாகிய சந்திரனில் சதுரப்பாடு 
பொருந்தின மெத்தென்ற பார்வையல்லவோ , எனக்குரிய 
ணயாவது 

P 
என்றால் , உனக்கு நான் மறைப்பேனா ? என்றது . 

உள்ளக்கருத்து நுண்ணிதின் விளக்கலின் வித்தகஞ்சேர் 
மெல்லிய நோக்கமென்றார் . 


106. தலைவன் கூற்று . 
முன்னர்ச் 

சின்மழலைக் கென்னோவை பவோதுவ தென்று 
இளையளென மறுத்தவிடத்து , இந்நாளெல்லாம் இயைய மறுத்து 
இப்பொழுது இவள் இளையளென்று இயையாமை மறுத்தாள் , இவ் 
வொழுக்கம் இனி இவளையொழிய ஒழுகக் கடவேனென்று தலைமகன் 

மனத்திற் குறித்தான் ; அக்குறிப்பைத் தோழி அறிந்து 
கூறினமையின் வித்தகஞ்சேர் மெல்லெனோக்க மன்றோ எனக்குச் 
சிறந்த துணை பிறிதில்லையெனத் தன தாற்றாமை தோன்றக் கூறினான் . 
( பே - ரை . ) 

இதனை , அந்நகை பொறாது அவன் புலம்பற்குச் செய்யுள் 
என்பர் இலக்கண விளக்க ஆசிரியர் ( சூ 509. உரை), 


தன் 


107. அறியாள்போன்று நினைவுகேட்டல் . 


வேந்தன் சொன்ன மாந்தளிர்மேனியை 
வெறியார் கோதை யறியேனென்றது . 


( இ - ள் . ) நாயகன் சொன்ன மாந்தளிர் போன்ற சரீ 
ரத்தையுடையாளை நறுநாற்ற மிக்க மாலையினை யுடையவள் 
அறியேனென்றது . 


126 


திருக்கோவையார் . 


விண்ணிறந் தார்நிலம் விண்டவ ரென்றுமிக் காரிருவர் 
கண்ணிறந் தார் தில்லை யம்பலத் தார்கழுக் குன்றினின்று 
தண்ணறுந் தாதிவர் சந்தனச் சோலைப்பந் தாடுகின்றார் 
எண்ணிறந் தாரிவர் யார்கண்ண தோமன்ன நின்னருளே . 


வராக 


( பொ - ரை ) . அன்னமாய் ஆகாசம் கடந்தாரும் , 
மாய்ப் பூமியை இடந்தாரும் என்று ( சொல்லப்பட்ட ) அயனும் 
மாலுமாகிய இவ்விருவரிடத்தையும் கடந்து நின்ற திருவம்ப 
லத்திலே யுள்ளவர் ; அவருடைய திருக்கழுக்குன்றம் நின்று 
தட்பமும் நறு நாற்றமுமுடைத்தாகிய பூப்பரந்த சந்தனச் 
சோலையில் பந்தாடு கிறவர்கள் இவர்கள் 

எண்ணிறந்த 
பேராயிருந்தார்கள் ; இவர்களில் , மன்னனே ! நின்னுடைய 
அருள் யாரிடத்தே என்று சொல்வாயாக . ( எ - று . ) 
107. பாங்கி வினா . 

பா - ம் . எண்ணிறந்தாரவர் ; எண்ணிறந்தார் பலர் . 
நிலம் விண்டவர் வரலாறு சிற் 86 பார்க்க . 


நும்மாற் கருதப்படுவானை அறியேனென்றாளாக , என் குறை 
இன் னாள் கண்ணதென அறிவித்தால் இவள் முடிக்குமென நினைந்து 
ஆற்றுவானாம் என்பது பயன் . ( பே - ரை .) 


108. அவயவங் கூறல் . 


அவயவ மவளுக் 
கிவையிவை யென்றது . 


( இ - ள் . ) என்னாற் காதலிக்கப்பட்டவளுக்கு அவயவங்கள் 
இப்படியே யிருக்குமென்றது . 


சேட்படை . 


127 


குவவின கொங்கை குரும்பை குழல் கொன்றை கொவ்வை 

( செவ்வாய் 
கவவின் வாணகை வெண்முத்தங் கண்மலர் செங்கழுநீர் 
தவவினை தீர்ப்பவன் சூழ்பொழிற் சிற்றம் பலமனையாட் 
குவவின நாண்மதி போன்றொளிர் கின்ற தொளிமுகமே . 


( பொ - ரை .) குவிந்த முலைகள் குரும்பையை ஒக்கும் ; 
மயிர் கொன்றைப் பழநெற்றுத்தானாயிருக்கும் ; சிவந்த 
வாயானது கொவ்வைப்பழம் போன்றிருக்கும் ; உள்ளடங்க 
ஒளி சிறந்த முறுவல் வெள்ளிய முத்துப்போன்றிருக்கும் ; 
கண்ணானது செங்கழுநீர் மலரையொக்கும் ; தவத் தொழிலை 
முடிவு செய்கிறவன் , அன்பர் விரதங்களினால் வருந்தாமல் 
இன்புற்று நெறியை அருளுகிறவன் ; அவனுடைய நீண்ட 
பொழில் சூழப்பட்ட திருச்சிற்றம்பலத்தை ஒப்பாளுக்கு , 
உவா நாளின் மதியை யொத்து விளங்கா நின்றது ஒளி சிறந்த 
முகமானது . ( எ - று . ) 

இப்படிக்கு , அவயவங்களை உடையாளையும் அல்லாதாரை 
யும் தெரியாதோ ? என்றுபடும் . 


108. தலைவன் கூற்று . 


பா - ம் . 1. தாழ்பொழில் 

தவவினை தீப்பவன் என்பதற்கு , தவத் தொழிலை நீக்கி அன் 
பர்க்கு இன்புறு நெறியருளின வன் என்று உரைகூறி . மிகவும் வினை 
களைத் தீர்ப்பவன் எனினும் அமையும் என்பர் பேராசிரியர் . 

உவவின மதி பலகலைகள் கூடி நிறைந்த தன்மையையுடைய மதி ; 
நாண்மதி உவாவான நாளின் மதி . ( பே - ரை ) 

குழல் கொன்றை : கதுப்பிற் றோன் றும் புதுப்பூங் கொன்றை 
( குறுந் . 21. ) குழலுஞ் சுணங்குங் கொன்றை காட்ட (திருவாரூர் 
மும்மணிக் 1 , 8 ) 


1281 


திருக்கோவையார் . 


109. கண்ணயந்துரைத்தல் , 


வன 


கண்ணிணை பிறழ்வன 

வண்ண முரைத்தது . 
( இ - ள் . ) கண்ணிணைகள் உலவுகிற வடிவைச் சொன்னது . 


ஈசற் கியான்வைத்த வன்பி னகன்றவன் வாங்கிய வெம் 
பாசத் திற்கா ரென்றவன் றில்லையின்னொளி போன்றவன் 
பூசத் திருநீ றெனவெளுத் தாங்கவன் பூங்கழல்யாம் [ றோள் 
பேசத் திருவார்த் தையிற்பெரு நீளம் பெருங்கண்களே . 

( பொ - ரை . ) சிவனிடத்திலே யான் வைத்த நேசம்போலே 
விரிந்து , அவனாலே வாங்கப்பட்ட வெய்ய பாசம்போலே 
கருமையுடைத்தாய் , அவனுடைய தில்லையின் ஒளிபோன்று 
ஒளிபெற்று , அவனுடைய திருப்புயங்களிலே சாத்துகிற 
திருநீறுபோலே வெள்ளி தாய் , அவனுடைய பொலிவுடைத் 
தாகிய சீபாதங்களை நாம் சொல்லுகிற திருவார்த்தையைப் 
போலே பெரிய நீளமுடைத்தாய் , இருந்தன பெரிய கண்களும் . 
( எ - று . ) 

கண்ணினாற் பெரி திடர்ப்பட்டானாதலின் , கண்மலர் செங் 
கழுநீரென்று அமையாதாதலின் , இவ்வாறு கூறினார் . 
109. தலைவன் கூற்று . 

பா - ம் . 1. வெண்பாசம் . 

கண்களாற் பெரிது மிடர்ப்பட்டானாகலானும் தோழியைத் 
தனக்குக் காட்டின பேருதவியையுடையனவாகலானும் . முன்னர்க் 
கண்மலர் செங்கழுநீ ரென்றும் அமையாது இவ்வாறு கூறினான் . 
கண்ணிற்குப் பிறிது வகையான் உவமங்கூறாது இங்ஙனம் அகலம் 
முதலாயின கூறவேண்டியது எற்றிற்கெனின் , அவை கண்ணிற்கிலக் 
கணமுங் காட்டியவாறாம் . என்னை இலக்கணமாமாறு , கண்ணிற் 
சியல்பு கசடறக் கிளப்பின் . வெண்மை கருமை செம்மை யகலம் 
நீள மொளியென நிகழ்த்துவர் புலவர் ” ஆயின் இதனிற் செம்மை 
கண்டிலே மென் பார்க்குச் செம்மையும் கூறிற்று . அவன்றோளிற் 
பூசத் திருநீறென் றமையால் சிவப்பும் சொல்லியதாயிற்று 
செம்மையாற் றோன்றும் வரியெனவறிக . ( பே - ரை ) 


சேட்படை . 


129 


110. தழையெதிர்தல் . 

. 
அகன்றவிடத் தாற்றுமைகண்டு 

கவன்றதோழி கையுறையெதிர்ந்தது . 
( இ - ள் . ) நாயகன் குறைக்கு உடன்படாமல் அகன்ற 
விடத்து , தான் ஆற்றாமையைக் கண்டு , அத்தன்மையாலே 
துன்பமுற்ற தோழி கையுறை எதிர்ந்தது . 


தோலாக் கரிவென் றதற்குந் துவள்விற்கு மில்லின்றொன் 
கேலாப் பரிசுள வேயன்றி யேலே மிருஞ்சிலம்ப 

( மைக் 
மாலார்க் கரிய மலர்க்கழ லம்பல வன்மலையிற் 
2 கோலாப் பிரசமன் னாட்கைய நீதந்த கொய்தழையே . 


( பொ - ரை . ) ஒருவருக்கும் தோலாத கரியை நீ வென்ற 
படிக்கும் , நாங்கள் குறைமறுக்கவும் நீ போகாது துவண்ட 
தற்கும் , எம்குடியாயின் பழைமைக்கும் ஏலாத் தன்மை 
யுண்டோ ? பெரிய மலையை யுடையவனே ! நாங்கள் , புரு 
ஷோத்தமனார்க்கரிய மலரையொத்த சீபாதங்களையுடைய திரு 
வம்பலநாதன் , அவனுடைய திருமலையில் ஈ முதலானவற்றாற் 
கொல்லப்படாத தேனையொப்பாளுக்கு , சுவாமி ! நீ 
கொய்யப்பட்ட தழையை இவற்றாலே ஏற்கிறோம் ; இதனை 
யல்லது தழையேற்பார் சிலரல்லோம் காண் . ( என் றுபடும் . ) 


தந்த 


110. பாங்கி கூற்று , 


பா - ம் . 1 உளவேலன்றியேலேம் : 2 கோலாற் பிரசம் . 

கோலாப் பிரசம் என்பதற்கு வைக்கப்படாத தேன் என்று 
பொருள் கூறி . கோலாற்பிரசம் என்பது பாடமாயின் . கோலிடத்துப் 
பிரசம் ; என்றது கோற்றேன் ; இது சுவைமிகுதியுடைமை கூறியவா 
றென உரைக்க என்பர் பேராசிரியர் . 


17 


130 


திருக்கோவையார் . 


111. குறிப்பறிதல் . 


தழையெதிரா தொழிதற்கோர் 
சொல்லறியேனெனப் பலவளைக்குரைத்தது . 


( இ - ள் . ) தழையேற்றுக்கொள்ளா தொழிவதற்கு ஒரு 
வார்த்தையும் அறியேனென்று பலவளைகளையுமுடையாளுக் 
குச் சொன்னது . 


கழைகாண்ட லுஞ்சுளி யுங்களி யானையன் னான்கரத்திற் 
றழைகாண்ட லும் பொய் தழைப்பமுன் காண்பனின் 

[ றம்பலத்தான் 
உழைகாண்ட லுநினைப் பாகுமென் னோக்கிமன் னோக்கங் 

( கண்டால் 
இழைகாண் பணைமுலை யாயறி யேன்சொல்லு மீடவற்கே . 


( பொ - ரை .) பரிக்கோலைக் காணு மளவில் விரிகின்ற மத 
யானையை யொத்த 

நாயகனுடைய கையில் அத்தழையைக் 
காணு மளவில் , அத்தழை ஏலாமைக்குச் சொல்லும் பொய் 
யான வார்த்தைகளை முன்பு மிகவும் காண்பேன் . இப்பொழுது , 
திருவம்பலநாதனுடைய அத்தத்திலே ஏந்தின 

ஏந்தின மானின் 
நோக்கத்தைக் காணு மளவில் , நினைப்பாகிற மெத்தென்ற 
பார்வையினையுடையாய் ! 

புன்னோக்கத்தைப் 
பார்த்தால் , ஆபரணங்களை விரும்பிக் காணத்தக்க பெரிய முலை 
களையுடையாய் ! அத்தழை ஏலாமைக்குச் சொல்லும் பெரிய 
வார்த்தைகளை ஒன் றுமறிந்திலேன் காண் ; ( எ - று . ) 


நாயகனுடைய 


எனத் தழையேற்க வேண்டிற் றென்றுபடும் . 


111 . 

பாங்கி கூற்று . 
குத்துக்கோல் வரைத் தன் றி 

களிவரைத்தாயினாற் 
போலக் கழறுவார் சொல்வயத்தனன்றி வேட்கை வயத்தனாயினா 
னென்பது போ தரக் கழை காண்டலும் சுளியும் களியானையன்னா 
னென்றான் ( பே - ரை ) 


சேட்படை . 


131 


தாறு அடுகளிற்றின் வீறுபெற ஓச்சி என்ற குறிஞ்சிப்பாட்டு 
(150 ) அடிக்கு நச்சினார்க்கினியர் , தன்னைச் செலுத்துகின்ற பரிக் 
கோலைக் கைகடந்த மதக்களிறு வெற்றியுண்டாக ஒட்டி என்று 
பொருள் கூறுவர் . 


112. குறிப்பறிந்து கூறல் . 

. 


ஏழைக் கிருந்தழை 

தோழிகொண் டுரைத்தது . 
( இ - ள் .) நாயகிக்கு மிக்க தழையைப் பாங்கி கொண்டு 
சென்றது . 


தவளத்த நீறணியுந் தடந்தோ ளண்ண றன்னொருபால் 
அவளத்த னாமகனாந் தில்லையா னன்று ரித்ததன்ன 
கவளத்த யானை கடிந்தார் கரத்த கண்ணார் தழையுந் 
துவளத் தகுவன வோகரும் பார்குழற் றூமொழியே . 

( பொ - ரை .) வெள்ளிய திருநீற்றைச் சாத்தியருளுகிற 
பெரிய திருப்புயங்களையுடைய சுவாமி , தனக்கொரு பாகமாகிய 
தன் தேவிக்குத் தகப்பனும் மகனுமான திருவம்பலநாதன் 
முற்காலத்திலே உரித்த யானையை யொத்ததான வேண்டிய 
கவளங்களைக் கொள்ளுகிற யானை நம்மைக் கொல்லாமை (மல் ) 
வென்றவர் ; அவர் கையிலுள்ளனவாகிய கண்ணுக்கு நிறைந்த 
தழையும் வாட .......... வனவோ ? ( வாடவிடப்படு வனவோ? ) 
வண்டு நிறைந்த கூந்தலினையும் தூய வார்த்தையினையு 
முடையாய் ! 


112. பாங்கி கூற்று . 


இவர் முன் யானையைவென்று அதனின்றும் நம்மைக்காத்தார் ; 
அவர் கையிலுள்ள தழையை நாம் ஏலாமலிருத்தல் ஆமோ : என்று 
கூறினாள் . அவளத்தனாம் மகனாம் : சிவதத்துவத்தினின்றும் சதா 


132 


திருக்கோவையார். 


சிவதத்துவம் தோன்றலின் மகனாமென்றும் கூறினார் . ! இமவான் 
மகட்குத் தன்னுடைய கேள்வன் மகன் றகப்பன் ( திருவாசகம் திருப் 
பொற்சுண்ணம் 13 ) என்பதூஉம் அப்பொருள்மேல் வந்தது . 
( பே - ரை .) 


மனைவி 


கனகமார் கவின் செய் மன்றில் அனக நாட கற்கெம் மன்னை . 

தாய் தங்கை மகள் (சிதம்பரச் செய்யுட் கோவை: 33 ). 
சிவஞ்சத்தி தன்னையீன்றுஞ் சத்திதான் சிவத்தையீன்றும் " ( சிவ 
ஞானசித்தியார் ). சத்தியீன்ற சதாசிவம் " (திருமந்திரமாலை ). - அம் 
மனை யாயவர் தம்மனை யானவள் ( மீனாட்சி . பிள்ளைத். அம்மானை 9) . 


113 . 


வகுத்துரைத்தல் . 


கடித்தழை கொணர்ந்த காதற்றோழி 

மடக்கொடி மாதர்க்கு வகுத்துரைத்தது . 
( இ - ள் ) நறுநாற்றமுடை ( யதழையை ) ஏற்றுக்கொண்டு 
வந்த உயிர்த்தோழி மடப்பத்தால் தக்க நாயகிக்குக் கூறுபடுக் 
திச் சொன்னது . 


ஏறும் பழிதழை யேற்பின்மற் றேலாவிடின் மடன்மா 
வேறு மவனிட பங்கொடி யேற்றிவந் தம்பலத்துள் 
ஏறு மரன்மன்னு மீங்கோய் மலைநம் மிரும்புனங்காய்க் 
தேறு மலைதொலைத் தாற்கென்ன யாஞ்செய்வ தேந்திழையே 

( பொ - ரை . ) தழை ஏற்போமாகிற் பழி ஏறாநிற்கும் ; 
மற்று , நாம் தழை ஏற்காதபோது , மடலாகிய புரவியை 
( அவன் ) ஏறாநிற்பன் ; இடபத்தைக் கொடியிலே எழுதிப் 
பிடித்து வந்து , பிறவித் துன்பம் தீர்க்கக் கடவேன் என்று 
திருவம் பலத்தே ஏறி நின்ற தலைவன் மன்னும் நிலைபெற்ற திரு 
ஈங்கோய் மலையில் நம் பெரும்புனத்தையும் அழித்து நம்மையும் 


சேட்படை . 


133 


கொல்வதாக வந்தேறுகின்ற மலையை நிகர்த்த யானையைத் தோம் 
பித்தவர்க்கு , மிகுந்த ஆட !ரணங்களையுடையாய் ! நாம் என் 
செய்வோம் ? ( எ - று . ) 


என்ன , தழையேற் ( காமலிருப்பது ) சில பழியாம் ; தழை 
யேலாதபொழுது அவன் மடலேறுதலாலே ; உலகெலாம் : 
அறிந்து பெரும் பழியாகுமாதலால் , உபகாரம் செய்தாரொரு 
வற்கு , உ.பகார குன்னியம் செய்து பெரும்பழிபெறுவதின் , 
பிரதியுபகாரஞ்செய்து சிறுபழிபெற வமையாதோ என்றுபடும் . 
113. பாங்கி கூற்று . 

ஏறுமவனென்று தழையேலாவிடினும் பழியேறு 
மென்பதுபடக் கூறினமையானும் , ஏறுமலை தொலைத்தாற்கென 
அவன் செய்த உதவி கூறினமையானும் . தழையேற்பதே கரும 
மென்பது படக்கூறினாளாம் . அன்றியும் தழையேற்றால் நமக்கேறும் 
பழிபை அறத்தொடு நிலை முதலாயின சொண்டு தீர்க்கலாமென்றும் 
ஏலாவிடின் அவன் மடன் மாவை யேறுதலான் வரும்பழி ஒன்றானுந் 
தீர்க்கமுடியாதென்றும் , கூறியவாறாயிற்று . ( பே - ரை ,) 


மடன்மா 


114. தழையேற்பித்தல் . 


கருங்குழன் மடந்தைக் கரும்பெறற்றோழி 
இருந்தழை கொள்கென விரும்பிக்கொடுத்தது . 


( இதற்கு உரை இல்லை .) 


தெவ்வரை மெய்யெரி காய்சிலை யாண் டென்னை யாண்டு 

[ கொண்ட 
செவ்வரை மேனியன் சிற்றம் பலவன் செழுங்கயிலை 
அவ்வரை மேலன்றி யில்லைகண் டாயுள்ள வா றருளால் 
இவ்வரை மேற்சிலம் பன்னெளி திற்றந்த வீர்ந்தழையே . 


134 


திருக்கோவையார் . 


( பொ - ரை . ) வடமேருவை வில்லாக வளைத்துத் தனக்கு 
யாறுபாடானவர்கள் புரங்களுடனே அவர்கள் 

சரீரமும் 
எரியச் செய்தும் என் நெஞ்சக்கல்லை உருக்கியும் இவ்விரு 
சிலையையும் தன் வசத்திலே வரப்பண்ணிக் கொண்ட பவளமலை 
போன்ற திருமேனியையுடையவன் ; ( என்றது , வசமாக்கவொண் 
ணாத மலை முதலானவற்றை வசப்படுத்தின சீலிப்பாலே , என் 
நெஞ்சக்கல்லைக் கரைத்து வசமாக்கினான் என்பது கருத்து ) 
திருச்சிற்றம்பலநாதன் ஸ்ரீ கயிலாயமலையாகிய வரையின்மே 
லன்றி வேறோரிடத்தும் கிடையாது காண் ; இவ்வார்த்தை 
உள்ளதுகாண் ; நாயகன் தன்னுடைய அன்பினாலே , இம்மலை 
யிடத்தே நமக்கெளிதாகக் கொண்டு வந்து தந்த குளிர்ந்த தழை 
அந்த வரையிடத்தன்றி வேறொரு மலைக்கும் ( மலையிலும் ) 
கண்டதில்லை காண் , ( எ - று . ) 
114. பாங்கி கூற்று . 

பா - ம் . யாக்கி வந்தாண்டு கொண்ட ( இப்பாடமே ஏட்டி 
லுள்ளது . ) 

வலியனவற்றை வயமாக்கிப் பயின்று பின் என்னை யாண்டுகொண் 
டான் என்பது போதர , காய்சிலை யாண்டெ 

ன்னை யாண்டுகொண்ட 
வென் றார் . என் னைத் தனக்கடிமை கொள்ளுதல் காரணமாகப் பிறி 
தொன் றின் மேலிட்டுக் கல்லை வளைத்தான் என்நெஞ்சை வளைத்தல் 
காரணமாக அல்லது தனக்கொரு பகையுண்டாய்ச் செய்ததன்று 
போலும் என்பது கருத்து . 

" கல்லை மென் கனியாக்கும் விச்சை 
கொண் டென்னை நின் கழற் கன்பனாக்கினாய் " ( திருவாசகம் , திருச் 
சதகம் 94. ) ( பே - ரை . ) 


115. தழைவிருப்புரைத்தல் . 


விருப்பவ டோழி 
பொருப்பற் குரைத்தது . 


( இ - ள் . ) நாயகியுடைய விருப்பத்தை அவளுடைய உயிர்த் 
தோழியானவள் நாயகனுக்குச் சொல்லிய 

பது . 


சேட்படை . 


135 


பாசத் தனையறுத் தாண்டுகொண் டோன்றில்லை யம்பலஞ் 

[ சூழ் 
தேசத் தனசெம்ம னீதந் தனசென் றியான் கொடுத்தேன் 
பேசிற் பெருகுஞ் சுருங்கு மருங்குல் பெயர்ந்தரைத்துப் 
2 பூசிற் றிலளன்றிச் செய்யா தனவில்லை பூந்தழையே . 


( பொ - ரை .) பிற விச் சாகரமாகிய பாசத்தளையாகிய 
விலங்கை வெட்டி என்னையும் தன் வசமாக்கிக் கொண்டவன் ; 
அவனுடைய திருவம்பலத்தைச் சூழந்தவிடத்திலுள்ளன ; பெரிய 
வனே ! உன்னாலே தரப்பட்டன ; அதிலே கொண்டு சென்று 
யான் கொடுத்தேனாயிருந்தது ; ( அதனை நான் எடுத்துக்கொண்டு 
சென்று கொடுத்தேன் .) அவள் தழையைக்கொண்டு செய்தன 
வற்றைச் சொல்லிற் பெருகா நிற்கும் ; சிறிய இடையினையுள்ள 
வள் , அத்தழையை அரைத்துப் பூசிற்றிலள் ; தன்னை அல்லது 
பொலிவுடைத்தாகிய தழையைக்கொண்டு பெயர்த்துச் செய் 
யாத பாவகமெல்லாஞ் செய்தாள் காண் . ( எ - று . ) 


115 , பாங்கி கூற்று . 


பா.ம். 


பெயர்ந்துரைத்து . பிசைந்தரைத்து . 2. பூசித்திலள் . 


என்றது , இவைவாடுமென்று கருதாது அரைத்துப் பூசினாற் 
போலத் தன்மேனி முழுதும் படுத்தாள் என்றவாறு . ( பே - ரை ) 


செயல்களைக் 


கம்பர் 


கணையாழிசண்ட சீதாப்பிராட்டியின் 
வருணித்தவற்றை இங்கு ஒப்பிடலாம் . 


சேட்படை முற்றிற்று . 


136 


திருக்கோவையார் . 


9 


11 


13 


13. பகற்குறி . 
பகற்குறியென்பது தலைமகளைத் தழையேற்பித்துத் தோழி 
தலைமகனுடன் அவளைப் பகற்குறிக்கட் டலைப்பெய்வியாநிற்றல் . 
இது முப்பத்திரண்டு துறையுடைத்து . அவை வருமாறு : 

குறியிடங் கூறல் , - ஆடிடம் படர்தல் , 
குறியிடைச் சேறல் , இடத்துய்த்து நீங்கல் , 
5 உவந்துரைத் தலொடு , * மருங்கணை தல்லே , 
1 அறிவறி வித்தல் , * அவனுண் மகிழ்தல் , 
ஆயத் துய்த்தல் , தோழிவந்து கூடல் , 
ஆடிடம் புகுதல் , 1 - தனிகண் டுரைத்தல் , 
தடமென் முலையாள் பருவங் கூறி , 
வரவு விலக்கல் , 14 வரைவுடம் படாது 
மிகுத்துரைத் தலொடு , 1 மெய்ம்மை யுரைத்தல் , 
1 வேருத்தங் கூறல் , 11 தாயச்சங் கூறல் , 
* இற்செறி வறிவித்தல் , 1 " தமர் நினை வுரைத்தல் , 
2. " எதிர்கோள் கூறல் , - 1 ஏறுகோள் கூறல் ,, 
2 2 ஏதிலார் தம்முரை கூறல் , 23 அவளொடு 

கூறுவாள் போன்று , தினை முதிர் வுரைத்தல் , 
2 பாகல்வரல் விலக்கல் , * பையு ளெய்தித் 
தினையொடு வெறுத்தல் , "சிறைப்புற மாக 
வேங்கை யொடு வெறுத்தல் , - " வெற்பமர் நாடற்குக் 
கமுமலுற் றிரங்கள் , கடிப்புனங் கையறக் 
கொய்தமை கூறல் , - பிரிவருமை கூறல் , 
" மயிலொடு கூறல் , * "வறும்புனங் காண்டல் , 
3 2 பயில்பதி நோக்கிப் பதிமிக வாடல் , 
சொன்ன நா லெட்டுத் தோன்று மியற்கை 
மன்னிய பகற்குறி வகையா கும்மே. 

( பே - ரை .) 


13 


137 


பகற்குறி . 
116. குறியிடங் கூறல். 


வாடிடத்தண்ணல் வண்டழையெதிர்த்தவள் 
ஆடிடத்தின்னியல் பறியவுரைத்தது . 


( இ - ள் . ) நாயகன் வாடினவிடத்து அழகிய தழையைப் 
பெற்றுக்கொண்டவள் விளையாடு கிற இடத்தின் இயல்பை அறி 
யும்படி சொல்லியது . 


வானுழை வாளம் பலத்தரன் குன்றென்று வட்கிவெய் 

[ யோன் 
தானுழை யாவிரு ளாய்ப்புற நாப்பண் வண்டாரகைபோல் 
தேனுழை நாக மலர்ந்து திகழ்பளிங் கான் மதியோன் 
கானுழை வாழ்வுபெற் றாங்கெழில் காட்டு மோர் கார்ப் 

[ பொழிலே . 


( பொ - ரை . ) ஆகாயத்தினிடத்திலே உண்டாகிய ஒளியா 
யுள்ளவன் ; திருவம் பலத்தேயுளனாகிய தலைவன் ; ( அவனுடைய ) 
திருமெையன்று கூசிப் புறச்சோலையெல்லாம் , ஆதித்தன் 
புகுந்து அழையாத இருளாய் , வண்மையுடைய நக்கத்திரங்கள் 
போல .........சுரபுன்னைகள் மலர்ந்து விளங்காநின்ற பளிக்குப் 
பாறைகளான சந்திரனானவன் வானிடத்துவாழ்வை யொழித்துக் 
கானிடத்து 

வாழ்வு பெற்றாற்போலத் தன்னழகை விட்டு 
விளங்கா நின்றது கரிய பொழிலானது ; என்ன , அவ்விடத் 
தேற வா என்றது. ( எ - று . ) 


116. பாங்கி கூற்று . 

தேன் நுழை நாகம் - வண்டுகள் புகும் சுரபுன்னை மலர்கள் ; 
இப்பகுதிக்குப் பொருள் ஏட்டில் சிதைந்துள்ளது . 

நாகம் - சுரபுன்னை ; ஒருமரம் . 
" வான் உழைவாள் ...... அரன் என்ற பகுதிக்கு இருட்கு அப்பா 
லாகிய வானிடத் துண்டாகிய ஒளி ; இவ் வண்ணம் சேயனாயினும் அணி 

18 


138 


திருக்கோவையார் . 


யனாய் அம்பலத்தின்கணுளனாகிய அரன் என்று பேராசிரியர் பொருள் 
கூறுவர் . இன்னும் அவர் , “ அண்ட மாரிருளூடு கடந்தும்ப - ருண்டு 
போலுமோரொண் சுடர் " ( திருநா. தேவாரம் . சித்தத்தொகைக் 
குறுந்தொகை 2 ) என்பதூஉம் அப்பொருண்மேல் வந்தது . 
யென்பதனால் முன் பற்பறியுண்டானாதல் விளங்கும் . வானுழை 
வாளென்பதற்குக் கற்பகவிறுதிக்கண் தோன் றிய முறையானே வான் 
சென்றொடுங்கும் ஒளியென் றுரைப்பாருமுளர் ” என்றும் கூறுவர் . 


வட்கி 


வெய்யோன் தானுழையாப் பொழில்: - கோடையும் கொண்ட 
லும் கண்டறி யாத குளிர்பொழில் . ( அம்பிகா . 150 ) 


117 . 


ஆடிடம்படர்தல் . 


வண்டழையெதிர்ந்த வொண்டொடிப்பாங்கி 
நீடமைத்தோளியொ டாடிடம்படர்ந்தது . 


( இ - ள் ) அழகிய தழையைப் பெற்றுக்கொண்ட அழகிய 
வளையணிந்த பாங்கி நீண்ட வேயை ஒத்த தோள்களையுடை 
பாருடனே விளையாடு கிற விடத்திற் சென்றது . 


புயல்வள ரூசன் முன் னாடிப்பொன் னேபின்னைப் போய்ப் 

[ பொலியும் 
அயல்வளர் குன்றினின் றேற்று மருவி திருவுருவிற் 
கயல்வளர் வாட்கண்ணி போதரு காதரந் தீர்த்தருளும் 
தயல்வளர் மேனிய னம்பலத் தான்வரைத் தண்புனத்தே . 
( பொ - ரை .) பொன்னை ஒப்பாய் ! கயலையொத்த 

ஒளி 
சிறந்த கண்களையுடையாய் ! போதுவாயாக . பிறவியினாலே 
வருகின்ற அச்சத்தைத் தீர்த்தருளுகிற சங்கரி தங்குகிற திரு 
மேனியையுடையவன் ; திருவம்பலநாதன் . அவனுடைய திரு 
மலையிற் குளிர்ந்த புனத்திடத்தே , முன்பு மேகங்கள் தங்குகிற 


139 


பகற்குறி . 
யாடி , 

பின்பு அருவி நீரை யேற்று விளையாடக் 
கடவோம் ; போதுவாயாக . 


ஊசலை 


( எ - று . ) 


117. பாங்கி கூற்று . 


ஏற்று மருவி என்பதனை அருவி ஏற்றும் என மாற்றி , அருவியை , 
ஏற்போம் எனப் பொருள் கூறுவர் பேராசிரியர் . 


காதரம் - பிறவி காரணமாக வரும் அச்சம் ; போதரு - போது 


வாயாக . 


திருவுருவில் என்றதற்கும் . பொலியும் அயல்வளர் என்ற தற் 
கும் பொருள் கூறப்படவில்லை . திருப்போலும் உருவினையும் என்றும் 
அயலே ல வளர்ந்து விளங்கும் என்றும் இவற்றிற்குப் பொருள் உரைத் 
துக் கொள்க . 


ஊச 


உயர்ந்த வாழை 

மரத்தில் தொடுத்தலால் , புயல்வளர் 
லென் முள். ( பே - ரை ) 


118. குறியிடத்துக் கொண்டுசேறல் . 


அணிவள ராடிடத் தாயவெள்ள 
மணிவளர்கொங்கை மருங்ககன்றது . 


( இ - ள் ) அழகுமிக்க விளையாட்டிடத்தே ஆயக்கூட்டத் 
தாரிடத்தினின்று , முத்து மணி அணியப்பட்ட ஆபரணங்களை 
யுடையாளுடனே ஒரு பக்கத்திலே சேர்ந்தது . 


தினைவளங் காத்துச் சிலம்பெதிர் கூஉய்ச்சிற்றின் 

[ முற்றிழைத்துச் 
சுனைவளம் பாய்ந்து துணை மலர் கொய்து தொழுதெழுவார் 
வினைவள நீறெழ நீறணி யம்பலவன் றன்வெற்பிற் 
புனைவளர் கொம்பரன் னாயன்ன காண்டும் புனமயிலே . 


140 


திருக்கோவையார் . 


(பொ - ரை . ) " தினையாகிய வளத்தையும் காவலாகியிருந்து , 
சிலம்பிற் கெதிரழைத்து , சிறு வீடுகளை நெடும்போதெல்லாம் 
எடுத்து விளையாடி , சுனைக்கு வளமாகிய நீரையும் குடைந்து , 
இணையொத்த புட்டங்களையும் பறித்துத் தன்னைத் தொழுது 
செல்வாருடைய இருவினைகளும் நண்பொடியாம்படி திரு 
நீறணி அம்பலவன் திருமலையில் கைசெய்து வளர்க்கப்பட்ட 
வஞ்சிக்கொடியை ஒப்பாய் ! அத்தன்மையாகிய புனத்தின் 
மயில்களையும் காணக்கடவோம் என்று அங்கு ஏறப்போனது . 


118 . 


பாங்கி கூற்று , 


வளம் - மிகுதி ; மொய் வளம் பூத்த முயக்கம் ( பரி . 18 18 ) 
என்பதற்குப் பரிமேலழகர் - இறுகல் மிகுதியையுடைய முயக்கம் 
என்று பொருள் கூறுவர் . 

மகளிர் விளையாடல்கள் இங்குக் கூறப்பெற்றன . முற்றிழைத்து 
மிகவும் இழைத்து என்றும் கூறலாம் . 


தொழுதெழுதல் : -- : தெய்வந் தொழாஅள் கொழுநற் றொழு 
தெழுவாள் , பெய்யெனப் பெய்யும் மழை " ( குறள் . 55 ) 
தொழுதெழுவார் - தொழா 

துயிலெழுவாருடைய 
தொழுதெழுவாரென்றது துயிலெழுங் காலத்தல்லது முன் னுணர் 
வின்மையான் உணர்வுள்ள காலத்து மறவாது நினைவார் என்றவாறு . 
நீறணிந்த கோலம் நெஞ்சம் பிணிக்கும் எழிலுடைமையான் , அக் 
கோலம் தொழுதெழுவாருள்ளத்து நீங்காது நிற்றலான் , ஆண்டுள்ள 
வினை நீறாமென்னுங் கருத்தான் , வினை வள நீறெழ நீறணியம்பலவ 
னென் றார் . புதல்வனது பிணிக்குத் தாய் மருந் துண்டானாற்போலத் 
தொழுதெழுவார் வினைக்குத் தான் நீறணிந்தானென்பாரு முளர் . 
( பே - ரை . ) 

புதல்வன் பிணிக்குத் தாய் மருந்துண்டல் : - பாலுண் குழவி 
பசுங்குடர் பொறாதென , நோயுண் மருந்து தாயுண்டாங்கு ” (சிதம்பர 
மும்மணி 14-15) நீற்றினை யணிந்தது வெனின்னிறைவ னென்றே . 
சாற்றினை யுயிர்க்கிடர் தணிப்பதென வெண்ணாய் . தோற்றியுள தம் 
புதல்வர் துன்பமுறு மந்நோய் . மாற்றும்வகை யன் னைய ரருந்திய 


பகற்குறி . 


1 


141 


மருந்தாம் ( திருவாதவூர்ப் புத்தரை வாதில் வென்ற . 76 ) “ இளங் 
குழவிப் பிணிக்கீன்ற தாய் மருந்து நுகர்வதுபோல் " ( திருவானைக்காப் 
புராணம் ; கடவுள் 7 ) 


119. இடத்துய்த்து நீங்கல் . 


மடத்தகை மாதரை யிடத்தகத் துய்த்து 
நீங்கலுற்ற யாங்கி பகாந்தது . 


( இ - ள் ) மடப்பத்தால் தகுதியுடைய நாயகியைத் தன் 
குறியிடத்து , (செலுத்தித் தான் நீங்கிய) பூத்த வல்லிசாதம் 
போன்ற தோழி சொன்னது . 


(5ரல்வே யினநின தோட்குடைந் துக்கநன் முத்தஞ்சிந்திப் 
பரல்வே யறையுறைக் கும்பஞ் சடிப்பரன் றில்லையன்னாய் 
வரல் வேய் தருவனிங் கேரி லுங்கே சென் றுன்வார்குழற்கீங் 
குரல்வே யளிமுரல் கொங்கார் தடமலர் கொண்டுவந்தே . 


சிவ 


( பொ - ரை . ) நாதம் பண்ணு கிற மூங்கிலினம் உன்னுடைய 
தோளுக்குத் தோற்று உகுத்த நன் முத்தானது பரந்து , 
அந்தப் பரலாலே மூடப்பட்ட கற்பாறையானது உன் காலுக்கு 
உறுத்தா நிற்கும் அடியும் பஞ்சுதானாக விருந்தது . 
னுடைய புலியூரை யொப்பாய் ! 

வாராதேகொள் ; நான் 
சூட்டக் கடவேன் ; இங்கே நில் ; அவ்விடத்திலே போய் யான் 
உன்னுடைய நீண்ட கூந்தலுக்கு ஈரபாரமுடைத்தாகிய பூங் 
கொத்துக்களை மூடி , வண்டுச் சாதிகள் ஆரவாரிக்கிற வாசனை 
நிறைந்த பெரிய புட்பங்களைப் பறித்துக்கொண்டு வந்து நான் 
சூட்டக்கடவேன் ; அவ்வளவும் , நீ இங்கு நிற்பாயாக . ( எ - று . ) 
119. பாங்கி கூற்று. 

நரல் வேய் - காற்றானது ஒன்றோடொன்று தேய்ந்து நரலும் 
வேய் ( பே - ரை ) பரல் வேய் அறை பரல்கள் மூடிய பாறை பஞ்சி 


142 


திருக்கோவையார் . 


அடி உறைக்கும் என்று மாற்றிப் பஞ்சடிக்கண் உறைக்கும் என்பர் 
பேராசிரியர் . உங்கே சென்று உவ்விடத்தே ( அவ்விடத்தே ) சென்று 
* உந் திடம் - உவ்விடம் - (சிற். 223 ) . குரல் - பூங்கொத்து . தட.மலர் , 
பெரியமலர் , தடத்து மலரென் றுரைப்பாருமுளர் . 


பரல்வேயறை யுறைக்கும் . வால் ; வேய் தருவன் , இங்கே நில் 
என்று தோழி கூறி அகன் முள் , 


120 . 


உவந்துரைத்தல் . 


களிமயிற்சாயலை யொருசிறைக்கண்ட 

ஒளிமலர்த்தாரோன் உவந்துரைத்தது . 
( இ - ள் . ) கர்ச்சிதமான மயில்போன்ற சாயலை யுடையாளை 
ஒருபுறமாக நிற்கக் கண்ட பிரகாசமுடைய மாலையை யணிக்க 
நாயகன் சந்தோஷித்துச் சொன்னது . 


படமா சுணப்பள்ளி யிக்குவ டாக்கியப் பங்கயக்கண் 
நெடுமா லெனவென்னை நீநினைந் தோ நெஞ்சத் தாமரையே 
இடமா விருக்கலுற் றோதில்லை நின்றவ னீர்ங்கயிலை 
வடமார் முலைமட வாய்வந்து வைகிற்றிவ் வார்பொழிற்கே. 


( இ - ள் . ) இந்த மலையைப் படமுடைத்தாகிய அராவணை 
யாக நியமித்துச் செந்தாமரைக் கண்ணாகிய நெடிய மாலாக 
என்னை நிச்சயித்தோ ? என் இருதய தாமரைப் பூவை ( யே ) 
இடமாகக் கொண்டிருப்பதாக எண்ணித் துணிந்தோ ? புலி 
யூரிலே எழுந்தருளி நின்றவனுடைய கயிலைமலையில் , முத்து 
வடமார்ந்த முலையினையுடைய பெண்ணே ! நீண்ட கா ( வகத்தே ) 
வந்து அவதரித்தது . ( எ - று . ) 


* 


120. தலைவன் கூற்று . 

1 வான் பொழிற்கே . 


பகற்குறி . 


143 


நீயோ 


வந்துமிவற்றிலார் பொழிற்கே என்று ஏட்டிற் காணப்பெறு 
கின்றது . இப்பகுதிக்குரிய பொருளும் சிதைந் திருப்பதால் திட்ட 
மாக அறுதியிடமுடியவில்லை . 

மாசுணம் - பாம்பு . 
நெடுமாலென வென்னை நீ நினைந்தோ: 

திருமகள் 
நின்னை முன் னாள்வர நேர்ந்துபெற்ற . தாயோ , அமுதம் தருந் திருப் 
பாற் கடல் கார்க்கடல்போல் , தீயோ டழல்விழிச் சேக்கையின் 
மேற்றிருக் கண்வளர்ந்த மாயோன் என நினைந்தோ என்னை வாழ் 
விக்க வந்ததுவே ( அம்பிகா. 154. ) 

இதனை இறையோனிடத் தெதிர்ப்படுத்தற்குச் செய்யுளாகக் 
கூறுவர் இலக்கண விளக்கவாசிரியர் ( சூ . 509- உரை . ) 


121. மருங்கணைதல் . 


1 ) 


வாணுதலரிவை நாணுதல்கண்ட 
கோதை வேலவன் ஆதரவுரைத்தது . 


( இ - ள் . ) ஒளி சிறந்த நெற்றியினையுடைய 

நாயகியை 
நாணினபடியைக் கண்டு மாலையணிந்த வேலினையுடையவன் 
ஆதரவினாலே சொல்லியது . 


தொத்தீன் மலர்ப்பொழிற் றில்லைத்தொல் லோனரு 

[ ளென்னமுன்னி 
முத்தீன் குவளைமென் காந்தளின் மூடித்தன் னேரளப்பாள் 
ஒத்தீர்ங் கொடியி னொதுங்குகின் றாண்மருங் குன்னெருங்கப் 
பித்தீர் பணைமுலைகா ளென்னுக் கின்னும் பெருக்கின்றதே . 


2 


( பொ - ரை .) கொத்துப் பூவாக வனையப்பட்ட (? ) அழகிய 
பொழில் சூழப்பட்ட தில்லையிற் பழையவனாகிய முதலியா 
ருடைய அருளென வந்து , நேரப்பட்டு , முத்துப்போன்ற 


144 

திருக்கோவையார் . 
கண்ணின் நீர்த்துளித்தாரை விடுகிற நீலப்பூவை யொத்த 
கண்களை மது ரமாகிய காந்தட் பூவொத்த கரங்களாலே மறைத் 
துத் தன் அழகை ஒப்பிட்டுப் பார்ப்பாரை யொத்து , குளிர்ந்த 
வல்லி சாதக்கொடியிலே 

மறைந்து 

நின்றவள் 
ஒதுங்க ? ( நெருங்க ) பித்தை யுடையீராகிய பெரிய முலைகாள் ! 
இவ்விடை இத்தன்மை ஆகியபடி கண்டும் இன்னமும் நீங்கள் 
பெருக்கின்றதென்ன காரணத்தான் ? ( என்றுபடும் ) . 


இடை, 


121. தலைவன் கூற்று . 


2 


நாடி 


பா - ம் . வாணுதலரிவையை . ஈன்தொ 3 ஈன்பணை முலை. 

இவ்வாறு தான் ஆதரவுரைத்து இருமருங்குல் தாங்குவனாய்ச் 
சென்று சாருமென்பது . ( பே - ரை .) 

குவளைமென் காந்தளின் மூடி : - தாமரை தண்மதி சேர்ந்தது 
மணிபோலக் காமர் செங்கையிற் கண்ணீர் மாற்றி ( மணிமே . 3 . 
12-13 ) என்பதனோடு ஒப்பிடுக . 

தன்னேரளப்பா ளொத்து : - • 5 லக் கொள் மைந்தனைத் தழு 
வின னென்ப தென்னளிநீர் . நிலங்கடாங்குறு நிலையினை நிலையிட 
நினைத்தான் , விலங்கலன்ன திண்டோளையு மெய்த் திருவிருக்கும் 
அலங்கன் மார்பையுந் தனது தோண் மார்புகொண் டளந்தான் . 
என்ற கம்பர் வாக்கை ( அயோத்தியா: மந்திரம் . 60 ) யும் ஒப்பிடுக . 


122. பாங்கியறிவுரைத்தல் . 


நெறிகுழற் பாங்கி 
அறிவறி வித்தது . 


பாங்கி 


( இ - ள் . ) தாழ்ச்சியினையுடைய கூந்தலையுடைய 
இக்கூட்டத்தை அறிந்தபடியை அறிவித்தது . 


பகற்குறி . 


145 


4 


கா 


அளி நீ டளகத்தி னட்டிய தாது மணியணியும் 
ஒளிநீள் சுரிகுழற் சூழ்ந்தவொண் மாலையுந் தண்ணறவுண் 
களி நீ யெனச்செய்த வன்கடற் றில்லையன் னாய்கலங்கல் 
தெளிநீ யனையபொன் னே பன்னு கோலந் திருநுதலே . 

( பொ - ரை .) வண்டுகள் மிக்க கூந்தலிலே இட்ட செருகு 
பூவும் , ஆபரணங்க ளணிந்தபடியும் , ஒளிமிக்க நீண்ட கூந்த 
லிலே சுற்றின அழகிய மாலையும் , மது ரமான தேனையுண்டு 
கனிக்கும்படி செய்தவன் ; கடல் சூழ்ந்த பெரும்பற்றப் புலியூ 
னையாய் ! கலங்காதே ! தெளிந்து விடு . நீ உனக்கு உன்னை 
யொத்த பாங்கியாலே ஆராய்ந்தணியப்பட்ட கோலந்தானே 
காண் . ஆதலால் 

நானணிந்த கோலம் வேறுபட்டதென்று 
கலங்காதே தெளிந்து விடுக . ( எ - று . ) 
தலைவன் கூற்று . 

( பா - ம் ) செறிகுழல் . - அணிமணியும் . 3 மன்னு. 

பாங்கியறிவுரைத்தெலென்பது , மருங்கணை விறுதிக்கண் தலைமக 
ளதையந் தீர , அவளைக் கோலஞ்செய்து , இது நின்றோழி செய்த 
கோலமே ; நீ கலங்காதொழி கெனத் தலை மகன் தான் தோழியோடு 
தலைப்பெய்தமை தோன்றக் கூறு நிற்றல் என்பது பேராசிரியருரை . 

திருது தலே என்பதற்கு உரை இல்லை . திருநுதலாய் என்பது 
பொருள் : 

நீ குளிர்ந்த நறவையுண்ணும் களிமகனென்று பிறர் சொல்லும் 
வண்ணம் ஒரின்பத்தை யெனக்குச் செய்தவனது கடலையுடைய 
தில்லையை ஒப்பாய் என்று பொருளெழுதி இதற்குப் பிறிதுரைப் 
பாருமுளர் என்பர் பேராசிரியர் . 

தண்நறவு உண்டல் : - “ தண்கமழ் தேறல் ” ( புறம் . 24-32 ) . 
நறுந்தேற லுண்பவன் முகம்போல " ( கலி . 73 : 4 ) . 

பாங்கி பறிவு - பாங்கியவ்வொழுக்கத்தை அறிந்தவறிவு . 

தலைவிக்குத் தலைவன் கோலஞ்செய்தலைப் பெருங்களைதயில் 
பரக்கக் காணலாம் . 

அளகத்தின் அட்டியதாது ( சிற் . 69 ) ; பெருங்கதை (1-33 16-20 ) . 


19 


146 


திருக்கோவையார் . 


123 . 


உண்மகிழ்ந்துரைத்தல் . 


தண்மலர்க் கோதையை 
உண்மகிழ்ந் துரைத்தது . 


உள்மகிழ்க் 


குளிர்ந்த 

பூமாலையுடையாளை 
துரைத்தது . 


செழுநீர் மதிக்கண்ணிச் சிற்றம் பலவன் றிருக்கழலே 
கெழுநீர் மையிற்சென்று கிண்கிணி வாய்க்கொள்ளுங் 
கழுநீர் மலரிவள் யானதன் கண் மருவிப் பிரியாக் ( கள்ளகத்த 
கொழுநீர் நறப்பரு கும்பெரு நீர்மை யளிகுலமே . 


( பொ - ரை . ) அழகிய நீர்மையுடைத்தாகிய மதியைத் திரு 
நெற்றிமாலையாகவுடைய திருவம்பலநாதன் சீபாதங்களை ஒக்க 
வேண்டுமென்கின்ற தன்மையினாலே , போதாகிய தன்மையை 
விட்டுப் பூவாகிய தன்மையாலே சென்றடைந்து சிறிதே மலரத் 
தொடங்கும் தேனை உள்ளடக்கின கழுநீர் மலரை ஒப்பாள் 
இவள் ; நான் செங்கழுநீர் மலரிடத்தே எப்பொழுதும் பழகி 
அதைவிட்டு நீங்காத அழகிய நீர்மையுடைத்தாகிய தேனை 
உண்கிற வண்டினை ஒப்பன் . ( எ - று . ) 


கின 


செங்கழுநீர் மலரை ஒப்பதென்றதனால் இவளும் பேதைப் 
பருவங் கடந்து இளமைப் (இண்டப் ) பருவத்தளான வள் 
என்றது . கள்ளகத்த கழு நீர் என்றதனால் , இவளும் உள்ளடக் 

காதலையுடையவள் ; அது வெளிப்படு வதற்கு முன்னே 
வரைந்து கொள்ள வேண்டுமென்னும் நினைவுடையள் என்று 
படும் ; அச்செங்கழுநீர் மலரிடத்தே பழகி அதைவிட்டு 
காத வண்டுச் சாதியை ஒப்பனென்றதனால் , வரைந்துகொள்ள 
வேண்டு மென்கின்ற நினைவொழிய வேறொரு நினை 

வுடையே 
னல்லன் என்று படும்; பெரு நீர்மையளிகுலம் ; 

பெரு 


( 6 


எ 


பகற்குறி . 


147 


நீர்மை என்றது , ஒருவருக்குப் பெருந்தன்மையாவது ; அது 
தம்பாற் பாதுகாக்கப்படுவாரைப் பாதுகாக்கை . 


123. தலைமகன் கூற்று . 

இதனுடன் பின்வரும் செய்யுளை ஒப்பிடுக: 
மானே யிக் காவோர் தட நீ கமல மலர் மலர்வண் 
தேனே வளருநின் பேரின்பம் வந்துனைச் சேர்ந்ததுற்ற 
நானேயத் தேனையுண் வண்டுகண் டாய்நன் ன தியுடனே 
வானேர் மதியணி கோடீச் சுரநித்தர் மால்வரைக்கே . 

( கோடீ . 22 ) 


பெருநீர்மை யளிகுலம் என் றான் . கழுநீர்மலரல்லது ஊதாமை 
யின் : அதனால் பிறிதோரிடத்துந் தன்னுள்ளஞ் செல்லாமை விளங்கும் . 
( பே - ரை . ) 

கிண்கிணிவாய்க் கொள்ளும் கிண்கிணி - சிறிது மலர் தல் . 


124. ஆயத்துய்த்தல் . 


கனைகட 


லன்ன கார்மயிற்கணத்துப் 
புனைமடமானைப் புகவிட்டது . 


( இ - ள் . ) ஆரவாரிக்கிற கடலையொத்தி கார்காலத்து - 
மயிலையொத்த ஆயக்கூட்டத்தாரின் திரளிலே ஒப்பினையுடைய 
பார்வையால் மான்போல்வாளைப் புகவிடுத்தது . 


கொழுந்தா ரகைமுகை கொண்டலம் பாசடை விண்மடுவில் 
எழுந்தார் மதிக்கம லம்மெழி றந்தென விப்பிறப்பில் 
அழுந்தா வகையெனை யாண்டவன் சிற்றம் பலமனையாய் 
செழுந்தா தவீழ்பொழி லாயத்துச் சேர்க திருத்தகவே . 


( பொ - ரை . ) 

தாரகைகளா 

கிய முகை 

விரியா 
அரும்புகளையும் , மேகங்களாகிய அழகிய பச்சென்ற இலைகளையு 


அழகிய 


148 


திருக்கோவையார் . 


முடைய ஆகாயமாகிய மடுவில் எழுந்து நிறைந்த சந்திரனாகிய 
வெண்டாமரைப்பூ அத்தாரகைகளுக்கு அழகளித்தாற்போல , 
இப்பிறப்பிலே வருந்தாதபடி அடிமை கொண்டவன் திருச்சிற் 
றம்பலத்தை ஒப்பாய் ; அழகிய தாது விரிகின்ற 

சோலை 
யிடத்தே ஆயக் கூட்டத்தாரிடத்தே சேர்வாயாக , திருத்தகவே 


வ . 


அந்த ஆயக்கூட்டம் அழகு பெறும்படி செய்வாயாக ; 

எங்ஙனமெனில் , சந்திரன் அன்றி (யிருக்கும் போது ) 
பொலிவழிந்து கிடக்கிற நக்ஷத்திரங்களுக்கு அழகளிக்கச் 
சந்திரன் உதயமானாற்போல உன்னையன்றி ...... வெ ......பொன் 
வழிந்து கிடக்கிற ஆயக்கூட்டம் பொலிவு பெறும்படி சென்று 
சேர்வாயாக என்ற பொருளாய் , வெண்டாமரையை யொத்த 
தாரகைகளென்றும் , தாரகைகளைப்போன்ற பாங்கிமாரென் 
றும் , வெண்டாமரைப் பூவையொத்த மதியென்றும் சொன்னால் 
உவமைக்கு உவமையாகாதோவெனின் , ஓத்த பண்பு வேறுபடு 
கையாலே உவமையாகாது ; வேறுபட்டபடி 

என்னெனின் , 
வெண்டாமரை முகையுடன் தாரகைக்கு உவமை வெண்மை 
யும் வடிவும் ; தாரகையுடன் பாங்கிமார்க்கு உவமைப் பன்மை 
யும் , ஒன்றுக்குச் சுற்றமாய் அதில் தாழ்ந்து 

நிற்கையும் ; 
வெண்தாமரைப் பூவுடன் மதிக்கு உவமை வடிவும் பொலி 
வும் ; சந்திரனுடன் நாயகிக்குவமை , கண்ணுக்கு இனிமையும் 
சுற்றத் திடை மேலாய்த் தோன் றுகையும் ; ஆகையாலே உவ 
மைக்குவமையாகாது ; உவமைக்குவமை இல்லென மொழிப . 


124. தலைவன் கூற்று . 

உவமைக்குவமையாகாமைபை இவ்வாறே பேராசிரியரும் கூறுவர் . 
தலைமகளுக்கு மதி . 

நாண்மீன்வாய் சூழ்ந்த மதிபோன் மிடைமிசைப் 
பேணி நிறுத்தா ரணி . 

கலி . 104 : 27-28 அடிகளும் அவற்றிற்கு , மீனும் மதியும் 
ஆயத்திற்கும் மகளிர்க்கும் உவமை என்று நந்சினார்க்கினியர் கூறிய 
உரையும் நோக்கத்தக்கன . 


என்ற 


பகற்குறி . 


149 


125. தோழிவந்து கூடல் . 


நெறியு றுகுழலியை நின் றிடத்துய்த்துப் 
பிறை நு தற்பாங்கி பெயர்ந்தவட்குரைத்தது . 


( இ - ள் ) நெறித்தலுடைய அளகத்தினையுடைய நாயகியைத் 
தன் குறியிடத்தே நிறுத்தி , நீங்கு கின்ற பிறைபோன்ற நெற் 
றியையுடைய பாங்கி மீண்டு வந்து நாயகிக்குச் சொன்னது . 


பொன்னனை யான்றில்லைப் பொங்கர வம்புன் சடைமிடைந்த 
மின்னனை யானருண் மேவலர் போன்மென் விரல்வருந்த 
மென்னனை யாய்மறி யேபறி யேல் வெறி யார்மலர்கள் 
இன்னன யான்கொணர்ந் தேன் மணந் தாழ்குழற் கேய் 

[ வனவே . 


(( பொ - ரை .) பொன்னை யொப்பவன் ; புலியூரில் மிக்க 
பாம்பையும் கங்கையையும் சிவந்த திருச்சடையிலே நெருங் 
கும்படி வைத்த மின்னை நிகர்ப்பான் ; அவன் திருவருளைப் 
பொருந்தாதவரைப் போலே மெல்லிய விரல்கள் வருந்த 
மெல்லிய அரும்புகள் வருந்த ( ? ) , பார்வையினால் மான் கன்றை 
நிகர்ப்பாய் ! பறியாதேகொள் , நறுநாற்ற மிக்க புட்பங்களை ; 
இத்தன்மையன யான் கொண்டு வந்தேன் காண் , மிகுந்த 
வாசனையுள்ள கூந்தலுக்குப் பொருந்து வன என்றுபடும் . 


125 . 


பாங்கி கூற்று . 


(பி - ம் .) பெயர்ந்திவட்குரைத்தது . 


2 


என்னனையாய் . 


ஆய்மறியே - அசைந்த மான்மறி போல்வாய் என்பர் பேரா 
சிரியர் . இன்னும் , இவள் மலரைப் - பறியாமல் மொட்டைப் பறிப் 
பானேன் என்பது கடா . அதற்கு விடை ; இவள் தலைமகனைப் 


150 


திருக்கோவையார் . 


பிரிந்து அப்பிரிவாற்றாமையானும் . தலைமகன் புணர்ச்சி நீக்கத்துக் 
கண் தன்னைக் கோலஞ் செய்த அக்கோலத்தைத் தோழி காணா 
நின்றாளென்னும் பெருநாணினானும் ஆற்றாளாய் , மலரைப் பறிக்கின்ற 
வள் மயங்கி மொட்டைப் பறித்தாளென வறிக . மெல்லிய மொட் 
நிக்களைப் பறியாதொழி . இத்தன்மைய நறுமலரை நின் குழற்கணி 
தற்கு யான் கொணர்ந்தேனென்பதனான் இவ்வொழுக்கம் யான றியப் 
பட்டது காணென் றுடம்பாடு கூறியவாறாயிற்று என்றும் அவர் 
கூறுவர் . 


இதனை , பாங்கி தலைவியைச் சார்ந்து கையுறை காட்டற்கு ச் 
செய்யுளாகக் கூறுவர் இலக்கண விளக்கவாசிரியர் . ( ரூ . 509. உரை . ) 


126. ஆடிடம் புகுதல் . 
தனிவிளையாடிய " தாழ்குழற்றோழி 

பனிமதி நு தலியொ டாடிடம் படர்ந்தது . 
( இ - ள் . ) தனியே விளையாடிய நீண்ட கூந்தலினையுடைய 
தோழி குளிர்ச்சி பொருந்தின பிறைபோன்ற நெற்றியினை 
யுடையாளுடனே விளையாடு கிற விடத்தேறப்போனது . 


அறுகா னிறைமல ரைம்பா னிறையணிந் தேனணியார் 
துறுகான் மலர்த்தொத் துத்தோகை தொல்லாய மெல்லப் 
சிறுகான் மருங்குல் வருந்தா வகைமிக வென்சிரத்தின் ( புகுக 
உறுகால் பிறர்க்கரி யோன்புலி யூரன்ன வொண்ணுதலே . 

( பொ - ரை . ) ( முன் சொன்ன மொழியை மாற்றி ) அழ 
கார்ந்த நறுநாற்றம் நெருங்கின பூக்கொத்துக்களை வண்டுகள் , 
நிறைந்த பூவையுடைய ஐம்பால் வகுத்த கூந்தலிலே நிறைய 
வணிந்தேன் ; தோகை நல்லாய் ! சிறிய தென்றல்வரின் இடை 
தளர்ந்து வருந்தாதபடி , பழைய ஆயக்கூட்டத்தாரிடத்தேற 


பகற்குறி . 


151 


மெல்லச் சென்று புகுவாயாக ; மிக என்னுடைய சிரத்திலே 
பொருந்தின சீபாதங்களைப் பிறர் மிகவும் பெறுதற்கரியவன் , 
அவனது பெரும்பற்றப் புலியூரினை யொத்த அதலினையுடை 
யாய் ; ( எ- று . ) 


126. பாங்கி கூற்று . 


( 1 ) (பி- ம் .) தார் குழல் . 


அறுகானிறை மலரை யணிந்தேனென்றும் , மலர்க் கொத்துக் 
களையுடைய தோகாயென்றும் உரைப்பாருளர் . ( பே - ரை . ) 


127. தனிகண்டுரைத்தல் . 


வேயொத்த தோளியை யாயத் துய்த்துக் 
குனிசிலையண்ணலைத் தனிகண்டுரைத்தது . 


( இ - ள் ) மூங்கிலை நிகர்த்த தோளினையுடைய நாயகியை 
ஆயக்கூட்டத்தாரிடத்திலே விட்டு வளைந்த வில்லினையுடைய 
நாயகனைத் தனியே நிற்கக் கண்டு சொல்லியது . 


தழங்கு மருவியெஞ் சீறூர் பெரும விதுமது வுங் 
கிழங்கு மருந்தி யிருந்தெம்மொ டின்று கிளர்ந்து குன்றர் 
முழங்குங் குரவை யிரவிற்கண் டேகுக முத்தன் முத்தி 
வழங்கும் பிரானெரி யாடி தென்றில்லை மணிநகர்க்கே . 

( பொ - ரை . ) பெரியோனே ! முழங்கப்படாநின்ற அருவி 
களையுடைய எங்கள் சிறிய ஊர் இது தானாயிருக்கும் . தேனும் 
கிழங்குமாக து கர்ந்து இன்றைக்கு எங்களோடும் கூடவிருந்து 
குன்றவரானவர் . எழுந்து ஆரவாரிக்கின்ற குரவைக் 
கூத்தையும் கண்டு போவாயாக ; அழிவில்லாதவன் ; அழியாத 
சுகத்தை நம்பின அடியார்க்கும் மற்றுள்ளவரான மக்களுக்கும் 


152 


திருக்கோவையார் . 


கொடுக்கிற சுவாமி , ஊழித்தீயிடத்தாடி , தக்ஷிணத்துக்குப் 
பெரிய திருப்பதியாகிய அழகிய (தில்லை ) நகருக்குள் , இற் 
றைக்கு எங்களுடன் அவதரித்து , உதய காலமே போவாய் . 
( என்பது கருத்து . ) 


127 . 


பாங்கி கூற்று , 


போந்து 

ணையா 


ஏற்பார்மாட்டொன்றும் கருதாது கொடுத்தலின் வழங்குமென் 
சார் . உலகியல் கூறுவாள்போன்று ஒருகானீவந்து 
லிவளாற்றும் தன்மையல்லளென்பது பயப்பக்கூறி. வரைவு கடாய 

( பே - ரை . ) 


முத்தன் - முத்தராவார் மகாதேவர் . ( தக்க , 610. உரை . ) 


தனை விருந்து விலக்கற்குச் செய்யுள் என்பர் இலக்கண 
விளக்கவாசிரியர் . ( சூ. 509. உரை . ) 


128. பருவங்கூறி வரவுவிலக்கல் . 


மாந்தளிர் மேனியை வரைந்தெய்தா 
தேந்தலிவ்வா றியங்கலென்றது . 


( இ- ள் . ) மாந்தளிர் போன்ற மேனியையுடைய நாயகியை 
வரைந்து கொள்வதன்றி நாயகனே , இவ்வழியில் வாராதே 
கொள் என்றது . 


தள்ளி மணிசந்த முந்தித் தறுகட் கரிமருப்புத் 
தெள்ளி நறவந் திசைதிசை பாயு மலைச்சிலம்பா 
வெள்ளி மலையன்ன மால்விடை யோன்புலி யூர்விளங்கும் 
வள்ளி மருங்குல் வருத்துவ போன்ற வனமுலையே . 


( பொ - ரை .) மாணிக்கங்களைத் தள்ளிச் சந்தன மரங்களைத் 
தூக்கித் தறுகண்மையுடைய கரியின் கோடுகளைக் கொழித்துத் 


H 


பகற்குறி . 

153 
தேனானது திசைதிசை தோறும் பெருக்கெடுக்கிற மலை ...... 
பக்கமுடையவனே . வெள்ளிமலை போன்ற பெரிய இட்பத்தை 
யுடையவன் ; அவனது புலியூரினை யொத்து விளங்குகின்ற 
கொடிச்சி இடையை வருத்துவன போன்றிருந்தன அழகிய 
முலைகளானவை ; ஆதலினாற் கடுக வரைந்து கொள்வாயாக . 
( எ - று ) 


128 . 


பாங்கி கூற்று . 


பா - ம் . புலியூர் புரையும் . 


யாவரும் அறியா இவ்வரைக்கண் வைத்த தேன் முதிர்ந்துக்கு 
அருவி போன்றெல்லாருங் காணத் திசை திசை பரந்தாற்போல , கரந்த 
காமம் இவள் கதிர்ப்பு வேறுபாட்டாற் புறத்தார்க்குப் புலனாய் 
வெளிப்படா நின் றதென 

உள்ளுறையுவமையாயினவாறு அறிக . 
( பே - ரை . ) 

திசைதிசை திசை திசை தேனார்க்கும் திருமருத முன் றுறை 
( கலி . 26 : 13 :) சிந்தின ன் சரமாரி திசைத்திசை (கம்ப . நாக 
பாசம் . 135 ) 


129 . 


வரைவுடம்படாது மிகுத்துக்கூறல் . 


வரைவுகடாய வாணு தற்றோழிக்கு 
அருவரைநாடன் ஆற்றாதுரைத்தது . 


( இ - ள் ) வரைவை உயர்த்திச் சொன்ன ஒளியையுடைய் 
நுதலையுடைய பாங்கிக்கு அரிய மலைமேலுண்டாகிய நாட்டுக் 
கதிபதியான வன் ஆற்றாது சொன்னது . 


20 


154 


திருக்கோவையார் : 


உமாடஞ்செய் பொன்னக ரில்லையிம் மாதருக் கென்னமன்னும் 
பீடஞ்செய் தாமரையோன் பெற்ற பிள்ளையை யுள்ள 

( லரைக் 
கீடஞ்செய் தென்பிறப் புக்கெடத் தில்லைநின் றோன்கயிலைக் 
கூடஞ்செய் சாரற் கொடிச்சியென் றேநின்று கூறுவதே . 

( பொ - ரை .) தெய்வலோகத்திலுள்ள பெண்களும் இந்த 
மாதர்க்கொப்பலல ரென்னும்படி , தாமரைப் பூவை நிலைபெற்ற 
பீடமாகக் கொண்டிருக்கிற பிரமனாலே பெறப்பட்ட இவளை , 
தன்னை நினையாதவரான மாக்களைப் புழுக்கள் மாத்திரந்தானே 
( என்பதற்காகமம் ? ) செய்து வைத்து , என்பிறவியானது 
கெடும்படி பெரும்பற்றப் புலியூரிலே எழுந்தருளி நின்றவன் 
கயிலைமலையில் கூடமாகச் 

செய்யப்பட்ட சாரல் குறத்தி 
யென்றோ நின்று சொல்லுவதுதான் ? 

கூடமென்றது மன்முகச் செய்யப்பட்ட தெய்வக்கோட் 
டத்தை . மரத்திரளாற் கூடம் செய்தாற்போலும் முழைகளை 
யுடைய சாரலென்றுமாம் . வரைவுடன்படாமை மிகுத்துச் 


- 


சொன்னது . 


பா .. 


129. தலைவி கூற்று , 

ம் . 
1 . * விரைமலர்த்தாரோன் மிகுத்துரைத்தது என்பதும் 

2. மாடஞ்செய் பொன்ன கரும் நிகரில்லை யிம்மா 
கென்னப் என்பதும் பேராசிரியர் பதிப்பிற் காணப்பெறும் பாடங்கள் . 

3. இதன் பொருள் விளக்கலில்லை . 


130 . உண்மைகூறி வரைவு கடாதல் . 

கல்வரை நாட னில்லதுரைப்பு 

ஆங்கவளுண்மை பாங்கிபகர்ந்தது . 
( இ - ள் . ) மலையின் மேலுண்டாகிய நாட்டினையுடையவன் 
இல்லாத ஒன்றைச் சொல்ல , அவ்விடத்து அவள் உண்மை 
பாங்கி பகர்ந்தது . 


பகற்குறி . 


155 


வேய்தந்த வெண்முத்தஞ் சிந்துடைங் கார்வரை மீன்பரப்பிச் 
சேய்தந்த வானக மானுஞ் சிலம்பதன் சேவடிக்கே - 
ஆய்தந்த வன்பு தந் தாட்கொண்ட வம்பல வன்மலையில் 
தாய்தந்தை கானவ ரேனலங் காவலித் தாழ்வரையே . 


( பொ - ரை . ) வேயீன்ற முத்துக்கள் பரந்த சோலைகளா 
பச்சென்ற கரிய மலையானது நக்ஷத்திரங்களைப் பரப்பி , அதி 
தூரத்திலே விளங்கித் தோன்றுகிற ஆகாயப்பரப்பை யொத்த 
மலையினையுடையவனே ! தன் சிவந்த சீபாதங்களிலே அன்பு 
தந்து ஆட்கொண்ட அம்பலவன் , மாதாவுக்குப் பிள்ளை 
யிடத்தே உண்டான அன்பை எனக்குத் தன்னுடைய சீபாதங் 
களிலே உண்டாக்கி அடிமைகொண்ட திருவம்பலவன் திரு 
மலையில் எங்களுக்கு மாதாவும் பிதாவும் குறவராக இருந் 
தார்கள் ; நீண்ட மலையிடத்து நாங்கள் காப்பது தினையர் 
யிருந்தது . 


என்று , 


பேராக இருத்தற்குச் செற்றியுமிதுவானால் 
வசவப்படாது ? மாதாவாலும் பிதாவாலும் செய்தொழிலாலும் 
செற்றியாலும் கண்டு எங்களைப் புகழ்ந்தாய் என்றது . 


130 . 


பாங்கி கூற்று , 


“ கயிலைக் கூடம் செய்சாரற் கொடிச்சி என்றோ நின்று கூறு 
வது ? ” ( சிற் . 129) என்று மிகுத்து சொல்லிய தலைவனுக்குத் தோழி 
தாம் கான வரே என்று உண்மைகூறி வரைவு கடாவினாள் . 


மழை 


முத்துச்சிந்திய தாழ்வரைக்குச் செவ்வானம் உவமை . 
யினை யாடுங் குன்றுசேர் சிறுகுடிக் , கன்று கன்றுவயிற் படரப் புறவிற் , 
பாசிலை முல்லையாசில் வான் பூச் செவ்வான் செவ்வி கொண்டன் 
றுய்யேன் போல்வ மேழி யானே " ( குறுந் . 108. ) 


156 


திருக்கோவையார் . 


131. வருத்தங்கூறி வரைவுகடாதல் . 


கனங்குழை முகத்தவள் மனங்குழைவுணர்த்தி 
நிரைரைவளைத்தோளி வரைவுகடாயது . 


( இ - ள் . ) கனத்த மகரக் குழைக்கிசைந்த முகத்தை யுள்ள 
வள் ( உடையவள் ) மனம் வாடு கிறபடியை அறிவித்து நிறைந்த 
வளைகளைபணிந்த தோளினை யுடையவள் வரைைவ வற்புறுத் 
திச் சொன்னது . 


மன்னுந் திருவருந்தும் வரையா வீடினீர் வரைவென் 
றுன்னு மதற்குத் தளர்ந்தொளி வாடுதிரும்பரெலாம் 
பன்னும் புகழ்ப்பர மன்பரஞ் சோ திசிற் றம்பலத்தான் 
பொன்னங் கழல்வழுத் தார்புல னென்னப் புலம்புவனே . 


( பொ - ரை . ) நீ வரைந்துகொள்ளாதபொழுது அம்புயம் 
நிலைபெறும் சீதாதேவியை யொப்பாளும் வருந்தாநிற்பள் ; நீ , 
( நீர் ) வரைவு என்று நினைக்கும் அளவில் உள்ளந் தளர்ந்து 
மேனியொளி வாடாநின் ( றீர் ) றாய் ; தேவர்களெல்லாம் இற்றை 
யளவும் ஆராயும்வண்ணம் நின்ற புகழையுடைய மேலான 
வன் ; சுயம்பிரகாசமானவன் ; திருச்சிற்றம்பலநாதன் ; அவ 
னுடைய பொற்புமிக்க பாதமலர்களை வாழ்த்தமாட்டாதவ 
ருடைய அறிவுபோலே , வருந்தா நின்றேன் . ( எ - று . ) 


131. பாங்கி கூற்று . 

* நிலைபெறும் திரு என்று உரைப்பாருமுளர் ” . முன்னர் ( சிற் . 2. ) 
இவட்குத் திருவை உவமங் கூறுதல் தக்கதன்றென் று , ஈண்டு உவமித் 
தது என்னையெனின் , ஆண்டுத் தெளியாமையிற் கூறலாகாமை கூறி . 
மக்களுள்ளாளென்று தெளிந்த பின்னர்க் கூறலாமென்பதனாற் 
கூறியதென வுணர்க புலனென்ன என்பதற்குச் சுவை முதலாகிய தம் 
பொருள் பொது வழுத் தாதார் ஐம்பொறியும் புலம்புமாறுபோல 
எனினு மமையும் . ( பே - ரை .) 

புலன் - அறிவு . 


பகற்குறி . 


157 


132. தாயச்சங்கூறி வரைவுகடாதல் . 


மடத்தகைமாதர்க் கடுப்பனவறியா 
வேற்கட்பாங்கி யேற்கவுரைத்தது . 


( இ - ள் . ) மடப்பத்தாலே தகு தியையுடைய நாயகிக்கு 
வந்து பொருந்து வதறியாதே வேலினை நிகாத்த விழியுடைய 
பாங்கி பொருந்தும்படி சொன்னது . 


பனித்துண் டஞ்சூடும் படர்சடை யம்பல வன்னுலகம் 
தனித்துண் டவன்றொழுந் தாளோன் கயிலைப் பயில்சிலம்பா 
கனித்தொண்டை வாய்ச்சி கதிர்முலைப் பாரிப்புக் கண்டழிவுற் , 
றினிக்கண் டிலம்பற்றுச் சிற்றிடைக் கென்றஞ்சு மெம் 

( மனையே . 


( பொ - ரை . ) குளிர்ந்த பிறையைச் சாத்தியருளுகிற 
விரிந்த திரு (ச்சடையையுடைய ) திருவம்பலநாதன் ; பதினா 
லுலகையும் ஒருகாலே அமுதுசெய்த விட்டுணு வந்து வணங்கு 
கின்ற நாயகன் ; ( அவனுடைய கயிலைப்பதியிலுள்ள சிலம் 
பனே !) கொவ்வைக் கனியை நிகர்த்த வாயினையுடையவள் ; 
ஒளியுடைத்தாகிய தனங்களின் ஒருமைப்பாட்டைக் கண்டு . 
நெஞ்சழிந்து , இப்பொழுது சிறிய இடைக்கொரு 
சண்டிலோம் என் று பயப்படாதின்முள் , எங்களுடைய 
தாயானவள் , 


ஆகாரம் 


ஆதலாற் கடுக 

வரைந்துகொள்வாயாக . என்றது . இள 
மைப் பருவம் புகுந்தமையான் மகட் கூறுவார்க்கு அன்னை 
மாமுது கொடுக்கும் ; நீ அதற்கு முற்பட வரைந்து கொள்ள 
( வேண்டும் ) என்றது . 


132 , பாங்கி கூற்று . 


(பி - ம் . ) எம்மனை க்கே . 


158 


திருக்கோவையார் . 


பாரிப்பு ஒருப்பட்டமை; அடியிட்டமை . 

அடியிட்டமை. முலை பாரித்த 
(சிந்தா . 2134 ) 


133. இற்செறிவறிவித்து வரைவுகடாதல் . 

விற்செறி நுதலியை 

இற்செறி வித்தது . 
( இ - ள் .) வில் போன்ற நெற்றியினை யுடையாள இல்லிலே 
செறிவித்தது . 


1 


ஈவிளை யாட நறவீனை யோர்ந்தெமர் மால்பியற்றும் 
வேய்விளை யாடும்.வெற் பாவுற்று நோக்கியெம் மெல்லியலைப் 
போய்விளை யாடலென் றாளன்னை யம்பலத் தான்புரத்தில் 
தீவிளை யாடநின் றேவிளை யாடி திருமலைக்கே . 

( பொ- ரை . ) ( தேனை யொத்தபடியாலே ) ஈக்கள் புறப்பட்டு, 
விளையாட , நறவினை யோர்ந்து விசாரித்து , எங்கள் உறவின் 
முறையானவர்கள் கண்ணேணியை இயற்று கிற மூங்கில் விளை 
யாடும் மலையினையுடையவனே ! உற்றுப்பார்த்து , எம்முடை 
மெல்லிய இயல்பினையுடையாளைப் புறம்பே போய் விளையாட 
வேண்டாவென்றுள் , - திருவம்பலநாதன் , புரத்தில் தீப்புக்கு 
விளையாடும்படி , எத்தொழில்களையும் கண்டு நின்று விளையாடி 
னவன் ; ( அவனுடைய ) திருமலையிடத்துப் புறம்போய் விளை 
யாட வேண்டா என்றாள் ; அன்னையானவள் . 


- 


ணன்மார் 


* எங்கள் அண் 

ஈக்கள் ஒழுக்கத்தை அறி 
வார்கள் ; ஈக்கள் புறப்பட்டு விளையாடத் தேன் நெய்த்தபடியை 
அறிந்து சிலர் கண்ணேணியை ஏற்றுவார்கள் . அதற்கு 
முன்னே கடு கவரைந்து கொள்வாயாக வேண்டும் என்றவாறு . 

விளையாடல் என்றாளதனால் காளை யிற்செறிவிப்பாள் 
போலுமென்க . 
133. பாங்கி கூற்று . 

பா - ம் . 1. இற்செறிவுரைத்தது . 


பகற்குறி . 


159 


இற்செறிவித்தது என்பது பாடமாயின் , இன்னார் கூற்றென் 
னாது துறை கூறிற்றாக வுரைக்க ( பே - ரை . ) 


2 . 


போய்விளையாடுகென்றாள் . 


ஈவிளையாட்டாற் றேன் விளைவை ஓர்ந்து எமர் மால்பியற்று 
மாறு போல . கதிர்ப்புவேறுபாட்டால் இவளுள்ளத்துக் கரந்த காம 
முணர்ந்து மேற்செய்வன செய்யக் கருதா நின்றாள் என 

உள்ளுறை 
காண்க 

( பே - ரை . ) 


21 


இப்பகுதி . முன்பின் ஏட்டில் தடுமாறிக் கிடந்தது இங்கு 
மாற்றி எழுதப்பெற்றது . 


மால்பு - கண்ணேணி : மால்பிலேறித் தேனெடுத்தல் : -- " கலைகை 
யற்ற காண்பி னெ வெரை , நிலைபெய் திட்ட மால்பு நெறியாகப் 
பெரும்பயன் றொகுத்த தேங்கொள் கொள்ளை . ( மலைபடு 315-7 . ) 
அவ்வரைத் தேனி னிறலென வேணி யிழைத்திருக்கும் 
நாடன் மகன் ” ( கலி . 39 8-10 ) பெருந்தேன் கண்படு வரையின் முது 
மால் , பறியா தேறிய மடவோன் போல " ( குறுந் . 273 : 5-6 ) 


134. தமர் நினைவுரைத்து வரைவுகடாதல் . 


விற்செறிது தலியை இற்செறிப்பரென் 
ரொளிவேலவற்கு வெளியேயுரைத்தது . 


( இ - ள் .) ( வில்போன்ற நெற்றியுடையாளை ) நிபத்தியாக 
( நிச்சயமாக ) நாளை இல்லிலே செறிவிப்பார்கள் என்கிறவதனை 
ஒளிவேலவம்கு வெளியே உரைத்தது . 
சுற்றுஞ் சடைக்கற் றைச்சிற் றம்பலவற் றொழாது தொல்சீர் . 
கற்று மறியல ரிற்சிலம் பாவிடை கைவதுகண் 
டெற்றுந் திரையின் னமிர்தை யினித்தமரிற்செறிப்பார் . 
மற்றுஞ் சிலபல சீறூர் பகர்பெரு வார்த்தைகளே . 


160 


திருக்கோவையார் . 


( பொ - ரை . ) சுற்றிக் கட்டப்பட்ட சடைத்திரளையுடைய 
திருச்சிற்றம்பல நாதனை முற்பிறப்பில் தொழாதபடியினாலே , 
எல்லா நூல்களையும் கற்றிருந்தும் அவனுடைய பழைய சீரை 
யறியாதாரைப்போலே , நாயகனே ! இடை கிலேசிக்கிற அதனைக் 
கண்டு , கரையோடே மோது கிற திரையை யுடைத்தாகிய 
கடலிலே பிறந்த அமுதத்தை ஒப்பாளை இப்பொழுதே உற 
வானபேர் ( உறவினர்) இல்லிலே செறிப்பார்களாயிருந்தது . 
சிறிய ஊரிடத்துச் சொல்லுகிற பெரிய வார்த்தைகள் மற்றும் 
சிலவும் பலவுமாயிருந்தன . ( சிலவென்பது தாங்கள் , இன்ன 
வார்த்தையென்றறியாமையான் ; பலவென்பது எல்லாம் சொல் 
லுதலான் ; பெருவார்த்தை யென்றது வெளிப்பட்ட காலத்துப் 
பெரும் பழியைத் தருவதுபோலே ; என்றது ) . ( எ - று . ) 


134. பாங்கி கூற்று . 


பா - ம் . சீறூர்ப்பகர் . 


32 


இடை கைவது கண்டு - முலை தாங்க கில்லாது இடை வருந்து 
வதனைக்கண்டு . சிலபல வென்பது பத்தெட்டுள வென்பது போலத் 
துணிவின்மைக் கண் வந்தது ( பே - ரை . ) 

இதனை அலரறிவுறுத்தற்குச் செய்யுளாகக் காட்டுவர் இலக்கண 
விளக்க வாசிரியர் ( ரூ . 523. உரை. ) 


135. எதிர்கோள்கூறி வரைவுகடாதல் . 


ஏந்திழைப்பாங்கி யேந்தலை முன்னிக் 
கடியாமாறு 2 நொடிதேகென்றது . 
( இ - ள் . ) மிக்க ஆபரணங்களையுடைய தோழி நாயகனை 
எதிர்ப்பட்டுக் கலியாணத்திற்காம்படி விரை ( வா )யாக வென்று 
சொல்லிய 


பகற்குறி . 


161 


வழியு மதுவன்னை யென்னின் மகிழும்வந் தெந்தையுநின் 
மொழியின் வழிநிற்குஞ் சுற்றமுன் னேவய மம்பலத்துக் 
குழியும்ப ரேத்துமெங் கூத்தன்குற் றாலமுற் றும்மறியக் 
கெழியும் மவேபணைத் தோள்பல வென்னோ கிளக்கின்றதே . 


( ப - ரை ) அன்னை என்னின் மகிழும் - தாயானவள் 
என்னைப்போலே விரும்புவாள் ; ( எனவே தன் விருப்பம் 
சொல்லாதே விளங்குகிறது . ) வந்து எந்தையும் நின்மொழியின் 
வழிநிற்கும் - ( உலகியல்பான் மறுத்து நின்றானேயாகில் ) 
வந்து என் பிதாவானவன் நீ சொன்ன வழியிலே நிற்பன் ; 
சுற்று முன்னே வயம் - சுற்றத்திலுள்ளாதார் ( க்கு ) முன்னே 
வசப்படுவார்கள் . அம்பலத்துக் குழி உம்பரேத்தும் எம் 
கூத்தன் - திரண்டு தேவர்கள் ஏத்துகிற அம்பலக் கூத்தனா 
யுள்ளவன் , குற்றாலம் முற்றும் அறிய - அவனுடைய திருக் 
குற்றாலத்திலுள்ளவர்கள் அறிய , கெழியும்மனே பணைத் 
தோள் - வேயையொத்த தோளினை யும் பொருந்துமதே காரியம் 
( பலரறியப் பொருந்துகையாவது - கலியாணஞ் 

செய்து 
கூடுகை ) ; பலவென்னோ கிளக்கின்றதே - இனிப் பலபடச் 
சொல்வது ஏன் தான் ? வழியும் அது - உலகத்தின்வழி 
அதுவேயல்லவோ ? ( எ - று . ) 


- 


என்ற 


135. பாங்கி கூற்று . 

ம் . 1 . 

1. ஏந்திழைத் தோழி . 
( பி - ம் ) 2. நொடிகென்றது . 

சுற்றத்திலுள்ளா தார்க்கு முன்னே வசப்படுவார்கள் 
பொருளுக்குச் 

சுற்றத்தார்கள் சம்மதிக்கப் பெற்றோர்களும் 
அவர்களுக்கு இணங்குவார்கள் என்ற பொருளும் தொனிப்பது 
காண்க . குற்றாலம் முற்றும் அறியக்கெழி உம்மவே பணைத்தோள் 
என்பதற்குக் குற்றாலம் முழுதும் அறியப் பொருந்திய உம்மனவே 
பணைத்தோள்கள் ; ஐபுறவேண்டா 

என்று 

பொருள் கூறுவர் 
பேராசிரியர் . 


21 


162 


திருக்கோவையார் . 


நலமுல் குலமும் முதலாயின வற்றான் நேராராயினும் . வடுவஞ்சி 
நேர்வரென்பது பயப்ப , குற்றாலமுற்று மறியக்கெழீஇய வென்றாள் . 
கெழீஇய வென்பது கெழியெனக் குறைந்து நின்றது . நின் மொழி 
யென்று உம்மவே என்றது பன்மையும் ஒருமையும் மயங்கி நின்றன . 
குற்றால முற்று மறியக்கெழி யென்பதற்கு மறைந்தொழுகாதார் 
எல்லாருமறிய வரைவொடு வருவாயாக என் றுரைப்பாருமுளர் . இப் 
பொருட்குக் கெழுமுவென்பது விகாரவகையாற் கெழியென நின்றது. 


தழங்கு மருவி ( 127 ) யென்னும் பாட்டுத்தொட்டு இதன்காறும் 
வர , இப்பாட்டொன்பதும் செறிப்பறி வுறுத்து வரைவுகடாயின 
என்பது . இவையெல்லாம் தோழியிற் கூட்டமும் தோழியிற் கூட்டத் 
தின் விகற்பமுமென வறிக . " ( பே - ரை . ) 


136. ஏறுகோள்கூறி வரைவுகடாதல் . 


என்னையர் துணி 
வின்ன தென்றது . 


( இ - ள் . ) எங்கள் அண்ணன்மார் அறுதியிட்ட காரியம் 
இக்காரியம் என்றபடி . 


படையார் கருங்கண்ணி வண்ணப் பயோதரப் பாரமு.நுண் 
இடையார் மெலிவுங்கண் டண்டர்க ளீர் முல்லை வேலியெம்மூர் 
விடையார் மருப்புத் திருத்திவிட் டார்வியன் றென்புலியூர் 
உடையார் கடவி வருவது போலு முருவினதே . 


( பொ - ரை . ) வேலையொத்த கருங்கண்ணை யுடையாளி( ன் ) 
அழகிய முலைகளின் பெருமையையும் அண்ணிய இடையி 
னுடைய மிக்க மெலிவையும் பார்த்து , இடையராகிய எங்கள் 
அண்ணன்மார் , குளிர்ந்த முல்லை வேலியையுடைய எங்களூ 
ரிலே , இடபத்தினுடைய நிரம்ப மருப்பைச் சீவிவிட்டார்கள் . 


பகற்குறி . 


163 


( அதன் வடிவாவது பெரும்பற்றப் புலியூருடையவர் 
ஏறிச் செல்லும் இடபத்தை யொக்கும் . ) 


ஆதலால் இனி என் நிகழுமென்று தெரியர்து ; 
நிகழ்வதன் முன்னே வரைந்தெய்துவாய் 

என்பது 
கருத்து . 


கோள் 


136. பாங்கி கூற்று . 

1. ( பி - ம் . ) உருவினவே . 

ஈண்டுக் கூறுவான் நுதலுகின்றது முல்லைத் திணையாகலின் 
அந்த முல்லைத் திணைக்கு மரபாவது . ஓரிடத்தொரு பெண்பிறந்தால் 
அப்பெண்ணைப் பெற்றவர் தம் தொழுவில் அன்று பிறந்த சேங்கன் 
றுள்ளன வெல்லாம் தன்னூட்டியாக விட்டு வளர்த்து அப்பரிசினால் 
வளர்தத ஏற்றைத் தழுவினானொருவனுக்கு அப்பெண்ணைக் கொடுத்தல் 
மரபென்ப . 


ஏறு தழுவிக் கோடல் தங்குலத்திற்கு மரபாகலானும் , தமக்குப் 
பொதுவர் பொதுவியர் என்று பெயராகலானும் , அவ்வேற்றைத் 
தன்னின் முற்பட்டானொருவன் தழுவவும் தகும் என்று உள்ளம் 
வாடினான் . அதனைத் தோழிகண்டு அவ்வேறு புலியூருடையார் கடவி 
வருவதுபோலும் உருவினதென்றாள் ; என்றது அதன் 

அதன் வெம்மை 
சொன்ன வாறன்று இவ்வொழுக்கம் புலியூருடையா ரருளான் வந்த 
தாகலின் . அவ்வேறு நினக்கே வயப்படுவ தன்றி மற்றொருத்தரால் 
அணுகுதற்கரிது நீ கடிது விரைந்து செய் , அஞ்சவேண்டா - என் றா 
ளாயிற்று . " ( பே - ரை .) 


137 . 


அயலுரையுரைத்து வரைவுகடாதல் . 


கயல்புரை கண்ணியை 
அயலுரை யுரைத்தது . 


( இ - ள் ) கயலையொத்த கண்களையுடையாளை 

அவளுக் 
கப்பாலான் வந்து வரைவுணர் என்று சொன்னது . 


164 


திருக்கோவையார் . 


உருப்பனை யன்னகைக் குன்றொன் றுரித்துர வூரெரித்த 
நெருப்பனை யம்பலத் தாதியை யும்பர்சென் றேத்திநிற்கும் 
திருப்பனை யூரனை யாளைப் பொன்னாளைப் புனைதல் செப்பிப் 
பொருப்பனை முன்னின்றென் னோவினை யேன்யான் 

[ புகல்வது வே . 


( பொ- . ) பனையை யொத்த வடிவினையுடைய கையினை 
யுள்ள மலையை யொத்த யானையை உரித்து , வலியுடைத்தாகிய 
ஊரான முப்புரங்களை எரித்த நெருப்பையுடையவனை , திருவய 
பலத்திற் பழையவனை , அவனைத் தேவர்கள் சென்று வாழ்த்தி 
நிற்கைக்கிடமாகிய திருப்பனை பூரை யொப்பாளை , 
பொன்னணிவார்களென்று சொல்லித் தீவினையைச் செய்த 
நான் , நாயகனே ! உன்னை எதிர்ப்பட்டு என்ன வார்த்தையைச் 
சொல்லுவேன் . ( எ - று . ) 


நாகளப் 


137 . 


பாங்கி கூற்று . 


அயலா 


அயலுரை தலை 

மகட்கியாதும் இயைபில்லாத வுரை . 
ரொருப்பட்ட வுரையெனினுமமையும் . 


பொன்புனை தல் - திருமங்கலியம் பூட்டி மணத்தல் . துக்கேண் 
முன்னர் நீ பொன் புனைந்ததுவே (தஞ்சை 359. ) 


138. தினைமுதிர்வுரைத்து வரைவுகடாதல் . 


ஏனல்விளையாட் டினியில்லையென்று 
மானற்றோழி மடந்தைக்குரைத்தது . 


( இ- ள் . ) தினைகாத்து விளையாடும் விளையாட்டு இனி 
யில்லையென்று கொண்டு , கொண்டாட்டத்தினையுடைய தோழி 
நாயகிக்குச் சொன்னது . 


பகற்குறி . 


165 


மா திடங் கொண்டம் பலத்து நின் றோன்வட வான்கயிலைப் 
போதிடங் கொண்டபொன் வேங்கை தினைப்புனங் கொய்க 

( வென்று 
தாதிடங் கொண்டுபொன் வீசித்தன் கள்வாய் சொரியநின்று 
சோதிடங் கொண்டி தெம்மைக் கெடுவித்தது தூமொழியே . 

( பொ - ரை .) தேவியை இடப்பாகத்தே கொண்டு அம் . 
லத்தே நின்றவன் , அவனுடைய வடக்கின்கண் உண்டாகிய 
பெருங் கயிலாயத்தில் பக்கமலையை இடங்கொண்ட , பொன் 
போன்ற மலரையுடைய 

வேங்கை , புனத்தில் தினையைக் 
கொய்யுங்க ளென்று , அல்லியிடங்கொண்டு பொன்னையொத்த 
மலர்களைச் சிதறித் தன்னுடைய தேனானது 

இடமெலாம் 
சொரிய நின்று சோதிடத்தைச் சொல்லிற்று . ஆதலால் , தூய 
வார்த்தையினையுடையாய் ! எம்மைக் கெடு வித்தது . 


என்று , பொருளாகிய சிலேடையாலே , பொன்னையுடைய 
வேங்கை தாதிடங்கொண்டு பிறர்க்கடிமைப்படுத்தலைச் செய்து , 
பொன்னையும் பிறர்க்குக் கொடுத்து தன் வாயாலே கள் போக 
நின்று இன்னாளைக் கெடுக்கலாமென்று 

அறிவு சொல்லி 
எம்மைக் கெடுத்ததன்றோ, தனியாக தம்முடைய குலத்திற்கு 
எற்க . 


138. பாங்கி கூற்று . 


( பா - ம் ) 1 . 


கெடக்கொண்டது . 


பொன்னைக் கொடுத்துப் பிறர்க்கடிமையாதலைப் பொருந்தித் 
தான் இழிந்த சாதியாதலால் தனக்குரிய கள்ளை வாய்சொரிய நின் 
றெனச் சிலேடை வகையான் இழித்துக் கூறினாளாகவுமுரைக்க . 
( பே - ரை ) 

ஊரெரித்த நெருப்பன் . ( சிற் . 143 ) . 


166 

திருக்கோவையார் . 
139. பகல்வால் விலக்கி வரைவுகடாதல் . 

அகல்வரை நாடனைப் 

பகல்வர லென்றது . 
( இ - ள் . ) அகன்ற மலைமேலுண்டாகிய 

நாட்டையுடைய 
வனைப் பகற்குறி வாராதொழிக என்றது . 


வடிவார் வய்ற்றில்லை யோன்மல யத்துநின் றும்வருந்தேன் 
கடிவார் களிவண்டு நின்றலர் தூற்றப் பெருங்கணியார் 
நொடிவார் நமக்கினி நோதக யானுமக் கென்றுரைக்கேன் 
தடிவார் தினையெமர் காவேம் பெருமவித் தண்புனமே . 

( பொ - ரை . ) அழகார்ந்த வயல் சூழ்ந்த பெரும்பற்றப் 
புலியூரிலுள்ள வன் ; அவனுடைய பொதியின் மலையிடத்தே 
இவர் நின்றுவைத்தும் , வருகிற தேன்சாதிகளும் நறு தாற் 
மத்தை விரும்புகிற ஒழுங்குபட்ட களிப்புடைத்தாகிய வண்டுச் 
சாதிகளும் நின்று 

பூவை மலர்த்த , வேங்கையா ராகிய இப் 
பெரிய கணியார் சொல்லுவாராக விருந்தார் , இப்பொழுது 
நமக்கு நோவத்தக்க காரியங்களை ; இதுகேட்டு எங்கள் உறவின் 
முறையாக 

தினையைக் கொய்வதாக விருந்தார்கள் ; இவ் 
வார்த்தையை நானுமக்கென்னென்று சொல்லுகேன் ! 

[ மேற்சொல்லாவது ) பெரியவனே ! நாங்கள் இந்தக் 
குளிர்ந்த புனத்தைக் காவேம் . 

* சொல்லத் தகாதபடி இப்பெருந்தன்மையை அடையா 
ராய் கணிசொல்லுதற்குரியவர் வந்தார் . எல்லாரும் தம்மை 
அலர் தூற்றப் பொதியின் மலையிலே நின்ற எம்முடைய மேம் 
பாட்டையும் கருதாது , தம்மை அடைந்த நமக்குக் கேடு 
சொல்ல , இது கேட்பாருமே மாறாதலினும் உமக்கென்ன 
வார்த்தையைச் சொல்லுக என்றுபடும் . 


139. பாங்கி கூற்று . 


* இப்பகுதி ஏட்டில் பிழைபடக் காணப்பட்டது , ஒருவாறு 
திருத்தியமைக்கப்பட்டுள்ளது . பொருள் தெளிவாயில்லை . 


பகற்குறி . 


167 


அலர் தூற்ற என்பதற்குத் தன்னோடு பயின்றாரைக் கண் 
ணோட்டமின்றி வருந்தா நின்றதென்று புறங்கூற என்றும் 
( பே - ரை ) 


கூறுக 


140. தினையொடுவெறுத்து வரைவுகடாதல் . 


தண்புனத்தொடு தளர்வுற்றுப் 
பண்புனையொழிப் பாங்கிபகர்ந்தது . 


( இ - ள் . ) தளர்ச்சியுற்றுக் குளிர்ந்த புனத்துடனே பண் 
பொருந்தின சொல்லையுடைய பாங்கி சொல்லியது . 


நினைவித்துத் தன்னையென் னெஞ்சத் திருந்தம் பலத்துநின்று 
புனைவித்த வீசன் பொதியின் மலைப்பொருப் பன்விருப்பில் 
தினைவித்திக் காத்துச் சிறந்து நின் றேமுக்குச் சென்று சென்று 
வினைவித்திக் காத்து விளைவுண்ட தாகி விளைந்ததுவே . 


( பொ - ரை . ) தானே புகுந்து திருத்த வேண்டு தலாலே 
என் நெஞ்சிலே வந்திருந்து தன்னை யான் எப்பொழுதும் நினை 
யும்படி பண்ணித் திருவம்பலத்திலே நின்று என்னைக்கொண்டு , 
தன்னை புகழ்வித்துக்கொண்ட பரமேசுவரன் ; அவனுடைய 
பொதியமலையிடத்தே நாயகனைக் காணலாமெனும் விருப்பி 
னாலே , தினையை வித்தியதில் ஒரு சேதமும் ) படாமல் பரி 
கரித்து , சிறந்து நின்றோம் ; தன்னுடை ய தண்ணளி எம் 
பால் நின்ற எமக்கு , தினையை வித்தியதில் ஒன்றும் சேதப் 
படாமல் பரிகரித்து , அது விளைந்தவாறு எய்த , தினையனுபவித் 
தாற்போல விளைந்தது இன்றே. ( எ - று .) 


140. பாங்கி கூற்று . 
* இது முதல் ஏட்டில் சொற்கள் பின் வருமாறு அமைந்துள்ளன , 
நின்றே முக்கு 

தன்னுடைய தண்ணளியெம்பால் 


அவை 


168 


திருக்கோவையார். 


5 மக்கு , சென்று சென்று - போய்ப்போய் , வினை வித்திக் காத்து விளை 
அண்டதாகி விளைந்ததுவே . - தீவினை கை வித்தியதிலொன்று சேதப் 
படாமற் பரித்து அது வினைந்தவாறெய்த தீவினை யனுபவித்தாற் 
போலே விளைந்த தனின்றே 


தன்னை 


நினைவித்துத் 

பென்னெஞ் சாத்திருந்தென்பதற்கு 
ஒருகாற்றன்னை நினைவேனாகவுஞ் செய்து அந்நினைவே பற்றுக் 
கோடாகத்தான் புகுந்திருந்தெனினுமமையும் . பொருப்பன் விருப் . 
பென்பதனை நீர் வேட்கை போலக் கொள்க . தினை வித்திய ஞான்று 
இத்தினைக்காவல் தலைக்கீடாக அவனை யெதிர்ப்படலாமென்று 
மகிழ்ந்து அதற்குடம்பட்டாராகலிற்றாம்வித்தினார்போலக் கூறினாள் . 
( பே - ரை ) 


பொருப்பன் விருப்பு - பொருப்பன் மேல் வைத்த காதல் . தும் 
மகள் விருப்பு ( ஐங்குறு 313 ) என்றதற்கு தும்மகள்மேல் வைத்த 
குறிப்பு என்ற பதிப்பாசிரியரின் உரையையும் காண்க . 


தானே நினை வித்து என் நெஞ்சத் திருந்து - அவன் அருளாலே 
அவன் தாள் வணங்கி (திருவாசகம் சிவ 18 ) என்பதனோடு ஒப்பிடுக . 


141 . 


வேங்கையொடு வெறுத்து வரைவுகடாதல் . 


நீங்குகவினி நெடுந்தகையென 
வேங்கைமேல் வைத்து விளம்பியது . 


( இ - ள் ) பெரிய தகைமைப் பாட்டையுடையவனே ! நீங்கு 
வாயாக வென்று வேங்கை மாத்தைச் சொல்லுவாராகச் 
சொல்லியது . 


கனைகடற் செய்தநஞ் சுண்டுகண் டார்க்கம் பலத்தமுதாய் 
வினைகெடச் செய்தவன் விண்டோய் கயிலை மயிலனையாய் 
நனைகெடச் செய்தன மாயினமைக்கெடச் செய்திடுவான் 
சினைகெடச் செய்திடு மாறுமுண் டோவித் திருக்கணியே . 


பகற்குறி . 


169 


( பொ - ரை ) ஆரவாரிக்கப்பட்ட கடலிலே உண்டாக்கப் . 
பட்ட நஞ்சை அமுது செய்து வந்து , தரிசித்தார்க்கு அம்ப 
லத்தினுண்டாய அமுதாய் , இருவினையும் கெடும்படி கரணங்களை 
ஒடுக்கினவன் ; ( என்றது , கடலிலே நஞ்செனவே பெருமை 
விளங்கிற்று ; செய்த நஞ்செனவே கொடுமை 

விளங்கிற்று . 
இந்த நஞ்சை யுண்டு வைத்து அமுதமானானென்பது கருத்து . 
அமுதானது அருமையற்று அம்பலத்தமுதாயிருந்தது . 
இங்ஙனமே எளிதாய் வைத்தும் உண்டால் பலிக்கை ஒழிந்து ,, 
காணுமளவில் பலிக்கும்படியாயிருந்தது . பலிக்கும் பொழுதும் 
யாக்கைத் துன்பமொழிய, அந்தக்கரணங்களையும் சுத்தமாக் 
குவதாயிருந்தது ), அவ னுடைய விசும்புதோய்ந்த கயிலையில் 
ம பிலை நிகர்ப்பாய் ! அரும்புகிற நாளிலே அரும்பினைப் பறித் 
துப்போட்டோமாகில் நம்மைக் கெடும்படியாகத் தினைகெடச் 
செய்திடுமாறு முண்டோ இத்திருக்கணியே ! (எ - று . ) 


இத்திருக்கணியே தினைகெடும்படி சோதிடஞ் சொல்லு 
மாறு உண்டோ ? ( என இயைக்க ) . இந்தத் திருவாகிய கணி . 
திரு என்பது சாதிப்பெயர் ; கணி என்பது தொழிற் பெயர் . 
அந்தச் சோதிடம் சொல்லும் சாதியிலே பிறந்து அந்தச் 
சோதிடம் தப்பாமே சொல்லிவருகிறவர் என்று 

என்று அதற்கு 
இழிவு சொன்னபடி . 


141 , பாங்கி கூற்று , 

. 


( பா - ம் .) அம்பலத் தமிழ்தாய் . 


பேராசிரியர் இப்பாடலுக்குக் கூறிய உரைக்குறிப்பு மேலேயுள்ள 
உரையை யொட்டியிருப்பதைக் காண்க : 


கனை கடற் செய்த வென்றதனான் நஞ்சின் பெருமை கூறினார் . 
செய்யாத நஞ்சிற்செய்த நஞ்சுகொடிதாகலின் , அதன் கொடுமை 
விளங்க , செய்த நஞ்சென்றார் . அமிழ்தாதல் அமிழ்தின் காரியத் 
தைச் செய்தல் . கண்டார்க் கென்றதனான் , அல்லாதவமிழ்தோடு 
இவ்வமிழ்திற்கு வேற்றுமை கூறியவாறாம் .......... திரு , சாதிப்பெயர் 

22 


170 


திருக்கோவையார் . 


கணி தொழிற் பெயர் . நல்ல கணியென்று இழித்துக் கூறினாளாக 
உரைப்பாருமுளர் . ( பே - ரை .) 

இவ்வேங்கை அரும்பும்போதே அவ்வரும்புகளைக் கிள்ளி எறிக் 
திருப்போமாகில் இதன் பூக்களைக் கண்டு எம்மவர் தினை கொய்ய 
வந்திருப்பரோ என்று வேங்கைபொடு வெறுத்துக் கூறினாள் . 


142. - இரக்கமுற்று வரைவுகடாதல் . 

கெழுமலை நாடற்குக் 

கழுமலுற் றிரங்கியது , 
( இ - ள் ) அழகிய மலைமேலுண்டாகிய நாட்டினை யுடைய 
வற்குக் கழுமலுற்றி ரங்கிய 

பது . 


வழுவா வியலெம் மலையர் விதைப்பமற் றியாம்வளர்த்த 
1 கொழுவார் தினையின் குழாங்க ளெல்லாமெங் குழாம் 

[ வணங்கும் 
செழுவார் கழற்றில்லைச் சிற்றம் பலவரைச் சென்று நின்று 
தொழுவார் வினைநிற்கி லேநிற்ப தாவதித் தொல்புனத்தே . 

( பொ - ரை ) விதைக்கிற் பருவமும் அறுக்கிற் பருவமும் 
வழுவாத இல்லையுடைய மலையராகிய எங்கள் அண்ணன்மார் 
விதைப்ப , அதனை மற்றெங்களாலே வளர்க்கப்பட்ட வளவி 
தாய நீண்ட தினை பின் திரளெல்லாம் , வந்து வணங்குகிற 
அழகியதாய சீபாதங்களையுடைய பெரும்பற்றப்புலியூரில் திருச் 
சிற்றம்பலத்தே உள்ளவரைச்சென்று ,-நின்று கருமகாண்டத்தி 
னின்றும் ஞானகாண்டத்திலே சென்று நின்று - 

சன்று நின்று - தொழுவா 
ருடைய இருவினையும் அவர்கண் ) நிற்கிலே, இத்தினையின் 
திரள் நிற்பது . ( எ - று . ) 
142. பாங்கி கூற்று . 

(பா- ம் ) 1 . குழுவார் திணை , 
தொழுவார் வினை நில்லாமைபோல , தினைத்திரளும் நில்லா 


என்பது கருத்து . 


பகற்குறி . 


171 


143. கொய்தமைகூறி வரைவுகடாதல் . 


நீடிரும்புனத்தினி யாடேமென்று 
வரைவுதோன்ற வுரைசெய்தது . 


( இ - ள் . ) மிகவும் பெரிய புனத்தில் வியாபரியேமென்று 
(விளையாடேமென்று ) வரைந்து கொள்வாயாக என்னும் இடந் 
தோன்றச் சொன்னது . 


பொருப்பர்க் கியாமொன்று மாட்டேம் புகலப் புகலெமக்காம் 
விருப்பர்க் கியாவர்க்கு மேலர்க்கு மேல்வரு மூரெரித்த 
நெருப்பார்க்கு நீடம் பலவருக் கன்பர் குலநிலத்துக் 
கருப்பற்று விட்டெனக் கொய்தற்ற தின்றிக் கடிப்புனமே . 


( பொ - ரை .) நாயகனுக்கு இனி ஒரு வார்த்தையும் சொல்ல 
மாட்டோம் ; எமக்குப் புகலிடமா ( னவர்க்கு ) ; விரும்பின 
வர்க்கு ; மேல் இயங்குகின்ற முப்புரங்களை எரித்த அக்கி 
னியை உடையவர்க்கு ; மிக்க திருவம்பலத்தே உள்ளவர்க்கு ; 
அவர்க்கு அன்பு செய்தவருடைய திரள் பூமியில் கருப்பற்று 
விட்டாற்போலே , இந்தக் காவலையுடைத்தாகிய புனமானது 
கொய்யப்பட்டு விட்டது . ( எ - று . ) 


யாம் ஒரு குணமிலேமாயினும் தமது விருப்பினாலே புக 
லிடமாயினான் . வீடென்பதூஉம் பாடம் . 


143 . 


பாங்கி கூற்று , 


( பா - ம் ) வீடென . 

புகல் விருப்பர் ; மேலர் ; நெருப்பர் ; அம்பலவர் என்பன சிவ 
பிரானுக்குரியவை . அன்பர் கருப்பற்று விட்டென , புனம் கொய் 
தற்றது எனக் கூட்டுக . 


கருப்பற்று விட்டென -பிறவிக்காரணத்தைப் பற்றுவிட்டகன்றாற் 
போல : இவ்வுவமையை வ 

ழங்கும் பிற இடங்கள் : 


172 


திருக்கோவையார் . 


" அஞ்செழுத் தெங்குரு நாதன் றன தடியார்க் கொழித்த, சஞ் 
சிதம் போலத் தினை முற்று மாள ” ( திருவாவடுதுறைக் கோவை 179 ). 
புண்ணியர் தம் , தீவினை யற்றது போலற்ற வாவித் தினைப்புனமே . 
( கலைசைக் கோவை 173 ). 


ஊரெரித்த நெருப்பர் . ( சிற் . 137 ) . 


144. பிரிவருமைகூறி வரைவுகடாதல் . 


மறைப்புறு கிளவியிற் 
- சிறைப்புறத் துரைத்தது . 


( இ - ள் .) மறைத்துப் பிறிதொன்றைச் சொல்லுகிற வார்த் 
தையாலே பட்சியின் மிகுதி புனத்திலே உண்டாகிவிடும் 
என்று சொன்னது . 


பரிவுசெய் தாண்டம்பலத்துப் பயில்வோன் பரங்குன்றின்வாய் 
அருவிசெய் தாழ்புனத் தைவனங் கொய்யவு மிவ்வனத்தே 
பிரிவுசெய் தாலரி தே கொள்க பேயொடு மென்னும்பெற்றி 
இருவிசெய் தாளி னிருந்தின்று காட்டு மிளங்கிளியே . 


(( பொ - ரை . ) என்னைப் பரிவுற்றடிமை கொண்டு திருவம்ப 
லத்தே ஆடியருளுகிறவன் திருப்பரங்குன்றிடத்து அருவி 
நீராலே வளர்க்கப்பட்ட . நீண்ட புனத்தினிடத்துத் தினையைக் 
கொய்யவும் , இந்தப் புனத் திடத்தே பேயோடேயாயினும் பிரித 
லாற்றுதல் அரிதென்னும்படியை இருவிசெய்தாளிலிருந்து 
இப்பொழுது காட்டா நின்றன இளைய கிளிகளானவை . ( எ - று . ) 


தினை பயன்படாத காலத்தும் கிளிகள் விடாதே நின்றன 
என்பது கருத்து . 


144. பாங்கி கூற்று . 


பகற்குறி . 

173 
(பா - ம் . ) 1. மறைப்புறக் கிளவி . 2. சிறைப்பட வுரைத்தது . 

இருவி - கதிர்கொய்த தட்டை . தாள் என்பது கதிர் கொய் 
யாத முன்னும் சொல்வதோர் பெயர் . இப்புனத்துப் பயின்ற கிளிகள் 
தமக்குத் துப்பாகாக் காலத்தும் இதனை விடாதிராநின்றன ; இனி நங் 
காதலர் நம்மாட்டென் செய்வரென்னுங் கருத்தான் , மறைப்புற 
மாயிற்று ” ( பே - ரை . ) 


பேயோடாயினும் பிரிவு அரிது : - “ இன்னாதே , பே போ 
னும் பிரிவு (பழ . 122) பேயோ டேனும் பிரிவொன் று இன் தென் 
பர் பிறரெல்லாம் ” ( தே . சுந்தரர் . ) --பேய்வயினும் மரிதாகும் பிரிவு 
( சிற் . 243 ) 


145 . 


மயிலொடுகூறி வரைவுகடாதல் . 


நீங்கரும்புனம்விடு நீள்பெருந்துயரம் 
பாங்கிநினைந்து பருவரலுற்றது . 


( இ - ள் . ) விட்டு நீங்கு தற்கரிய புனத்தை விட்டு நீங்குகிற 
மிகவும் பெரிய கிலேசத்தைத் தோழியானவள் நினைந்து துயர 
முற்றது . 


கணியார் கருத்தின்று முற்றிற்றியாஞ் சென்றுங் கார்ப் 

[ புனமே 
அணியார்கயிலை பொழில்காண் மறத்திர்கண் டீர்மன்னு 

[ மம்பாலத்தோன் 
அணியார் கயிலை மயில்கா ளயில்வே லொருவர்வந்தால் 
துணியா தனதுணிந் தாரென்னு நீர்மைகள் சொல்லுமினே 
( பொ - ரை .) இந்த வேங்கைய 

யாருடைய நினைவுகளெல் 
லாம் முடிந்தன ; நாங்கள் போகநின்றோம் ; சோலையாற் பச் 


174 


திருக்கோவையார் . 


சென்ற கரிய புனமே ! முத்து மணியாற் சிறந்த பொழில்காள் ! 
உங்களுக்குச் சொன்னாலும் இந்த வேங்கையாருடைய செற்றி 
யினால் மறந்து விடு வீர்கள் ; நிலைபெற்ற திருவம்பலநாதனு 
டைய அழகார்ந்த ஸ்ரீ கயிலாயத்தினின்றும் வந்த மயில்காள் ! 
கூரிய வேலை 

உடையாரொருவர் வந்தால் , அன்புடையார் 
அறுதியிடாத பொருளாகிய பிரிவையும் , பிரிந்தாலும் மாற் 
று தலை அறுதியிட்டுப் போனார்களென்னும் தன்மையையும் 
சொல்லுவீர்களாக வேண்டும் ( எ - று . ) 


கயிலையிடத்து மயில்காளென்றது கண்ணோட்டமுடையீ 
ரென்ற கருத்து . 


145. பாங்கி கூற்று . 


( பா - ம் . ) பாங்கி பகர்ந்து . 


* நீரெம்மை மறப்பீராயினும் மறவாது சொல்லுமினென்றுரைப் 
பாருமுளர் " ( பே - ரை . ) 


146. வறும்புனங்கண்டு வருந்தல் . 


மென்புனம்விடுத்து மெல்லியல் செல்ல 
மின்பொலிவேலோன் மெலிவுற்றது . 


( இ - ள் ) மெத்தென்ற புனத்தைவிட்டு மெல்லிய இயல் 
பினையுடையாள் போக , மின்னை நிகர்த்த வேலினையுடையவன் 
வாடியது . 


பகற்குறி . 


175 


மை 


பொதுவினிற் றீர்த்தென்னை யாண்டோன் புலியூரான் 

[ பொருப்பே 
இதுவெனி லென்னின் றிருக்கின்ற வாறெம் மிரும்பொழிலே 
எது நுமக் கெய்திய தென்னுற் றனிரறை யீண்டருவி 
மதுவினிற் கைப்புவைத்தாலொத்த வாமற் றிவ்வான்புனமே . 

( பொ - ரை ) ஏதோ சமயமென்று பொது வே நின்று தடு 
மாறுகின்ற என்னைப் பொது மையினின்று நீக்கி 

அடிடை 
கொண்டவன் ; பெரும்பற்றப் புலியூரிலேயுள்ள தலைவன் ; 
அவனுடைய திருமலை இதுவாமாகில் , ( ஏந்தா நீ இருக்கின்ற 
டடியென ( ? ) ] எம்முடைய பெரிய பொழிலே ! உங்களுக்கு 
வந்துற்ற வருத்தம் எது ? அவ்வருத்தத்தாலுற்ற கிலேசம் 
எது ? ஆரவாரம் மிக்க அருவி , மதுவிலே அதன் இனிய 
சு வையை மாற்றிக் கைப்பாகிய சுவையை வைத்திருந்தாலொத் 
திருந்தது , மற்றிந்தப் பெரியபுனம் . (எ -று . ) 


146. தலைவன் கூற்று . 

எனில் இது இருக்கின் நவாறு என் என்று கூட்டிப் பொருள் 
கொள்வர் பேராசிரியர் . உரையில் பகர வளைவுகளுக்குள் உள்ள 
பகுதி ஏன் தான் நீ இருக்கின்றபடி என விருந் திருத்தல் கூடும் . 

தலைவன் இப்பொழில் யாம் முன் பயின்ற தன்றோ ? இஃது 
இன்று இருக்கின்றவாறு என்னோ ? என்று வருந்திக் கூறினான் . 

பொதுவினிற் றீர்த்தென்னை பாண்டோன் : -- பொதுவற 
வடிமை செய்திடும் (மீனாட்சியம்மை பிள்ளைத் . முத் . 10 ) என்ற 
பகுதியையும் , 

பதிப்பாசிரியரான மகாமகோபாத்யாய 
டாக்டர் வே சாமிநாதையர் அவர்கள் , வேறு ஒருவர்க்கும் 
அடிமை செய்யாது அம்பிகைக்கே அடிமைத் திறம் பூணும் என்று 
குறித்திருக்கிற உரையையும் . 

உள்ளப் படாத திருவுருவை உள்ளுதலும் 
கள்ளப்படாத களிவந்த வான் கருணை 
வெள்ளப் பிரானெம் பிரா 

ரானென்னை வேறேயாட் 
கொள்ளப் பிரானுக்கே சென்று தாய் கோத்தும்பீ 
என்ற திருவாசக ( திருக்கோத்தும்பி 16 ) த்தையும் காண்க . 


அதன் 


176 


திருக்கோவையார் . 


147. பதிநோக்கி வருந்தல் . 
மதி.து கலரிவை பதிபுகலரிதென 
மதிநனிகலங்கிப் பதிமிகவாடியது . 


( இ- ள் ) பிறைபோன்ற நெற்றியினை யுடையவள் பதியிற் 
சென்று புகுதல் அரிதென்று புத்தி மிகவும் கிலேசித்து நாய 
கன் வாடியது . 


ஆனந்த மாக்கட லாடுசிற் றம்பல மன்ன பொன்னின் 
தேனுந்து மாமலைச் சீறூ ரிதுசெய்ய லாவதில்லை 
வானுந்து மாமதி வேண்டி யழுமழப் போலுமன்னோ 
நானுந் தளர்ந்தன னீயுந் தளர்ந்தனை நன்னெஞ்சமே . 


( பொ - ரை . ) மகிழ்ச்சியாகிய 

மகிழ்ச்சியாகிய பெரு நீராலே நிறைந்த 
பெரிய கடலாயுள்ளவன் ; அவன் ஆடியருளுகிற திருச் சிற்றம் 
பலத்தை யொத்த பொன்னை யொப்பாளுடைய தேன் தத்திப் 
பாய்கிற பெரிய மலையிற் சீறூர் இது காண் ; செயலாவதொரு 
பொருளுமில்லை காண் ; ஆகாயத்திலே திரிகிற மதியைப் பிடித் 
துத்தரவேண்டி அழுகிற பிள்ளைகளைப்போல , எல்ல நெஞ் 
சமே ! அரிய பொருள்களை விரும்புதலாலே நீயும் தளர்ந்தாய் ; 
அது முடித்துத்தர மாட்டாமையாலே நானும் தளர்ந்தேன் . 


மன்னும் ஓவும் அசைநிலை . 


147 . 


தலைவன் கூற்று . 


மதிவேண்டியழும் மழவு : 
போன்று . ( சிற் . 198 ) 


" விசும்புற்ற திங்கட் கழுமழப் 


பகற்குறி முற்றிற்று . 


1 


8 


14 


1 5 


16 


17 


இரவுக்குறி . 

177 
14. இரவுக்குறி . 
பகற்குறி யுணர்ந்து விலக்கப்பட்ட தலைமகன் தெருண்டு 
வரைதல் தலை . தெருளானாயின் பின்னையும் தோழியைத் 
தலைப்பட்டு இரவுக்குறி வேண்டிச் சென்று எய்துதல் 
மு றைமை 

யென்ப . 
இது முப்பத்து மூன்று துறையுடைத்து . அவைவருமாறு : 

இரவுக்குறி வேண்டல் ; - ஆற்றருமை கூறல் ; 
3 நின்றுநெஞ் சுடைதல் ; * நிலைகண்டு தேர்தல் ; 
உட்கோள் வீனாதல் ; * உட்கொண்டு வினாதல் ; 
" குறியிடங் கூறல் ; குறியேற் பித்தல் ; 
* இரவர வுரைத்தல் ; 1 ° ஏதங் கூறல் ; 
11 குறைநேர்த லொடு , 13 குறைநயப் புரைத்தல் ; 
13 மயின்மே லிசைத்து வரவுணர்ந் துரைத்தல் ; 
தாய்துயி லறிதல் ; தலைவிதுயி லெடுத்தல் ; 

டத்துய்த்து நீங்கல் : தளர்வகன் றுரைத்தல் ; 
13 மருங்கணைத லோடு 1 முகங்கண்டு மகிழ்தல் ; 
2 "பள்ளியிடத் துய்த்தல் ; 21 பள்ளியிடத் துய்த்து 

வரைவு கடாவி வரவு விலக்கல் ; 
2 வரைவு டம்படா தாற்றா துரைத்தல் ; 
அதரிடைச் செலவிற் கிரக்கங் கூறல் ; 
இருளற நிலவு வெளிப்பட வருந்தல் ; 
2 5 வேற்றுக் குறிகூறல் ; 28 கடலிடை வைத்துத் 
துயரறி வித்தல் ; 2 தோழியு மின்றித் 
தானே கிடந்து தனிமையும் மாற்றுங் 
காம மிக்க கழிபடர் கிளவி ; 
காப்புச் சிறைமிக்க கையறு கிளவி ; 
ஆறுபார்த் துற்ற வச்சக் கிளவி ; 
தன்னுட் கையா றெய்திடு கிளவி ; 
31 நிலைகண் டுரைத்தல் ; 3 2 நெடுங்கடற் சேர்த்தல் ; 
அலரறி வித்தலோ டாறைம் மூன்றும் 
இரவுக் குறியிவை யென்றிசினோரே . ( பே - ரை . ) 


23 


24 


29 


2 ( 


30 


33 


23 


178 


திருக்கோவையார் . 


148. இரவுக்குறி வேண்டல் . 


நள்ளிருட்குறியை வள்ளனினைந்து 

வீங்குமென் முலைப் பாங்கிக்குரைத்தது . 
( இ - ள் . ) செறிந்த இருளினது குறியை நாயகன் நினைத்துப் 
பொழுதுக்குப் பொழுது விம்மாநின்பற முலையினையுடைய 
பாங்கிக்குச் சொன்னது . 


மருந்துநம் மல்லற் பிறவிப் பிணிக்கம் பலத்தமிர் தாய் 
இருந்தனர் குன்றினின் றேங்கு மருவிசென் றேர்திகழப் 
பொருந்தின மேகம் புதைந்தி ருடூங்கும் புனையிறும்பின் 
விருந்தினன் யானுங்கள் சீறூ ரதனுக்கு வெள் வளையே . 


( பொ - ரை . ) நம்முடைய தவகரணமிடமாகப் 

பொசிக் 
கின்ற ( பிறக்கின்ற ) அல்லற் பிறவியாகிற வியாதிக்குத் திரு 
வம்பலத்தே மருந்தையொத்து எழுந்தருளியிருந்தவர் ; அவ 
ருடைய திருமலையில் இடைவிடாது ஆரவாரிக்கிற அருவி 
யான துசென்று எதிர் திகழ , அழகு விளங்கும்படி பொருந்தின 
( மேகங்களான வை பொருந்துதலாலே ) மேகங்களாலே மூடப் 
பட்டு இருள் தூங்கும் இருளே செறிகின்ற , கைசெய்து வளர்க் 
கப்பட்ட காடுடைத்தாகிய உங்கள் சிற்றூர் தனக்கு விருந்தாகி . 
னேன் யான் ; காண் ; வெள்ளிய வளைகளையுடையாய் ! 


என்று பொருளாய் , மழைக்காலத்து மாலையம்பொழுது 
வந்த விருந்தினரை யாவர் சிலரும் ( எவரும் ) மறார்களாதலால் , 
நீங்களும் எம்மை எதிரேற்றுக்கொள்ளவேண்டும் என்றுபடும் . 
கைசெய்து வளர்க்கப்பட்ட காடு என்றதால் , உங்களுக்கு 
எதிர்ப்பட்டாலும் ஆம் ( P ) என்றது. 


148 . 


தலைவன் கூற்று . 


புனை இறும்பு - செய்காடு . 


இரவுக்குறி . 


179 


மேகம் வந்து பொருந் தின வென்ற தனால் , தன்னூர்க்குப் 
போதலருமை கூறுவான் போன்று இரவுக்குறி மாட்சிமைப்படுமென் 
முனாம் . இருக்கும் புனை யிறும்பு என்றதனால் யாவருக் காணாராக 
லின் ஆண்டுவந்து நிற்கின்றேனென்றா னாம் . மாலை விருந்தினரை 
மாற்று தலறனன்றென்பது தோன்ற விருந்தினனென்றான் . குன்றி 
னின்றேங்கு மருவியேர் திகழச்சென்று பொருந்தின மேகமென்க . 
அருவியேர்பெற மேகம் பொருந்தின வூர் நின்னூராகலான் என்னைப் 
பெற்று யானுமேர்பெற நின்னை வந்து சேர்ந்தேன் என்ப போ தரும் 
( பே - ரை .) 


149. வழியருமைகூறி மறுத்தல் . 


இரவரலேந்தல் கருதியுரைப்பப் 

பருவ ரற்பாங்கியருமையுரைத்தது . 
( இ - ள் . ) இரவு வருதலை நாயகன் குறித்துச் சொல்ல அத் 
தன்மையாலே துன்பமுற்ற பாங்கி வழியின தருமையைச் 
சொன்னது . 


விசும்பினுக் கேணி நெறியன்ன சின்னெறி மேன்மழை தூங் 
கசும்பினிற் றுன்னி யளை நுழைந் தாலொக்கு மையமெய்யே 
இசும்பினிற் சிந்தைக்கு மேறற் கரிதெழி லப் பலத்துப் 
பசும்பனிக் கோடு மிலைந்தான் மலயத்தெம் வாழ்பதியே . 


கேறுவதாக 


ஏணி 


( பொ - ரை . ) 

ஆகாயத்துக் 
வழியை யொத்த சிறிய வழியுமாய் , மெத்தென்ற மழை 
விடாதே பொய்கையாலே , நீரமுத ( திவலைகளைச் ) சேர்ந்து , 
முழையிலே நுழைந்தாலொக்கும் ; சுவாமி ! 

உண்மையாக , 
வழுக்கு தலாலே , மனத்தாலும் ஏறற்கரிது ; அழகிய திருவம்ப 
லத்தேயுளன் ; செவ்விக்கதிர்களை உடைத்தாகிய திருவிளம் 


1801 


திருக்கோவையார் . 


பிறையைச் சூடினவன் ; அவனுடைய பொதியின் மலையில் 
நாங்கள் வாழும் இடம் இப்படியிருக்கும் . ( எ - று . ) 


149. பாங்கி கூற்று . 


- 


வானம . 


விசும்பு 

சின்னெறி - சிறியவழி .. அசும்பு - சிறு 
திவலை . அளை - முழை : பொந்து . இசும்பு - வழுக்கு . 


முற்றிலும் 


எம் வாழ்பதி ஏறற்கரிது ; மழைபெய்யும்போது 
அரிது என்று பாங்கி கூறினாள் . 


இசும்பினிற் சிந்தைக்கு மேறற்கரிதென்றவத னான் , எமது வாழ் 
பதி இவ்வொழுக்கத்தைச் சிறிதறியுமாயிற் சிந்தையாலு நினைத்தற் 
கரிய துயரத்தைத் தருமாதலால் , தாஞ்செத்துலகாள்வாரில்லை ; அது 
போல இவ்வொழுக்க மொழுகற்பாலரல்லீர் என்று மறுத்துக்கூறிய 
வாறாயிற்று ( பே - ரை . ) 


மலைவழியருமை : - எடுத்து நிறுத் தன்ன விட்டருஞ் சிறுநெறி 
( மலைபடு . 16 ) * செல்வர் மனத்தி னோங்கித் திருவின் மாந்தர் நெஞ் 
சின் . எல்லை யிருளிற்முகிப் பூந்தா தினிதி றொழுகிக் . கொல்லு 
மரவின் மயங்கிச் சிறியார் கொண்ட தொடர்பிற் , செல்லச் செல்ல 
வஃகு நெறிசேர் சிலம்பு சேர்ந்தான் . (சீவக . 1416 ) 


150. நின்று நெஞ்சுடைதல் .. 


பாங்கி விலங்கப் பருவரை நாடன் 
நீங்கிவிலங்காது நெஞ்சுடைந்தது . 


( இ - ள் ) பாங்கியானவள் இரவுக் குறிக்கு விலக்கு தல் 
சொல்ல , பெரிய மலைமேலுண்டாகிய நாட்டினையுடையவன் 
இரவுக்குறியினின்றும் நீங்காதே தன் நெஞ்சுடனே நொந்து 
சொல்லியது . 


இரவுக்குறி . 


181 


மாற்றே னெனவந்த காலனை யோல மிடவடர்த்த 
கோற்றேன் குளிர் தில்லைக் கூத்தன் கொடுங்குன்றி னீள்குடுமி 
மேற்றேன் விரும்பு முடவனைப்போல மெலியுநெஞ்சே 
ஆற்றே னரிய வரிவைக்கு நீவைத்த வன்பினுக்கே . 


அகங் 


( பொ - ரை . ) ஒருவராலும் மாற்றப்படேனென்று 
கரித்து வந்த கூற்றுவனைக் கூப்பிடும்படி நெருக்கின , அன்பருக் 
குக் கொம்பிடை யிருந்த தேனைப்போன்றவன் ; மதுரமாகிய 
பெரும்பற்றப்புலியூரில் திருநடனமாடியருளுகிறவன் ; அவ 
னுடைய திருக்கொடுங் குன்றின் நீண்ட உச்சியிலே மேல் 
வைத்த தேனை உண்கைக்கு இச்சித்த முடவனைப் போலே 
வாடு கிற நெஞ்சமே ! அரியளாயிருக்கிற அரிவைக்கு நீ 
வைத்த அன்புதான் ஆற்றவொண்ணாது காண் . (எ - று ) 

என்று நெஞ்சுடன் அழுங்கியது . 


150 . 


தலைவன் கூற்று . 


மாற்றேன் - மாற்றேனென்பது செயப்படு பொருட்கண் வந் 
தது ; மாறேனென்பது விகாரவகையான் மாற்றேனென நின்றதெனி 
னும் அமையும் . ( பே - ரை .) கோற்றேன் - கொம்புத்தேன் . சுவை 
மிகுதியுடைமையின் கோற்றேன் என்றார் . ( பே - ரை .) கோற்றேனெ 
னக் கென்கோ குரை கடல்வாபமு தென்கோ . ( திருவாச . உயி 
ருண்ணி : 8 ) குளிர் - தங்குதல் ; ‘ மழுப்படையோன் குளிர் தில்லையன் 
னாய் ( சிற் . 387 ) ; குளிர் , திசைச்சொல் குளிருமென்னும் வினைச் 
சொல் குளிரெனத் தொன்மேனின்றது ; இருப்பென்றவாறு 
(சிவக . 494. நச் . உரை .) 


தேன்விரும்பு முடவன்: - குறுந்தாட் கூதளியாடிய நெடுவரைப் , 
பெருந்தேன் கண்ட விருக்கை முடவன் , உட்கைச் சிறுகுடை கோலிக் 
கீழிருந்து . சுட்டுபுசக்கி யாக்குக் காதலர் . நல்கார் நயவாராயினும் 
பற்காற் காண்டலு முள்ளத்துக் கினிதே . ( குறுந் . 60 ) 


நீ வன்கண்மையையாதலின் இவ்வாறு மெலிந்தும் உயிர்வாழ்தி ; 
யானத்தன்மையனல்லேன் இறந் துபடுவேனென்னுங் கருத்தான் , 
மெலியுநெஞ்சே யானாற்றே னென் றான் " ( பே - ரை ) 


182 


திருக்கோவையார் . 


151. இரவுக்குறி நேர்தல் . 


தடவரைநாடன் றளர்வு தீர 
மடநடைப்பாங்கி வகுத்துரைத்தது . 


( இ - ள் . ) பெரிய மலைமேலுண்டாகிய நாட்டினையுடையான் 
தளர்ச்சி நீங்க மடப்பத்தையுடைய நடையாற் சிறந்த பாங்கி 
கூறுபாடு சொன்னது . 


கூளி நிரைக்கநின் றம்பலத் தாடி குரைகழற்கீழ்த் 
தூளிநிறைத்த சுடர்முடி யோயிவ டோணசையால் 
ஆளி நிரைத்தட லானைக டேரு மிரவில்வந்து 
மீளி யுரைத்தி வினையே னுரைப்பதென் மெல்லியற்கே . 
( பொ - ரை .) கண்ணுக்கு இனிமையாலே 

பேய்களும் 
விட்டு நீங்காதபடி திருவம்பலத்தே நின்றாடியருளுகிறவன் ; 
அவனுடைய வீரக்கழல் ஆரவாரிக்கிற போதங்களில் துளி 
யாலே நிரைக்கப்பட்ட ஒளியையுடைய { முடியையுடைய )வனே ! 
இவள் தோளிடத்தே வைத்த விருப்பத்தாலே 

சிங்கங்க 
நிரைத்து வெற்றியுடைய யானைகளைத் தேடு கிற 
இரவிடத்தே வந்து மீள்வதாகச் சொல்லா நின்றாய் . மெல்லிய 
இயல்பினையுடையாளுக்குத் தீவினையைச் செய்த நான் எதைச் 
சொல்லுவேன் ? 


ளானவை 


151 . 


பாங்கி கூற்று . 


கூளி - பேய்கள் . மீளி - மீளுதல் . மருடல் , வெகுடல் என்பன 
மருளி வெகுளி என்று நின்றாற்போல படலென்றது மீளியென 
நின்றது . ( பே - ரை . ) ஆளி - அத்தியாளி. 


அம்பலத்தாடி யென்பது ஒரு திருநாமம் ; ஆளியில் அம்பலத் 
தாடி ( கோடீச் , 139 ) 


இரவுக்குறி . 


183 


ளாம் . 


இரவுக்குறி யுடன்பட்டாளாகலின் , தூளிநிறைத்த சுடர்முடி 
யோய் என்ற தனால் வரும் ஏதத்தை அத்தூளி காக்குமென்று கூறினா 

உடம்படவும் மறுக்கவும் மாட்டாது இடைநின்று வருந்து த 
லின் , வினையேனென் றாள் . ஆளி நிரைக்குமாற்றின்கண் . நீ வருதற்கு 
உடம்படுதல் தகாதாயினும் தோள்கசையால் கூறுகின்ற இதனை 
மறுப்பின் நீ ஆற்றாய் என்பதனால் உடம்படா நின்றேன் , என்பது 
படக் கூறினமையால் , வகுத்துரைத்தலாயிற்று ( பே - ரை . ) 


152 . 


உட்கோள் வினாதல் . 


நெறிவிலக்குற்றவ னுறு துயர்நோக்கி 
ஆங்கொருசூழல் பாங்கிபகர்ந்தது . 


( இ - ள் . ) இந்த வழியிலே வர வேண்டாவென்று விலக்கப் 
பட்டவன் உற்ற கிலேசத்தைப் பார்த்து அவ்விடத்தே ஒரு 
சூழ்ச்சியைத் தோழி சொன்னது . 


வரையென் றொருகா லிருகால் வளைய நிமிர்த்துவட்கார் 
நிரை யன் றழலெழ வெய்துநின் றோன்றில்லை யன்ன நின்னூர் 
விரையென்ன மென்னிழ லென்ன வெறியுறு தாதிவர்போ 
துரையென்ன வோசிலம் பாநலம் பாவியொளிர்வனவே . 

( பொ - ரை .) மகாமேருவை முன்னொரு காலத்து இரண்டு 
காலும்வளையும்படி பண்ண , மார்பையும் தோளையும் நிமிர்த்து , 
சத்துருக்களுடைய நிரையை அன்று அழல் எழ 

அழல் எழ எய்து 
அவனுடைய பெரும்பற்றப்புலியூரை ஒத்தவ 
னுடைய ஊரில் நறுநாற்றங்கள் எத்தன்மையன ? மென்னிழல் 
எத்தன்மைான ? நறு நாற்றம் மிக்க அல்லி பரந்த பூக்கள் எத் 
தன் மையனஎ ? சொல்லுவாயாக , நாயகனே ! நன்மை பரந்து 
விளங்குவன எத்தன்மையன ? சொல்லுவாயாக . 


நின்முேன் ; 


152 . பாங்கி கூற்று . 

( பா - ம் . ) 1. வன்றழல் . 


184 


திருக்கோவையார் . 


என்று 


நின்னூரின் நலம் பரந்து விளக்குவனவாகிய ஆண்டையார் 
பூசும் விரை எத்தன்மைய ? அவர் விளையாடும் மெல்லிய நிழல் எத 
தன்மைய . அவர் சூடும் . நறுநாற்றம் பொருந்திய தாதுபரந்த 
போதிகள் எத்தன்மைய . ” 

விரித்துப் பொருள் கூறுவர் 
பேராசிரியர் . 
வட்கார் 

பகைவர் . 
பயன் - தலைமகற்குக் குறியிடமுணர்த்தும் தோழி அவனால் 
தன்னை வின வுவித்தல் ( பே - ரை . ) 

இதனைப் பாங்கி அவனாட்டணி யியல்வினாதற்குச் செய்யுளாகக் 
காட்டுவர் இலக் . விளக் . ஆசிரியர் ( சூ . 517 ) 


153 . 


உட்கொண்டு வினாதல் . 


தன்னைவினவத் தானவள் குறிப்பறி 
தென்னைநின்னாட் டியவணியென்எறது . 


( இ - ள் . ) பாங்கியானவள் தன்னை 

வினவத் தான் அவ 
ரூன் 

டைய நினைவை யறிந்து , உங்களுடைய நாட்டியல்பு இருக் 
கும்படி என்ன ? என்று கேட்டது . 


செம்மல ராயிரந் தூய்க்கரு மாறிருக் கண்ணணியும் 
மொய்ம்மல ரீர்ங்கழ லம்பலத் தோன்மன்னு தென்மலயத் 
தெம்மலர் சூடிநின் றெச்சாந் தணிந்தென்ன நன்னிழல்வாய் 
அம்மலர் வாட்க ணல்லா யெல்லிவாய் நுமராடுவதே . 


( பொ - ரை . ) ஆயிரம் செந்தாமரைப் பூவையிட்டுப் புரு 
டோத்தமன் அதிலொருபுட்பம் குறைதலாலே அழகியகண்ணை 
இடந்து அப்பிப் பூசிக்கிற பெரிய மலரையொத்துக் குளிர்ந்த 
சீபாதங்களையுடைய திருவம்பலகாதன் நிலை பெற்ற பொதியின் 
மலையிடத்து , அழகிய பலரையொத்து , ஒளி சிறந்த கண்களை 
யுடைய நல்லவளே ! இரவிடத்தே எங்கள் உறவின் முறையார் 


இரவுக்குறி . 


185 


விளையாடுவது எந்த மலரைச் சூடிநின்று , எந்தச் சந்தனத்தை 
அணிந்து , எந்த நல்ல நிழலிடத்தேதான் ? சொல்லுவாயாக 
வேண்டும் . ( எ - று . ) 


153. தலைவன் கூற்று . 

( பா - ம் ) திருமால் . 

தலைவன் அவனாட்டணியியல் வினாதற்குச் செய்யுளாகக் கூறுவர் 
இலக் . விளக் . ஆசிரியர் . ( சூ . 517 ) . 


154. குறியிடங் கூறல் , 

. 
இரவுக்குறி பிவ ணென்றுபாங்கி 
அரவக்கழலவற் கறியவுரைத்தது . 


( இ - ள் ) இரவுக்குறி இத்தன்மையதென்று தோழியான 
வள் ஆரவாரிக்கிற வீரக்கழலையுடைய நாயகனுக்கு அறியும்படி 
சொன்னது . 


பனைவளர் கைம்மாப் படாத்தம் பலத்தரன் பாதம்விண்ணோர் 
புனைவளர் சாரற் பொதியின் மலைப்பொலி சாந்தணிந்து 
சுனைவளர் காவிகள் சூடிப் டைந்தோகை துயில்பயிலுஞ் 
சினைவளர் வேங்கைகள் யாங்கணின் சடுஞ் செழும்பொழிலே. 
(உரை ) பனையை ஒத்த கையினையுடைய 

யானையின் 
தோலைப் படாமாக உடையவன் ; திருவம்பலத்தே உள 
தலைவன் ; அவனுடைய சீபாதங்களைச் சூடு தற்கிடமாகிய தேவர் 
கள் , மிக்க 

சாரலையுடைய பொதியின்மலைப் பொலிவு பெற்ற 
சந்தனத்தை யணிந்து , நீலப்பூவைச் சூடி , வேங்கை நிழலிலே 
நின்று , மயிலை யெழுப்புவாயாக வேண்டும் . ( எ - று .) 


154 .. 


பாங்கி கூற்று . 


24 


186 


திருக்கோவையார் . 


டமா 


உரையில் சில சொற்கள் விடப்பட்டுள்ளன . 

விண்ணோர் புனை 
வளர் சாரல் - விண்ணோர் பரவுதற் கிட வளரும் சாரல் . 
சுனைவளர் காவிகள் சுனைகளிலே வளரும் நீலப் பூக்கள் . பைக் 
தோகை துயில் பயிலும் சினைவளர் வேங்கைகள் - பசிய மயில்கள் 
துயில் செய்யும் கோடுவளரும் வே வகைப்பொழில். ( பே - ரை . ) 


வேங்கையின் கீழிரவுக்குறி : -- நமக்கொன் றுரையா ராயினுந் 
தமக்கொன் றின்னா விரவி னின்றுணையாகிய படப்பை வேங்கைக்கு 
மறந்தனர் கொல்லோ , துறத்தல் வல்லியோர் புள்வாய்த் தூதே 
( குறுந் . 266) 


155. இரவுக்குறி யேற்பித்தல் . 


அரவக்கழலவ னாற்றானென 
1 விரவிநிற்கும் குறையிசைவித்தது . 


( இ - ள் ) அரவஞ் செய்கிற வீரக்கழலை 

யுடையவன் 
ஆற்றானென்று கொண்டு இரவினிற் குறையை இசைவித்தது . 


மலவன் குரம்பையை மாற்றியம் மான் முதல்வா னர்க்கப் 

[ பாற் 
செலவன் பர்க்கொக்குஞ் சிவன்றில்லைக் கானலிற் சீர்ப் 

[ பெடையோ 
டலவன் பயில்வது கண்டஞர் கூர்ந்தயில் * வேலுடையோன் 
செலவந் திவாய்க்கண் டனனென்ன தாங்கொன் மன்சேர் 

( துயிலே. 


( பொ - ரை . ) மும்மலங்களை உடைத்தாகிய உடம்பான 
இக்குடிலை மாற்றி அப்புருடோத்தமன் முதலாகிய தேவர் 
களுக்கு அப்பாற் செல்லுகிற தனக்கு அன்பு செய்வார்க்கு 
ஒக்கிற சிவனென்னும் திருநாமத்தினை யுடையவன் ; அவனு 
டைய பெரும்பற்றப் புலியூரைச் சூழ்ந்த கடற்சோலையில் , சீரிய 


இரவக்குறி . 


187 


பேடையுடனே சேவல் நண்டானது உறவு செய்கிறபடியைக் 
கண்டு வருத்தமுற்றுக் கூறிய வேலினையுடைய நாயகன் செல்ல, 
அந்திக்காலத் திடத்தே கண்டேன் ; மன்னனாலான பொருந்தின 
உறக்கமானது என் செயத்தான் ? 


155. பாங்கி கூற்று . 


2. அன்பர்க் கோக் 


( பா - ம் . ) 1. இரவுக்குறி யேற்பித்தது . 
கும் . 3. வேலுரவோன் . 


குரம்பை - உடல் . 


கானல் - கடற்சோலை 


அலவன் பெடையோடு பயிலக்கண்டு அஞர் கூர்ந்து சென்றவன் 
உறங்கினதை நான் காணவில்லை யெனப் பாங்கி தோழிக்கு இரவுக்குறி 
அறிவித்தாள் . அலவன் பெடையோடு பயில்வது . 

சிற் . 84 . 


அன்பர்க்கோக்கும் சிவன் என்ற பாடத்தைப் பேராசிரியர் 
கொண்டு பொருள் கூறுவர் . 


பெடையோடும் பயிலு மலவனைக் கண்டும் உயிர் தாங்கிச்சென்றா 
னாதலின் உரவோனென் றாள் . ( பே - ரை . ) 


156 . 


இரவரவுரைத்தல் . 


கு வரு குழலிக் 


கிரவர வுரைத்தது . 


குரவம் பூவை யொக்க நாறுகின்ற கூந்தலினை 
யுடையவட்கு இரவு வருதலைச் சொன்னது . 


188 


திருக்கோவையார் . 


மோட்டங் கதிர்முலைப் பங்குடைத் தில்லை முன் னோன்கழற்கே 
கோட்டந் தருநங் குருமுடி வெற்பன் மழைகுழுமி 
நாட்டம் புதைத்தன்ன நள்ளிரு ணாக நடுங்கச்சிங்கம் 
வேட்டந் திரிசரி வாய்வரு வான் சொல்லு மெல்லியலே . 


( பொ - ரை .) பெரிய பெருமையையும் அழகையும் கதிர்ப் 
பையும் உடைத்தாகிய முலையாற் சிறந்த பாகத்தையுடைய 
பெரும்பற்றப் புலியூரிற் பழையவன் ; அவனுடைய சீபாதங் 
களை வணங்கு கிற நம்முடைய நிறமுடைத்தாகிய 

முடியை 
யுடைய நாயகன் ; மேகங்கள் திரண்டு கண்புதைத்தாலொத்த 
செறிந்த இருளிடத்து யானைகள் நடுங்க , சிங்கங்கள் வேட்ட 
மாக உலவு வழியிடத்து , மெல்லிய இயல்பினையுடையாய் , வரு 
வானாகச் சொன்னான் . ( எ - று . ) 


156. பாங்கி கூற்று . 


குரு - நிறம் . 


நாகம் 


யானை , 


இதனைப் பாங்கு இறைவிக்கிறையோன் குறையறிவுறுத்தற்குச் 
செய்யுளாகக் காட்டுவர் இலக் , விளக் ஆசிரியர் . ( சூ . 517 ) 


157. ஏதங்கூறி மறுத்தல் . 


இழுக்கம் பெரி திரவரினென 

அமுக்கமெய்தி யரிவையுரைத்தது . 
( இ - ள் ) இரவு வரிற் குற்றம் பெரிதென்று வருத்தமுற்று 
நாயகி சொன்னது . 


செழுங்கார் முழுவதிர் சிற்றம்பலத்துப் பெருந்திருமால் 
கொழுங்கான் மலரிடக் கூத்தயர் வோன் கழ லேத்தலர்போன் 
முழங்கா ரரிமுரண் வாரண வேட்டைசெய் மொய்யிருள்வாய் 
வழங்கா வதரின் வழங்கென்று மோவின் றெம் வள்ளலையே . 


காரை 


இரவுக்குறி . 

189 
( பொ - ரை . ) அழகிய 

யொத்த குடமுழாக்கள் 
முழங்குகிற திருச்சிற்றம்பலத்திலே , பெரியமாலானவன் அழ 
கிய நறுநாற்றத்தையுடைய புட்பத்தையிட்டு அஞ்சலி செய்ய , 
திருக்கூத்தாடி யருளுகிறவனுடைய சீபாதங்களை வாழ்த்தா 
ரைப்போலே , முழங்கு தலால் கிட்டவொண்ணாத சிங்கம் 
பாட்டையுடைய ( ? ) யானைகளை வேட்டம் செய்கிற செறிந்த இரு 
ளிடத்து மனிதர் நடந்தறியாத வழியிலே வருவாயாக , என்று 
* ( எம்முடைய நாயகனை இப்பொழுது சொல்லல் தகுமோ ? ) 
( எ - று . ) 


157. தலைவி கூற்று . 

( பா - ம் . ) மைந்தனையே . 

ஏத்தலர்போல் வழங்கென்று மோ என்று கூட்டியுரைப்பாரு 
முளர் ; முழங்காரரி யென்பதற்கு முழங்கு தலார்ந்த அரியென்பாரு 
முளர் . ( பே - ரை ) 

* இப்பகுதி ஏட்டில் சொல்லுமுச்சிப்பொழுது எம்முடைய 
நாயகனை என்று காணப்படுகிறது . 

இச்செய்யுளோடு பொருமாறு கொண்டு புகர்முக மாவும் புலியு 
மச்சம் தருமா அருமுறும் தானம் கடந்து தமியள் முன்னே , உரு 
மாறி வந்துவெஞ் சூரரமாதர் உலவுங்கங்குல் வருமா றிசைந்தன 
மோமன மே அந்த வள்ளலையே என்ற அம்பிகாபதிக் கோவை 
( 196 ) ச் செய்யுளை ஒப்பிடுக . 


158 . 


குறைநேர்தல் . 


அலைவேலண்ண னிலை மைகேட்டுக் 

கொலைவேற்கண் ணிகுறை 1 நயந்தது . 
( இ - ள் . ) சத்துருக்களை வருத்து கிற வேலினையுடைய 
நாயகனது நிலைமை கேட்டுக் கொலைத் தொழிலாற் சிறந்த 
நிகர்த்த கண்களையுடையாள் குறையை விரும்பினது . 


190 

திருக்கோவையார் . 
ஒங்கு மொருவிட முண்டம் பலத்தும்ப ருய்யவன்று 
தாங்கு மொருவன் றடவரை வாய்த்தழங் கும்மருவீ 
வீங்குஞ் சுனைப்புனல் வீழ்ந்தன் றழுங்கப் பிடித்தெடுத்து 
வாங்கு மவர்க்கறி யேன்சிறி யேன்சொல்லும் வாசகமே . 


( பொ - ரை .) பொழுதைக்குப் பொழுது மிகுந்து சதிப்ப 
தான விடத்தைப் பானம் பண்ணித் தேவர்கள் பிழைக்கும்படி 
அன்று பரிகரிக்கின்ற திருவம்பலத்தில் உளனாகிய ஒப்பிலாத 
வன் ; அவனுடைய மிகவும் பெரிய மலையிடத்து ஆரவாரிக்கிற 
அருவிப் பெருக்கிலே அகப்பட்ட சுனை நீரிலே அன்று நாம் 
விழுந்து இறந்துபடப் புகச் சுனையினின்றும் பற்றிக் கரையி 
லேறவிட்ட பெருங்கவியாளர்க்குச் ( ? ) சிறியளாகிய நான் 
சொல்லும் ஒரு வார்த்தையும் அறியேன் . 


என்ற பொருளாய் , நம் உறவின் முறையா ராற் பரிகரிக்கிற 
காலத்திலும் நம்முடைய வருத்தமறிந்து தீர்ப்பாரொருவா 
தாம் இரவுக்கு றியிலே வருகிற இதற்கு நாம் கிலேசிக்கிற 
கிலேசமும் தாமே அறிந்து தீர்ப்பர் . ( எ - று ) 


158 . 


பாங்கி கூற்று . 


ஏட்டில் பெருக வியாளற்குச் என் றிருக்கிறது . 


சுனைப் புனல்வாய் வீழ்க தழுங்க அன்று தாமே வந்தெடுத்துய் 
வித்தாற் போல வழங்காதவரிற் றாம் வருதலான் எனக்கு வருமிடுக் 
கணையும் தாமே நீக்கினல்லது யானறிவ தொன்றில்லை யென்னுங் 
கருத்தால் சுனைப்புனல் வீழ்ந்தன் றமுங்கப் பிடித்தெடுத்து வாங்கு 
மவர்க்கென்றாள் . ஆற்றின்கண் ஏதம் நினைந்திரவுக்குறி மறுத்த 
தலைமகள் அவன் செய்த உதவி நினைந்து பின்னுடம்பட்டாளாதல் 
பொருந்தாமை யறிந்து கொள்க . இக்கருத்தேபற்றி உதவி நினைந்து 
குறைநயந்த தென்னாது அவள தாற்றாமை நிலைமை கேட்டுக் குறை 
நயந்ததென்றார் . அவன் செய்த பேருதவி சொல்லுகையால் அவன் 
செய்த உதவிக்குக் கைம்மாறாவது நான் அவ னுழைச் சேறலே யென் 
அடம்பாடாயிற்று . பிறவிக் குட்டத்து யான் விழுந்து கெடப்புகத் 


இரவுக்குறி 

1911 
தாமே வந்து பிடித்தெடுத்து அதனினின் றும் வாங்கிய பேருதவி 
யார்க்குச் சிறியேனாகிய யான் சொல்வ தறியேனென்று வேறுமொரு 
பொருடோன் றியவாறு கண்டு கொள்க . ( பே - ரை . ) 


159. குறைநேர்ந்தமை கூறல் . 


குறைநயந்தன ணெறி குழலியென 
எறிவேலண்ணற் கறியவுரைத்தது . 


( இ - ள் . ) நெறித்த கூந்தலினையுடையாள் குறை நயந்து 
விரும்பினாளென்று மாலையால் நறுநாற்றத்தைப் பொருந்தின 
வேலுடைய நாயகற்கு அறியும்படி சொன்னது . 


ஏனற் பசுங்கதி ரென்றூழ்க் கழிய வெழிலியுன்னிக் 
கானக் குறவர்கள் கம்பலை செய்யும் வம்பார்சிலம்பா 
யானிற் றை யாமத்து நின்னருண் மேனிற்க லுற்றுச் 

( சென்றேன் 
தேனக்க கொன்றையன் றில்லை யுறார் செல்லுஞ் செல்லல் 

( களே . 


( பொ - ை r .) 

தினைக் கதிரானது கோடையாலே 
வாட , மழை பெய்விப்பதாக நினைந்து காட்டிலே வாழும் குற 
வர்கள் தெய்வத்திற்குப் பலி கொடுத்து ஆரவாரிக்கிற புதுமை 
ஆர் ( ந்த மலையின் ) த ( லை ) மையினையுடையனே ! இற்றை இடை 
யாமத்திலே யான் உன்னுடைய திருவருளின் வழியே நிற்க 
வேண்டி யடைந்தோர் காண , தேன்மலருகின்ற கொன்றை 
மாலையையுடையவனது பெரும்பற்றப் புலியூரை யடையாதார் 
அனுபவிக்கும் கிலேசத்தை அறிந்தனன் காண் . ( என்ன , 
இப்படி வருந்தி . உடன்படு வித்தேன் காண் . ( எ - று . ) 


159. பாங்கி கூற்று . 


192 

திருக்கோவையார் . 
( பா - ம் ) 1. யாமும் . யாம்மு நின்னருளே . 


ஏனற் பசுங்கதிர் என்றதற்குத் தினையினது பசிய கதிர் 
என்பது பேராசிரியர் உரை . இப்பகுதிக்கு ஏட்டிலுள்ள உரை சிதைந் 
துள்ளது . 

ப்பூ ...... ன்ற என்ற எழுத்துக்களே அங்கு எஞ்சியுள்ளன . 


வம்பார் குன்றம் 


வம்பு காலமல்லாத காலத்து மழை . 
(தேவா . ஞான . திருக்குற்றாலம் . 1 ) 


கானக்குறவர்கள் தமக்குணவாகிய தினைக்கதிர் கோடையா 
லழியத் தெய்வத்தைப் பராவி மழைபெய்விக்க முயல்கின்றாற்போல , 
நினக்குத் துப்பாகிய இவணலம் , அலர் முதலாயின வற்றால் தொலை 
யும் வழி அது தொலையாமல் முயன்று பாதுகாப்பாயென உள்ளுறை 
யாமாறு காண்க . (பே -ரை ) 


கானக்குறவர்கள் கம்பலை செய்யும் சிலம்பா - வாடிய பைக் 
தினைக் காமுரு கோனை வணங்கியா மர் கூடியக் கார்த் திடக் கொண்மூச் 
சொரிந் தனகொண்டல் . (கலைசை . 289 ) 


160 . 


வரவுணர்ந்துரைத்தல் . 


வளமயிலெடுப்ப விளமயிற்பாங்கி 

செருவேலண்ணல் வரவுரைத்தது . 
( இ - ள் . ) அழகிய மயிலெடுப்ப சாயலால் இளைய மயிலை 
யொத்த பாங்கி செருத் தொழிலுக்குச் சிறந்த வேலினை யுடைய 
நாயகன் வந்தபடியைச் சொன்னது . 


முன்னு மொருவ ரிரும்பொழின் மூன்றற்கு முற்றுமிற்றாற் 
பின்னு மொருவர் சிற்றம்பலத் தார் தரும் பேரருள் போல் 
துன்னு மொரின்பமென் றோகை தன் றோகைக்குச் சொல் 

[ லுவபோல் 
மன்னு மரவத்த வாய்த்துயில் பேரு மயிலினமே . 


இரவுக்குறி . 

193 
( பொ - ரை .) பெரிய பூமிகள் மூன்று தோன்றுவதற்கு 
முன்னும் ஒருவராயுள்ளவர் ; எல்லாப் பொருளும் இறந்துபட் 
டாலும் ஒருவராயுள்ளவர் ; திருச்சிற்றம்பலத்திலேயுள்ளவர் ; 
அவர் தருகிற பெரிய கிருபைபோல நமக்கு வந்து சேர் நின்ற 
தோரின்பத்தை மென்மயிலான தன் மயிலுடனே சொல்லுவ 
போல் நிலைபெற்ற ஆரவாரத்தையுடையவாய் , உறக்கமானது 
ஒழிய நின்றன மயிற்சாதிகள் . ( இஃதென்னோ ? ) 


ஓசை என்பது பாடமாயின் , பிரியம் சொல்லுவாரைப் 
போலவென்றுமாம் . 


நிலைபெற்ற ஆரவாரம் என்றது மயில் வெருவி எழுதல் . 
வெற்றுப் புளவாவெழுதல் (R ) செல்லுமவை எழுந்தாலும் அப் 
பொழுதே துயில்வதியும் . இது நிலைபெற்ற ஆரவாரமாகை 
யால் நாயகர் செய்தகுறி என்றுபடும் . 


160 , பாங்கி கூற்று . 


( பா - ம் .) 1. ஓகை . 2. தந்தோகைக்கு 


• தன்றோகைக்கு என்பது பாடமாயின் பன்மை ஒருமை மயக்க 
மெனக் கொள்க . ( பே - ரை . ) பின் இரண்டடிகட்கும் பேராசிரியர் 
கூறும் உரை : - இவ்வில்லின்கண் ஓரின்பம் வந்து பொருந்துமென்று 
தம்முடைய தோகைகட்கு ஓகை சொல்லுவனபோல , இடைவிடாது 
நிகழும் ஆரவாரத்தையுடையவாய் மயிலினம் துயில் பெயராநின்றன ; 
இஃதென்னோ ? 


முன்னுமவரிரும் ............பின்னுமொருவர் : முன் னைப் பழம் 
பொருட்கு முன்னைப் பழம்பொருளே , பின்னைப் புதுமைக்கும் பேர்த் 
துமப் பெற்றியனே ( திருவாச , திருவெம் . 9) . 


25 


1941 


திருக்கோவையார் . 


161. தாய் துயிலறிதல் 


ஊசன்மிசைவைத் தொள்ளமளியில் 
தாயதுது யி றனறிந்தது 


( இ - ள் .) ஊசலைச் சொல்லும் வார்த்தையின் மேல் வைத்து 
அழகிய சயனத்திலே கிடக்கிற தாய் உறக்கத்தைத் தான் 
அறிந்தது . 


கூடா . ரரணெரி கூடக் கொடுஞ்சிலை கொண்டவண்டன் 
சேடார் மதின்மல்லற் றில்லையன் னாய்சிறு கட்பெருவெண் 
கோடார் கரிகுரு மாமணி யூசலைக் கோப்பழித்துத் 
தோடார் மதுமலர் நாகத்தை நூக்கு கஞ் சூழ்பொழிற்கே. 


( பொ - ரை . ) சத்துருக்களது அரணம் நெருப்புக்கு இரை 
யாம்படி , கல்லை வில்லாக வளைய வாங்கின தேவன் , உயரமிக்க 
மதிதோய்ந்த விரிசடைத்தாகிய ( ? ) பெரும்பற்றப்புலியூரை 
யொப்பாய் ! சிறுகண்களையும் பெரிய வெள்ளிய கொம்பினையும் 
( பெற்ற ) யானையானது , நிறமுடைத்தாகிய மிக்க மணியழுத்தப் 
பட்ட ஊசலின் 

கோவையைக் குலைத்து , இதழ்நிறைந்த 
தேனுடைத்தாகிய மலராற் சிறந்த புன்னையையும் தள்ள 
நின்றது நம்முடைய சூழ்ந்த சோலை ( யிலே ) ( எ- று ) 


என , அதற்குப் பொருள் எது ? என்று தாய் துயி 
லெழுந்தாளாகில் , ‘விளையாடி 

ளாகில் , விளையாடினேன் காண் என், ( பாள் ) ; இது 
கேட்டுத் துயின்றாளாகில் குறியிடத்துச் செல்வாள் ; (இவை 
ஆய ) பயன் . 


161 , 


பாங்கி கூற்று. 


( பா - ம் ) சூழ்பொழிலே. 


இதனோடு , சீதஞ்செய் திங்கள் திருமுகத்தாய் நம் செழுஞ் 
சிலம்பின் , மாதங்கம் ஒன்று மழைம தம்பட்டு நம் மல்லிகைவெண் 


இரவுக்குறி . 


195 


r 


போதொன்று பந்தரும் கற்பக ஊசலும் பொற்பழித்துச் , சூதஞ் சுர 
புன்னை சூழ்நறுங் காவும் தொலைக்கின்றதே என்ற அம்பிகாபதிக் 
கோவைச் ( 200 ) செய்யுளை ஒப்பிடுக . 


162. துயிலெடுத்துச் சேறல் 


தாய்து பிலறிந் தாய்தருகின்ற 
மேதகுதோழி மெல்லியற்கிசைத்தது . 


( இ - ள் . ) தாயிடை உறக்கத்தை யறிந்து புறப்படும் உபா 
யம் விசாரிக்கிறவள் மெல்லிய இயல்பினையுடைய நாயகிக்குச் 
சொன்னது . 


விண்ணுக்கு மேல்வியன் பாதலக் கீழ்விரி நீருடுத்த 
மண்ணுக்கு நாப்ப ணயந்து தென் றில்லை நின் றோன்மிடற்றின் 
வண்ணக்கு வளைமலர் கின்றன சினவாண் மிளிர்நின் 
கண்ணொக்கு மேற்கண்டு காண்வண்டு வாழுங் கருங்குழலே 

( பொ - ரை . ) ஆகாயத்துக்கு மேலாயுள்ளவன் ; அகன்ற 
பாதலத்துங் கீழாயுள்ளவன் ; விரிந்த நீராற் சூழப்பட்ட 
பூமிக்கு நடு வாயுள்ளவன் ; விரும்பி , தெற்குத் திசைக்குத் 
திருப்பதியாயுள்ள பெரும்பற்றப்புலியூரிலே நின்றவன் ; அவ் 
னுடைய திருமிடற்றை யொத்த நிறமுடைத்தாகிய நீலம் 
மலராய் நின்ற , ( ன ; ) சினத்த வாள்போல் உலாவு கின்ற உன் 
கண்ணையொக்குமாகில் பார்த்துக்காண் ; வண்டுகள் வாழ்கிற 
கரிய கூந்தலையுடையாய் ! உன் கண்ணை ஒக்குமாகில் பார்த்துக் 
காண் ( எ - று .) 


162 . பாங்கி கூற்று , 

( பா -ம் ) தாய்துயில்றிக் தாய்தருபவள் மெல்லியற்குச் சொல்லி 


1 


196 


திருக்கோவையார் . 


மண்ணினுள்ளு முளனாதலின் , மண்ணுக்கு நாப்பண் என்றார் ; 
மண்முழுதுக்கும் இடைத் தில்லையை நயந்து அதன் கண் -நின்றே 
னென்று உரைப்பாருமுளர் . சினவாண்மிளிர் நின் கண்ணொக்குமேல் 
என்புழி ஒத்தபண்பு வேறுபட்டமையான் உவமைக்குவமையன் 
றென்க . கண்டுகாண் என்பது ஒருசொல் , ( பே - ரை ) 


நீலம் உன் கண்ணை ஒக்குமாயிற் காண்பாய் என்று பாங்கி 
தலைவிக்குக் கூறி அவளை இரவுக்குறியிடம் சேர்த்தாள் என்பது 
கருத்து . 


இச்செய்யுளிலுள்ள ‘விண்ணுக்குமேல் என்பதனைச் செய்யுட்கண் 
உகரம் பெறற்கு 

உதாரணமாகக் காட்டுவர் நச்சினார்க்கினியர் . 
( தொல் . எழத் . 405. உரை ) . 


* பாங்கி தலைவியைக் குறியிடத்துக்கொண்டு சேறற்குச் செய்யு 
ளாகக் காட்டுவர் இலக் . விளக்க ஆசிரியர் . ( சூ . 517 உரை) . 


163. இடத்துய்த்து நீங்கல் 


மைத்தடங்கண்ணியை யுய்த்திடத்தொருபால் 
நீங்கலுற்ற பாங்கிபகர்ந்தது . 


( இ - ள் . ) மையெழுதப்பட்ட பெரிய கண்களையுடையாளைக் 
குறியிடத்துய்த்து , ஒரு பக்கத்திலே நீங்குவதாக நினைந்து 
தோழி சொன்னது . 


நந்தீ வரமென்னு நாரண னாண்மலர்க் கண்ணீற்கெஃகந் 
தந்தீ வரன்புலி யூரனை யாய்தடங் கண்கடந்த 
விந்தீ வரமிவை காணின் னிருள்சேர் குழற்கெழில் சேர் 
சந்தீ வரமுறி யும்வெறி வீயுந் தருகுவனே . 


( பொ - ரை ) ஈந்தீசுவரனே ! வரம் தரவேண்டு மென்னும் 
புருடோத்தமனுடைய செவ்வித்தாமரைப் பூவை யொத்த 


இரவக்குறி . 


197 


கண்ணுக்குச் சக்ராயுதத்தைப் படைத்துக்கொடுத்த மேலான 
வன் ; அவனுடைய பெரும்பற்றப்பு வியூரை யெர்ப்பாய் ! உன் 
னுடைய பெரிய கண்களை யொத்த நீலப்பூக்கள் இவை காண் ; 
உன்னுடைய இருள் சேர்ந்த கூந்தலுக்குச் சந்தனம் புறப்பட 
விட வருகிற ( எழில் சேர்ந்த நல்ல முறிகளையும் ) நறு நரற்ற 
முடைய பூவையுங் கொண்டு வந்து நான் தரக்கடவேன் ; ( எ - று ) 

அவ்வளவு , நீ இந்நீலப்பூக்களைப் பறிப்பாயாக என்று 
குறியிடத்தே நிறுத்தி நீங்கினது . 


163. பாங்கி கூற்று . 


எஃகம் - சக்கரம் . 

" நந்தி என்பது ஒரு திருநாமம் ; ( பே - ரை ) . திருமால் வழிபட் 
டது ( சிற் , 86 ) . 


164. தளர்வகன்றுரைத்தல் 


வடு வகிரனைய வரிநெடுங்கண்ணியைத் 

தடுவரியன்பொடு தளர்வகன் றுரைத்தது . 
( இ - ள் . ). மாவின் 

வடுவகிரை யொத்த வரியையுடைத் 
தாகிய நெடியகண்ணியைத் தடுத்தற்கரிய அன்புடனே தளர்ச்சி 
நீங்கிச் சொன்னது . 


| 


காமரை வென்றகண் ணோன்றில்லைப் பல்கதி ரோனடைத்த 
தாமரை யில்லி னிதழ்க்கத வந்திறந் தோதமியே 
பாமரை மேகலை பற்றிச் சிலம்பொதுக் கிப்பைய வே 
நாமரை யாமத்தென் னோவந்து வைகி நயந்ததுவே 


( பொ - ரை ) இறைவனையும் தன் வசமாக்க வந்த காம 
வெற்றி செய்த திருநயனத்தையுடையவன் ; பெரும் 


198 


திருக்கோவையார் . 


னாலே 


பற்றப்புலியூரிடத்துப் பல கிரணங்களையுமுடைய ஆதித்த 

அடைக்கப்பட்ட தாமரைப்பூவாகிய உம்முடைய 
கோயில் .இதழாகிய கதவை நாமே ( நீரே ) திறந்து கொண்டோ 
நடந்தது ? ஒரு துணையுமின்றியே பரந்த வரையின் மேகலை 
யைச் சத்தப்படாமற் பிடித்துச் சிலம்பை ஒக்கக் கடுக்கி , 
மெத்தனாகி ( ? ) அர்த்தராத்திரியில் வந்து அவதரித்த விருப் 
பினது எது தான் ? ( எ- று .) 


என்ன , சீதேவியானால் எல்லாரும் தம் குறை முடிப்ப , 
நம் பக்கலிலே வரு ......த்தலயல்லது நாம் நடந்தகா ரணம் 


என் ? என்றபடி . 


164. தலைவன் கூற்று , 


பின் இரண்டடிகட்குப் பேராசிரியர் கூறும் உரை வருமாறு: 
பரந்தவரையின் மேகலையை ஒலியாமற் பிடித்து , சிலம்புகளை மேலே 
றக் கடுக்கி . தனியே பைய அரையாமத்தின் கண் நாம் ஈண்டுவந்து 
தங்கி விரும்பியதென்னோ ? பல்க திரோனடைத்த........... திறந்தோ 
என்பதற்கு அவர் கூறும் விசேட உரை . எல்லாராலும் திருமகள் 
நயக்கப்படினல்லது , திருமகள் தன்னால் நயக்கப்படுவதொன் றில்லை 
யென்னுங் கருத்தான் நாம் நயந் ததென்னோ: என் றான் ” என்பது . 


காமர் ரகரவீறு இகழ்ச்சிக்கண் வந்தது : காமருயிர் செகுக்கும் 
கண்ணொன்றே ; ( குமரகுரு . 498 ) காமென்னும் முன்னிலையுளப்பாட் 
டுத் தன்மை உயர்வு தோன்ற முன்னிலைக்கண் வந்தது . . ( பே - ரை :) 
நாமவேற் றடக்கை வேந்தே நாமிது தெரியினென் றாள் (சிந்தா , 
210 ) . இங்கும் நாம் முன்னிலை உளப்பாட்டுத் தன்மை , 


இதனைத் தலைவன் தலைவியைக் குறியிடத்தெதிர்ப்படுதற்குச் 
செய்யுளாக உரைப்பர் இலக் . விளக்க ஆசிரியர் . ( சூ . 517 , உரை ). 


இரவுக்குறி . 


1991 


165. மருங்கணைதல் 


அன்புமிகு தியி னளவளாயவளைப் 
பொன்புனைவேலோன் புகழ்ந்துரைத்தது . 


(இ- ள் ) தன்னுடைய அன்பினது மிகுதியினாலே மிக 
வும் கலந்தவளை , அழகிதாகிய பொன்புனையப்பட்ட வேலினை 
யுடையவன் மகிழ்ந்து சொன்னது . 


அகிலின் புகைவிம்மி யாய்மலர் 1 வேய்ந்தஞ் சனமெழுதத் 
தகிலுந் தனிவடம் பூட்டத் தகாள் சங்கரன்புலியூர் 
இகலு மவரிற் றளருமித் தேம்ப லிடைஞெமியப் 
புகலு மிகவீங்ங னேயிறு மாக்கும் புணர்முலையே . 


( பொ - ரை . ) அகிற்புகையை நிறையவூட்டி அழகிய மலர் 
களைச்சூடிக் கண்ணுக்கு 

அஞ்சன மெழுத இம்மாத்திரம் 
பொறுத்தாளாயினும் எகரவல்லி( ? ) வடம் பூட்டவும் இடை 
பொறுக்கும் தகுதியுடையாளல்லள் . சிவனுடைய பெரும் 
பற்றப்புலியூருடனே மாறுபடு வார் மெலிவது போலத் தள ரா 
நின்ற தேம்புதலையுடைய இடை ஒடியப் புகினும் ஒடியா திருக் 
கினும் தம்மிற் புணர்ந்த சோடு சேர்ந்த தனங்கள் மிகவும் 
இங்கனே இறுமாப்புடைத்தானவை . 

என்று இடையைத் தாங்குவாரைப் போலே சென்று 


சேர்ந்தது . 


165. . தலைவன் கூற்று . 

( பா - ம் . ) 1 ஆராய்ந்து 2 புகிலும் 
தகிலும் பொறுத்தாளாயினும் ; தருவளாயினும் ( பே - ரை . ) 

எகாவல்லிவடம் - ஒரு தனிவடத்தின் பெயர்போலும் . ஞெமிய 
( நெரிந்து ) ஒடிய . இறுமாக்கும் --விம்மாநின் றன . தேம்பலிடை - தேய் 
தலையுடைய இடை ( பே - ரை ) ( சிற் . 11 , 21. ) . 

புகலும் என்பது பாடமாயின் புகுதலுமென வுரைக்க ( பே - ரை ) 


வை 


200 


திருக்கோவையார் . 


166. முகங்கண்டு மகிழ்தல் 


முகையவிழ்குழலி முகமதிகண்டு 
திகழ்வேலண்ணன் மகிழ்வுற்றது 


( இ - ள் . ) அரு { ம்பு ) அவிழ்கிற கூந்தலையுடையவள் முக 
மாகிய மதியினைக்கண்டு பிரகாசத்தினையுடைய வேலையுள்ள 
நாயகன் விரும்பிச் சொன்னது . 


வந்து 


அழுந்தே னகரத் தியானென் றிருப்பவந் தாண்டுகொண்ட 
* செழுந்தே றிகழ்பொழிற் றில்லைப் புறவிற் செறுவகத்த 
கொழுந்தேன் மலர்வாய்க் குமுத மிவள்யான் குரூஉச்சுடர் 

( கொண் 
டெழுந்தாங் கதுமலர்த் தும் முயர் வானத் திளமதியே . 

( பொ - ரை . ) யான் இனி ஒருநாளும் நரகிற்புக்கழுந்தே . 
னென்று செம்மாந்திருக்கும்படி என்னைத் தானே 
அடிமைகொண்ட அழகிய தேனையொத்த இனியவன் ; அவ 
னுடைய சிறந்த பொழில் சூழப்பட்ட பெரும்பற்றப்புலியூரில் 
புறச்சோலையிற் செய்யிடத்தே நிற்கிற அழகிய தேன் மலரு 
முடைத்தாகிய கிரணங்களைக்கொண்டு உதித்து அவ்வாம்பற் 
பூத்தன்னையும் மலரப்பண்ணும் உயர்ந்த ஆகாயத்தின் இளைய 
மாமதி ஒப்பேன் . ( எ - று .) 


. 


டை 


என்று பொருளாய் , அத்தேன்மலர்கின்ற ஆம்பலென்ற 
படியாலே , நாயகிக்கு அதைத் தான றியாதபடி தோன்றும் 
நாண்மதியை ஒப்பென்றபடியாலே , நாளுக்கு மாளும் இவ்வன்பு 
வளருமென்றும் , அவ்வாம்பற்பூத் தன்னையே மலர்த்தும் மத 
யென்றபடியாலே , இவளை வரைந்து கொண்டு மகிழ்விக்க 
* வேண்டும் என்னும் நினைவொழிய வேறு நினைவுடையேனல்லன் 
என்றும்படும் . 


166. - தலைவன் கூற்று , 


இரவுக்குறி . 


201 


1 . 


( பா - ம் ) ஆண்டுகொண்டான் . 2. செழுந்தேனுமிழ் . 

நரகமென்றது ஈண்டுப் பிறவியை . வீடுபேற்றின்பத்தோடு 
சார்ந்த நரகமும் சுவர்க்கமும் ஒரு நிகரான வாகலின் நரகமென்றார் . 
செறு -- நீர்நிலையுமாம் . வாய் -- முகம். மலர்வாய்க்குமுதமென்றது 
கிண்கிணிவாய்க்கொள்ளும் நிலைமை 

அதனாவிவ 

பருவம் 
விளங்கும் .. தலைப்பெய்தமையானன்றிக் கண்ட துணையான் அவ்ண் 
மகிழ்தலையுங் கூறினானாம் . இவ்வின்பம் வழிமுறையாற் பெருகு 
மென்பது போதா , இளமதியென் றான் . ( பே - ரை ), 


மயை . 


வளது 


...... 


இதனைப் புகழ் தற்குச் செய்யுள் என்பர் இலக் , விள்க் . ஆசிரியர் . 
( சூ : 517. உரை ) 


167 . 


பள்ளியிடத் துய்த்தல் 


பிரிவது கருதிய பெருவரைநாடன் 
ஒள்ளிழைப்பாங்கியொடு பள்ளிகொள்கென்றது . 


( இ - ள் . ) பிரிவதாக நினைத்த பெரிய மலைமேலுண்டாகிய 
நாட்டினையுடையவன் அழகிய ஆபரணங்களையுடைய பாங்கி 
யுடனே நித்திரை கொள்கென்று சொன்னது . 


சுரும்புறு நீலங் கொய்யற் றமிநின்று துயில் பயின்மோ 
வரும்பெறற் றோழியொ டாயத்து நாப்ப ணம்ரரொன்னார் 
இரும்புறு மாமதில் பொன்னிஞ்சி வெள்ளிப் புரிசையன்றோர் 
துருப்புறுச் செற்ற கொற்றத்தெம் பிரான்றில்லைச் சூழ் 

[ பொழிற்கே . 
( பொ - ரை ) தேவர்களுக்குப் பகைவ ராகிய அசுரருடைய 
இரும்பால் ( ஆகிய ) மிகப்பெரிய மதிலும் , 

மதிலும் , பொன்மதிலும் , 
வெள்ளிமதிலும் , அன்று ஓர் துரும்பின் தன்மையாயுறும்படி 
அழித்த - வெற்றியினையுடைய எம்முடைய 

சுவாமியுடைய 
26 


202 


திருக்கோவையார் . 


பெரும்பற்றப்புலியூரைச் சூழ்ந்த பொழிலித்தே, வண்டுகள் 
பொருந்தின நீலப்பூக்களைத் தனியே நின்று கொய்யாதொழி 
வாயாக; பெறுதற்கரிய தோழியுடனே ஆயக்கூட்டத்து நடுவே 
உறங்குவாயாக . ( எ - று . ) 


மோ - அசைநிலை . 


167. தலைவன் கூற்று . 


( பா - ம் ) பொழிலே. 


சுரும்புறு நீலம் - சுரும்புவந்து பொருந்து நீலமலர் . 


168 . 


வாவுவிலக்கல் 


தெய்வமன்னாளைத் திருந்தமளிசேர்த்தி 
மைவரை நாடனை வரவு விலக்கியது 


( இ - ள் . ) [ தெய்வம் போன்றவளைத் திருத்தமான ப 
கையிற் கிடத்திவிட்டுப் பாங்கி , கரிய மலைநாடனை இனி வருத 
லாகாதென்று வரைவு விரும்பித் தடுத்தது ). 


நற்பகற் சோம னெரிதரு நாட்டத்தன் றில்லையன்ன 
விற்பகைத் தோங்கும் புருவத் திவளின் மெய் யேயெளிதே 
வெற்பகச் சோலையின் வேய்வளர் தீச்சென்று விண்ணினின்ற 
கற்பகச் சோலை கதுவுங்கன் னா.விக் கல்லதரே . 


( பொ - ரை . ) நல்ல ஆதித்தனும் சந்திரனும் அக்கினியும் 
இவை மூன்றின் குணங்களையும் தருகின்ற நயனங்களையுடைய 
வளைப் பெரும்பற்றப்புலியூரை யொத்த வில்லுடனே 
கொண்ட மேலாகிற புருவங்களையுடையவள் காரணமாக , 
மலையிடத்து மேலுண்டாகி ( ய ) மூங்கிற் சோலையிலே பட்ட 


மாறு 


இரவக்குறி . 

203 
நெருப்புச் சென்று தெய்வலோகத்திலே நின்ற கற்பகக்காவைப் 
பற்றுகின்ற மலை நாடனே ! இக்கல்லுடைத்தாகிய வழி உண்மை 
யாக எளிதே ( எ - று ) 

எனவே , இப்படி அரிய வழிவாராதொழிக என்றவாறு . 
என்று பொருளாய் , மூங்கிலிற் பிறந்த நெருப்பு மூங்கில் நின்ற 
வனத்தையும் சுட்டுப் பரந்த தெய்வலோகத்திலே நின்ற கற்பக 
மரத்தையும் 

சென்று பற்றுகின்ற நாடன் என்கையாலே, 
இவளிடத்தே உண்டாகிய 

களவொழுக்கம் இவள் பிறந்த 
குடியுமழிந்து 

உன் பெருமை தனக்கும் அழிவாகப் புகா 
நின்ற தென்றபடி . 


168. பாங்கி கூற்று . 


இதன் கொளுவிற்குரை ஏட்டிற் காணப்படவில்லை . 

நற்பகற் சோமன் .. நாட்டத் தன் : மையாத முக்கண் 
மூவரிற் பெற்றவர்(சிற் 14 ) 

எளிதே என்பதற்கு எளிதோ என்றும் பொருள் கொள்ளலாம் . 
புருவங்கள் உடையவள் காரணமாக எளிதாயிற்றேயன்றி உண்மையில் 
அரிது என்பது பொருள் . 


பெருமை - இவன் வழியிற் பிதிர்கள் கொண்டாட்டம் ; அழிவு , 
இகலோக பரலோக மிரண்டையும் சிதைத்தல் ( பே - ரை . ) 


169. ஆற்றாதுரைத்தல். 
வரைவுகடாய வாணுதற்றோழிக் 

கருவரை நாட னாற்றாதுரைத்தது . 
( இ - ள் ) ( வரைவினை முருக்கின ஒளிசிறந்த நெற்றியினை 
யுடைய தோழிக்கு நல்ல அழகிய மலை நாடன் தன் ஆற்றாமை 
யைக் கூறியது . 


204 


திருக்கோவையார். 


பைவா யரவரை யம்பலத் தெம்பரன் பைங்கயிலைச் 
செவ்வாய்க் கருங்கட் பெரும்பணைத் தோட்சிற் றிடைக் 

( கொடியை 
மொய்வார் கமலத்து முற்றிழை யின்றென் முன்னைத் 

[ தவத்தால் 
இவ்வா றிருக்குமென் றேநிற்ப தென்றுமென் னின்னுயிரே . 


. 


( பொ - ரை .) படத்தையும் வாயையுமுடைய அரவத்தைத் 
திருவரை ஞாணாகவுடைய திருவம்பலத்தில் 

எம்முடைய 
மேலானவன் சோலையாற் பச்சென்ற அவனுடைய கயிலையில் 
சிவந்த வாயினையும் கரிய கண்ணினையும் பெரிய வேயொத்த 
தோள்களையும் சிறிய இடையினையுமுடைய வல்லிசாதத்தை 
யொப்பாளை , பெருத்து நீண்ட தாமரைப்பூவிலே யிருக்கிற 
தொழில் முற்றுப்பெற்ற ஆபரணங்களையுமுடைய சீதேவியை , 
நான் முன்பு செய்த புண்ணியத்தால் , இப்படியே குறவர் 
மகளாய் இராநின்றாள் என்றல்லவோ என் உயிர் என்றும் 
நிலைபெறுகின்றது ? ( எ - று . ) 


ஆதலால் , நான் 

வரைந்து கொள்ளாதிருப்பனோ வென் 
றது .. இத்தன்மையாளை வரைந்துகொள்ள எளிதாகக் கூறு 
கின்றது என் ? என்றுமாம் . 


169 . 


தலைவன் கூற்று ; 


கொளுவுக்கு ஏட்டில் காணப்பெற்ற உரை பொருந்தாமையால் 
வேறு உரை எழுதப்பெற்றது அது பின் வருமாறு : விரைவின் மூறக் 
கின வொளிசிறந்த நெற்றியினையுடைய தோழிக்கு நறுநாற்றமுடைத் 
தாகிய பூமாலையினையுடையவன் அவர் ...... பார்த்துச் சொன்னது . " 


என் உயிர் என்றும் நிற்பதே எனக்கூட்டுக . 


இரவுக்குறி . 


205 


170 . 


இரக்கங்கூறி வரைவுகடாதல் 


அதிர்கழலவ னகன்றவழி 

யெதிர்வதறியா திரங்கியுரைத்தது . 
( இ - ள் . ) ஆரவாரிக்கிற வீரக்கழலினையுடையவன் பிரிந்த 
விடத்து , அவனுக்குறும் கிலேசத்தை யறியாதே வருந்திச் 
சொன்னது . 


பைவா யரவு மறியு மழுவும் பயின் மலர்க்கை 
மொய்வார் சடைமுடி முன்னவன் றில்லையின் முன்னினக்காற் 
செவ்வாய் கருவயிர்ச் சேர்த்திச் சிறியாள் பெருமலர்க்கண் 
மைவார் குவளை விடுமன்ன நீண்முத்த மாலைகளே . 


( பொ - ரை .) படத்தையும் பெரியவாயையுமுடைய பாம்பும் , 
மான்மறியும் , மழுவும் , (வாளும் ) வாழ்கிற மலரையொத்த கைகளை 
யுடைய , செறிந்து நீண்ட சடாமகுடத்தையு முடைய , எல்லாப் 
பொருள்களுக்கும் முதல்வனானவனுடைய பெரும்பற்றப்புலியூரில் , 
நீ போனவிடத்து , உன்னுடைய சிவந்த வாயிலே கரிய கொம்பை 
வைப்பாயாகவேண்டும் ; ( என்ன , சிறிது ஊதுவாபாக , என்றது ) . 
இந்த இளையவளுடைய பெரிய மலரையொத்த 

கண்களாகிய 
நீண்ட நீலப்பூக்கள் , மன்னனே ! , நீண்ட முத்துமாலைகளாகிய 
கண்ணின் நீர்த்தாரை விடாநிற்கும் . 

நீ வழியிலே வரும் ஏதத்துக்குப் பயப்படும் . ஆதலால் , நீ 
பெரும்பற்றப்புலியூரிலே சென்றமை யறியும்படி கரிய கொம்பைச் 
சிவந்த வாயிலே வைத்து ஊதுவாயாக வேண்டும் . 


170. பாங்கி கூற்று . 


முன்னினக்கால் - சென்று கிட்டினால் குறிஞ்சி நிலத்திற்குரிய 
மக்கள் கோலத்தனாய் வருமாதலின் , வயிர் கூறப்பட்டது ( பே - ரை . ) 


206 


திருக்கோவையார். 
171. நிலவுவெளிப்பட வருந்தல் 


தனிவேல்வர்க்குத் தந்தளர்வறியப் 
பனிமதிவிளக்கம் பாங்கிபகர்ந்தது 


( இ - ள் . ) இணை யிலாத வேலினையுடையவர்க்குத் தங்க 
ளுடைய தளர்ச்சியை அறியக் குளிர்ந்த மதியினுடைய விளக்கத் 
தைத் தோழி சொன்னது 


நாகந் தொழவெழி லம்பல நண்ணி நட. நவில்வோன் 
ஆக மிதுமதி யேமதி யேநவில் வேற்கையெங்கண் 
நாகம் வரவெதிர் நாங்கொள்ளு நள்ளிருள் வாய்நறவார் 
நாக மலிபொழில் வாயெழில் வாய்த்த நின் னாயகமே 


( பொ - ரை . ) நாகமாகிய பதஞ்சலி மாமுனி தொழ அழகிய 
திருச்சிற்றம்பலத்தே பொருந்தித் திருக்கூத்தாடியருளுகிறவ 
னிடம் காண் இது . சந்திரனே, ! சந்திரனே ! இது ஒரு புத்தி ; 
தான் சிலித்த ( ? ) வேலைக் கையிலேயுடைய யானையைப் போன்ற 
எங்கள் நாயகர் வா , நாங்கள் புறப்பட்டு எதிர்கொள்ளுகிற செறிந்த 
இருளிடத்தே , தேனார்ந்த சுரபுன்னைகள் மிக்க பொழிலிடத்து , 
அழகுவாய்த்த உன்னுடைய முதன்மை . ( சந்திரனே , சந்திரனே 
இது ஒரு புத்தி காண் .) ( எ - று . ) 

என்று பொருளாய் , உன்னை வருத்துகிற பாம்பாலும் 
தொழப்படுவான் ஒருவன் மலையானால் , இந்த ஒளியெல்லாம் 
பொறாது சற்றுக்கண் கூசி நடக்கவேண்டும் என்றது . 


171. பாங்கி கூற்று . 

( பா - ம் .) 1. தனிநாயகமே .. 

நவில் வேல் - பயிலப்பட்ட வேல் . நாகத்தான் விழுங்கப்பட்டு 
நீ நாகந்தொழவம்பலத்து நடம்பயில்வோனது மலைக்கட்புகுந்து 
விளங்கி வீற்றிருத்தல் நினக்கு நன்றி பயவாது என்பது கருத்த 
( பே - ரை .) 


இரவுக்குறி . 


207 


172. அல்லகுறி யறிவித்தல் . 


வல்லியன்னவ ளல்லகுறிப்பா 

உறைப்புனற்றுறைவற்குச் சிறைப்புறத்துரைத்தது 
( இ - ள் . ) வல்லிசாதம் போன்றவள் அல்லகுறிப்பிட்டபடியை , 
ஆரவாரிக்கிற நீரையுடைத்தாகிய துறையைஉற்றவற்குச் சிறைப் 
புறமாகச் சொன்னது . 


மின்னங் கலருஞ் சடைமுடி யோன்வியன் றில்லையன்னாய் 
என்னங் கலமர வெய்திய தோவெழின் முத்தந்தொத்திப் 
பொன்னங் கலர்புன்னைச் சேக்கையின் வாய்ப்புலம் புற்று 

( முற்றும் 
அன்னம் புலரு மளவுந் துயிலா தழுங்கினவே . 

( பொ - ரை . ) மின் அவ்விடத்தே பெருமை பெற்ற சடைமுடி 
யையுடையவனுடைய பெரிய பெரும்பற்றப்புலியூரை யொப்பாய் ! 
அவ்விடத்து என்ன அலமாப்பை உற்றது காண் ; அழகிய 
முத்துப்போல வரும்படி அவ்விடத்துப் பொன் போல் வளர்கின்ற 
புன்னையில் தன் சேக்கையிடத்துத் தனிமையுற்றும் , அன்னங் 
களெல்லாம் விடியுமளவும் உறங்காதே கிலேசித்தன ; 
என்ன அலமாப்பை உற்றன காண் ) ( எ - று .) 

பிற்றை ஞான்று பகற்குறி வந்து நிற்கக் கூறினாளெனவும் 
அமையும் . 


(அவை 


172. பாங்கி கூற்று . 


அல்லகுறி- குறியல்லாத குறி . 

அன்னம் துயிலாது அழுங்கினவே - மலர்ந்த புன்னை , சேரும் குரு 
கினம் சேக்கை கொள்ளாது சிலம்பினவே . ( அம்பிகா. 219.) 


208 ) 


திருக்கோவையார் . 


173. கடலிடைவைத்துத் துயரறிவித்தல் 


எறிகடல்மேல்வைத் திரவரு துயரம் 
அறைகழலவற் கறியவுரைத்தது . 


( இ - ள் .) கரையுடனே மோதுகிற கடலைச் சொல்லும் வார்த் 
தையின்மேல் வைத்து . இரவிடத் துண்டாகிய கிலேசத்தை ஆர 
வாரிக்கிற வீரக்கழலினையுடைவற்கு அறியும்படி சொன்னது . 


1.சோத்துன் உனடிய மென்றோரைக் குழுமித்தொல் வான 

( வர்சூழ்ந் 
தேத்தும் படிநிற்ப வன்றில்லை யன்னா ளிவடுவள 
வார்த்துன் னமிழ்ந்துந் திருவு மதியு மிழந்தவ நீ 
பேர்த்து மிரைப்பொழி யாய்பழி நோக்காய் பெருங்கடலே . 


( உரை) சோத்தும் என்பது இழிந்தார் சொல்லும் அஞ்சலி 
வாய்பாடு . அது சோத்தென்று கடைகுறைந்து நின்றது . 


அதனைச் சொல்லி உன் அடியோம் என்னின் , பழைய 
தேவர்களெல்லாம் திரண்டு அவர்களுக்குப் பரிவாரமாகச் சூழ்ந்து 
தன்னைப் புகழும்படி திருவம்பலத்தே நிற்கின்றவன் . அவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரை ஒப்பாளாகிய இவள் வாட முன்பும் 
பயனின்றியே ஆரவாரித்து , உன்னிடத்துண்டடான அமுதத்தினை 
யும் , மதிபையும் , சீதேவியையும் பிறர் பறித்துக்கொள்ள நீ 
அழிந்து ஒரு காரணமுமின்றியே பின்னையும் உன்னுடைய ஆர 
வாரம் அடங்குவதில்லை . பிறரை வருத்துவது பழியென விசாரிக் 
கிறாயில்லை . பெரிய கடலே ! உன் பெருமையெல்லாம் கண்டே 
மன்றே !" 

என்றது , ஒருவருடைய உண்மையையும் செல்வத்தையும் 
புத்தியையும் ஒருவர் பறித்துக்கொண்டாற் பின்னை அடங்குவார் 
கள் ; அது உனக்கில்லையான தின்றே 


173. தோழி கூற்று . 


இரவுக்குறி . 

209 
( பா - ம் . ) 1 சோத்தம்மடியும் . 2.அடியமெனிற்குழுமித் தொல்லை 
வானவர் . 3. குழீஇத்தொல்லை வானவர் சூழ்ந்தேத்தும்படி வைப்பவன் . 

சோத்துன்னடியம் .......இவள் . என்ற பகுதிக்குப் பேராசிரியர் 
கூறும் உரை பின்வருமாறு : - சோத்தம் உன் அடியம் என்று ஒருகாற் 
சொன்னாரைப் பழையராகிய வானவர் குழுமிப் பரிவாரமாய்ச் சூழ்ந்து 
நின்றேத்தும் வண்ணம் நிற்குமவனது தில்லையன்னாளாகிய இவளெனக் 
கூட்டுக 


திருவுமதியுமென்பது செல்வமும் அறிவுமென வேறுமொரு 
பொருடோன்ற நின்ற தென்பாருமுளர் . ( பே - ரை ,) 


174. | 


காமமிக்க கழிபடர்கிளவி . 


தாமமிக்க தாழ்குழலேழை 
காமமிக்க கழிபடர்கிளவி . 


( இ - ள் .) மாலைமிக்க நீண்ட கூந்தலையுடைய நாயகி அன்பு 
மிக்கு மிகவும் சொன்னது . 


மாதுற்ற மேனி வரையுற்ற வில்லி தில் லைநகர்சூழ் 
போதுற்ற பூம்பொழில் காள்கழி காளெழிற் புள்ளினங்காள் 
ஏதுற் றழிதியென் னீர்மன்னு மீர்ந்துறை வர்க்கிவளோர் 
தீதுற்ற தென்னுக்கென் னீரிது வோநன்மை செப்புமினே . 
( பொ - ரை .) சங்கரி பொருந்தின 

சங்கரி பொருந்தின திருமேனியையுடைய 
வன் ; மலையாகிய மிக்க வில்லையுடையவன் ; ( மென்மையால் ஒரு 
மிசை ஈந்திருப்பவன் ; தன்மையால் வரையாகிய வில்லுக் 
கிசைந்திருப்பவன் ) அவனுடைய பெரும்பற்றப் புலியூராகிய 
நகரியைச் சூழ்ந்த செவ்விய அரும்பு பொருந்திப் பூத்த 

27 


210 


திருக்கோவையார் . 


பொழில்காள் ! அப்பொழிலாற் சூழப்பட்ட கழிகாள் ! அக் 
கழியிடமாக வாழ்கிற புட்சாதிகாள் ! என்ன , கிலேசமுற்று 
அழுகிறாய் ? என்று என்னைக் கேளீர் . 

நிலைபெற்ற குளிர்ந்த 
துறையை உடையவர்க்கு இவள் மிகவும் தீங்குற்றது எது 
காரணம் என்று அவர்க்குச் சொல்லீர் . பெரும்பற்றப் புலி 
யூரைச் சேர்ந்தும் நீங்கள் பெற்ற நன்மையைச் சொல்லுங்கள் 


174. தோழி கூற்று . 


( பா - ம் ) அழுதி . 


வரையுற்ற வில்லி என்பதற்கு வரைத் தன்மையைப் பொருந்திய 
வில்லையுடையானெனினும் அமையும் . வரைத்தன்மையைப் பொரும் 
து தல் வரையாயிருத்தல் . போது -போரும்பு. இதுவோ நன்மை 
யென்பதற்குத் தில்லையைச் சூழ்ந்தவிடத்துள்ளீராகலின் உமக்குண் 
டாகிய சிறப் புடைமை 

இதுவோ வெனினு மமையும் . மன்னும் 
தீதுற்றதெனக் கூட்டி மிகுதிக்கண் வந்ததென்பாருமுளர் . ( பே - ரை . ) 


175. காப்புச் சிறைமிக்க கையறுகிளவி . 


மெய்யுறு காவலிற் 
கையறு கிளவி . 


( இ - ள் . ) தப்பாதே காவலாலே செயலற்றுச் சொன்னது . 


இன்னற வார்பொழிற் றில்லை நகரிறை சீர்விழவிற் 
பன்னிற மாலைத் தொகைபக லாம்பல் விளக்கிருளின் 
துன்னற வுய்க்குமில் லோருந் துயிலுற் றுறைவர்மிக்க 
கொன்னிற வேலொடு வந்திடின் ஞாளி குரை தருமே . 


இரவக்குறி . 


211 


( பொ - ரை . ) செவ்வித் தேனார்ந்த பொழில் சூழப்பட்ட 
பெரும்பற்றப் புலியூரிறைவனுடைய சீரிய திருநாளில் பல நிற 
முடைத்தாகிய நவரத்தினமாலையின் தாள்களாலே இரவு பகலாகா 
நிற்கும் . பல விளக்குகளும் இருளினுடைய ஓங்கலைத் துரக்கும் ; 
இல்லுள்ளாரும் உறங்குகலுற்றிருப்பார்கள் ; துறையையுடைய 
வனே ! மிக்க அச்சத்தைச் செய்கிற நிறத்த வேலோடே வரில் 
நாயானது கத்தாநிற்கும் ; ( எ - று .) 


இவ்விடையீடெல்லாம் கழித்தாவல்லவோ அவர்க்கு வாலா 
வது என்று செயலற்றுச் சொன்னது . மாலைத்தொகை இராப் 
பசலாம் 

விளக்கைத் துரக்குமெனினுமமையும் . இல்லோரும் 
துயிலுற்றுறைவர் என்ன , அவர்களும் உறங்காமை தோன்றும் . 


175. தலைவி கூற்று . 


இவற்றைத் தலைமகன் கேட்பின் வரைவானம் ; தோழி கேட்பின் 
வரைவு கடாவுவாளாம் ; யாருங் கேட்பாரில்லையாயின் அயர்வுயிர்த்து 
தானே ஆற்றுதல் பயன் . ( பே- ரை .) 


176. ஆறுபார்த்துற்ற வச்சக்கிளவி . 


நாறுவார்குழ னவ்விநோக்கி 
யாறுபார்த்துற்ற வச்சக்கிளவி . 


( இ - ள் .) நறுநாற்றங் கமழ்கிற நீண்ட 

கூந்தலினையுடைய 
இளமான் நோக்கத்தையுடைய பாங்கியானவள் வழியில் வரும் 
கிலேசத்தை விசாரித்துப் பயப்பட்டுச் சொன்னது . 


212 


திருக்கோவையார் . 


தாருறு கொன்றையன் றில்லைச் சடைமுடி யோன்கயிலை 
நீருறு கான்யா றளவில நீந்திவந் தானினது 
போருறு வேல்வயப் பொங்குரு மஞ்சுக மஞ்சிவருஞ் 
சூருறு சோலையின் வாய் வரற் பாற்றன்று தூங்கிருளே . 


( பொ - ரை ) மாலையாகிய மிக்க திருக்கொன்றை மாலையினை 
யுடையான் ; பெரும்பற்றப்புலியூரிற் சடைமுடியையுடையவன் ; 
அவனது ஸ்ரீ கயிலாயத்தில் நீர்மிக்க காட்டாறுகள் அளவிலாத 
வற்றை நீந்திவந்தால் உன்னுடைய போரிலே மி ( க்க ) வேலுக்கு , 
வீரத்தையுடைத்தாய்க் கோபிக்கிற உருமேறு பயப்படுவனவாக; 
மேகங்கள் பரக்கிற தெய்வங்கள் மிக்க சோலையிடத்துச் செறிந்த 
இருளிடத்தே வருதல் ( முறையன்று ) . சோலையிடத்துத் தெய் 
வங்களை அஞ்சுதும் . ( எ - று . ) 


176. பாங்கி 

கூற்று . 


( பா - ம். ) தாருறை. 


177. தன்னுட் கையாறெய்திடுகிளவி . 


மின்னுப்புரையு மந்நுண்மருங்குல் 
தன்னுட்கையா றெய்திடுகிளவி . 


( இ - ள் . ) மின்னினை யொத்த அழகிய நுண்ணிய இடையினை 
யுடையாள் தன்னிடத் துண்டாகிய செயலற்ற ஒழுக்கத்தைக் 
கேட்கைக் கல்லாதொன்றின் மேலிட்டுச் சொன்னது . 


விண்டலை யாவர்க்கும் வேந்தர்வண் டில்லை மெல்லங்கழிசூழ் 
--கண்டலை யேகரி யாகன்னிப் புன்னைக் கலந்த கள்வர் 
கண்டிலை யேவரக் கங்குலெல் லா மங்குல் வாய்விளக்கு 
* மண்டல மேபணி யாய்தமி யேற்கொரு வாசகமே . 


இரவுக்குறி . 

213 
( பொ - ரை .) தெய்வலோகத்திடத்து எல்லார்க்கும் தலைவரா 
யுள்ளவர் ; அவருடைய தெற்கின்கண் உண்டாகிய பெரும்பற்றப் 
புலியூரிலே மெத்தென்ற அழகிய கழி சூழப்பட்ட தாழையே 
சான்றாக , இளைய புன்னை நிழலிலே கலந்த கள்வர்.. ..வரக் 
கண்டிலையே தான் . ( ஏகாரம் எதிர்மறையாய் கண்டுவைத்துச் 
சொல்லுகின்றலை என்பது கருத்து ) . இராப்பொழுதெல்லாம் 
ஆகாயத் திடத்தே நின்று விளக்குகின்ற சந்திரமண்டலமே ! உணர் . 
விழந்து தனித்த எனக்குக் கண்டுவைத்தும் கண்டேன் என்று 
ஒருவார்த்தையும் சொல்லுகிலை . ( எ- று . ) 


177. தலைவி கூற்று .. 


( பா - ம் . ) கள்வர்க் கண்டிலையே . 


தலைவி மதியை தோற்கி , என்தலைவனைக் கண்டிலையோ ? தனியாகிய 
எனக்கு ஒருசொல் அருள்வாய் எனக்கேட்டது . 


உரையில் சள்வர் என்ற சொல்லுக்கும் வர என்கிற சொல்லுக்கும் 
இடையே போய்ச்சேரலாரை என்று எழுதப்பட்டுள்ளது . இதற்கேற்ற 
சொல் செய்யுளில் இல்லை , 


178. நிலைகண்டுரைத்தல் . 


நின்னினழிந்தனள் மின்னிடைமாதென 
வரைவு தோன்ற வுரைசெய்தது . 


( இ - ள் ) மின்னை யொத்த இடையினையுடைய் நாயகி உன் 
காரணமாக அழிந்தாள் என்று வரைந்துகொள்ளும் 
தோன்றச் சொன்னது . 


214 


திருக்கோவையார் , 


பற்றொன் றிலார்பற்றுந் தில்லைப் பரன்பரங் குன்றினின்று 
புற்றொன் றரவன் புதல்வ னென நீ புகுந்து நின்றால் 
மற்றொன்று மாம லரிட்டுன்னை வாழ்த்திவந் தித்தலன்றி 
மற்றொன்று சிந்திப்ப ரேல்வால்ல ளோமங்கை வாழ்வகையே . 


வள 


( பொ - ரை . ) ஒரு பற்றுமில்லாதார் பற்றுகின்ற தில்லை 
பின் மேலானவன் ; ஊரிலே ( புற்றிலே ) பொருந்துகின்ற பாம் 
பாபரணன் ; திருப்பரங்குன்றிலே நின்றவன் ; அவனது பிள்ளை 
யாகிய முருகவேளென் னும்படி நீ இவ்வரைவைப்பிலே புகுந்து 
நின்றால் , உன்னைக் கண்டாருண்டாகில் , முடைய துய்ய 
மலர்களை யிட்டு உன் பாதத்திலே முருகவேளென் னும்படி 
கருதிப் புகழ்ந்து வணங்கு தலல்லது , நீ இவள் காரணமாக 
இரவுக்குறியிலே வந்த ஒருவனெனக் கருதி ஏதஞ் செய்வார்க 
ளாகில் , நாயகியுடைய ( வாழுந்தன்மையை அவள் செய்ய ) 
வல்லளோ ? ( எ - று ) 


நீ இரவுக்குறி வந்து புறம்புகுந்து நின்றால் , இம்மலை 
உறை தெய்வம் முருகவேளாகக் கருதும் ......... தோழி இவனை 
உள்ளவாறறிவாரில்லை யென .......... ( இறந்து ) படாதிருக்கின் 
றாள் ; அல்லது அவனை உள்ள வாறு அறிவார்களென்றும் இவள் 
கருதில் , மானிலத்திறந்து படாளோ என்பது கருத்து . 


178. பாங்கி கூற்று . 


இச் செய்யுளின் உரைப்பகுதி சில விடங்களில் சிதைந்துள்ளது . 


ஏதஞ் செய்யக் கருதுதல் என்பாருமுளர் . ( பே - ரை .) 

இதனை ஆறுபார்த்துற்றவச்சங் கூறற்கு ச் செய்யுளாக அமைப் 
பர் இலக் . விளக் . ஆசிரியர் . ( சூ 523 உரை .) 


இரவுக்குறி . 


215 


179. இரவுறு துயரங்கடலொடு சேர்த்தல் . 


எறிவேற்கண்ணி யிரவரு துயரஞ் 
செறிகடலிடைச் சேர்த்தியுரைத்தது . 


( இ - ள் ) குத்திப்பறித்த வேலையொத்த கண்களையுடைய 
வள் இரவிடத்தே யுண்டாகிய கிலேசத்தைச் செறிந்த கட 
லிடத்திலுமுண்டாக்கிச் சொன்னது . 


பூங்கணை வேளைப் பொடியாய் விழவிழித் தோன்புலியூர் 
ஒங்கணை மேவிப் புரண்டு விழுந்தெழுந் தோலமிட்டுத் 
தீங்கணைக் தோரல்லுந் தேறாய் கலங்கிச் செறிகடலே 
ஆங்கணைந் தார்நின்னை யும்முள ரோசென் றகன் றவரே . 


(உரை. ) பூவை அம்பாகவுடைய காமவேள் நீறாய் விழும் 
படி பார்த்தவன் ; அவனுடைய பெரும்பற்றப்புலியூரில் , உயர்ந்த 
கரையைப் பொருந்தித் திரை புரட்சி யுண்டாகி விழுந்து 
( எழுந்து ) , மிகவும் ஆரவாரித்து பொல்லாச் சுவையை 
அளைந்து , கலங்குதலுற்று , இரா முழுதும் தெளியார் அவர் 
களும் ; அக்குணங்கள் உன்னிடத்து உண்டாயிருந்தன . 

எல்லை கடவாத கட லென் றமையால் எங்கனே பட்டும் 
உன் எல்லை கடக்கின்றாயில்லை; அவர்களும் எங்ஙனே வருந்தி 
யும் மனையிடமாக இருக்குமது ஒழிந்து பிரிந்தாருழைச் 
செல்லமாட்டாரென்பது கருத்து . 


179. தலைவி கூற்று . 


இச் செய்யுளுக்குப் பேராசிரியர் கூறும் பொழிப்பு பின்வருமாறு : 


“ பூவாகிய கணையையுடைய வேளைப்பொடியாய் . விழும்வண்ணம் 
விழித்தவனது புலியூர் வரைப்பிற் செறிந்த கடலே ! நீ ஒங்கியணைந்த 
கரையைப் பொருந்திப் புரண்டு விழுந்தெழுந்து கூப்பிட்டுத் துன்பமுற்று 


216 


திருக்கோவையார் . 


ஒரிரவுங் கலங்கித் தெளிகின்றிலை ; அதனால் , அணைந்தவர் நின்னையிமகன்று 
சென்றார் அவ்விடத்துளரோ ? உரைப்பாயாக 


கடலின் செயல் : - யாரணங் குற்றனை கட 

கடலே ....... நள்ளென் கங்கு 
லுங் கேட்குமின் குரலே ( குறும் . 163 ) “ பாய்திரை பாடோவாய் பாப்புநீர்ப் 
பனிக்கடல் , தூவறத் துறந்தனன் துறைவனென் றவன்றி றம் , நோய்தெற 
வுழப்பார்க ணிமிழ்தியோ எம்போலக் , காதல்செய் தகன்றாரை யுடை 
யையோ நீ ( கலி . 129 : 8-11 ) . மணிகிற நெய்த விருங்கழிச் சேர்ப்பன் , 
அணிலே முண்டகன்றா னென்றுகொ லெம்பாற் , றிணிமண லெக்கர்மே 
லோதம் பெயரத் , துணிமுந்நீர் துஞ்சாதது ( ஐங் . எழு . 60 ) உன்னையு 
நீத்தகன்றா குண்டேர் வுடல்கருகிப் , புன்னை கமழும் பொருகடலே 
என்னைப்போல் , நெஞ்சாகுலம் பெருகி நீயுமிரவெல்லாம் , துஞ்சாத தென் 
கொலோ சொல் ( கிளவித் தெளிவு ). 


180 . 


அலரறிவுறுத்தல் . 


அலைவேலண்ணன் மனமகிழருள் 
பலராலறியப் பட்டதென்றது . 


( இ - ள் . ) பகையை வருத்துகிற வேலினையுடைய நாயக 
உன்னுடைய மனம் விரும்ப அருள் பலரும் அறியும்படி வெளிப் 
பட்டது என்றது . 


அலரா யிரந்தந்து வந்தித்து மாலா யிரங்கரத்தால் 
அலரார் கழல்வழி பாடுசெய் தாற்கள வில்லொளிகள் 
அலரா விருக்கும் படைகொடுத் தோன்றில்லை யானருள் 

[ போன் 
றலராய் விளைகின்ற தம்பல்கைம் மிக்கைய மெய்யருளே . 


( பொ - ரை ) ( தன் . ஆயிரம் கைகளினாலே ) ஆயிரம் செந் 
தாமரைப் பூவையிட்டு வணங்கிப் புருடோத்தமன் செவ்விக் 
தாமரைப் பூவையொத்த சீபாதங்களிலே வழிபாடு செய்ய அவற்கு , 


ஒருவழித்தணத்தல் . 


217 


அளவிலாத ஒளிகளை விரியா நின்ற சக்கரத்தைக் கொடுத்தருளி 
னான் . 

அவனுடைய பெரும்பற்றப்புலியூரிலேயுள்ளவன் . அவ 
னுடைய திருவருளையொத்து , சுவாமி ! உன்னுடைய மெய்யான 
அருள் முகிழ்த்தலினின்று மிக்குப் பலருமறிய விரியாகின்றது . 


180. பாங்கி கூற்று . 


அலராவிருக்குமென்பது ஓர் நிகழ்காலச் சொல் . தில்லையா 
னருள் பெற்றார் உலகியல்பின ராய் நில்லாமையின் , அவ்வருளுலகத் 
தார்க் கலராமென்பது கருத்து. ‘ நாடவர் நந்தம்மை யார்ப்ப வார்ப்ப 
( திருவாசகம் . திருப்பொற்சுண்ணம் எ . ) என்பதூஉம் அக்கருத்தே 
பற்றி வந்தது , அம்பல் - பரவாத களவு . ( பே - ரை .) 


அலராய் விளைகின்றது ..... மெய்யருளே - ஒவாத் தேர்வழங்கு 
தெருவினன்ன , கௌவாயா கின்ற தையநின் னருளே ( ஈற் . 227 : 8-10 ) 

அம்பல் பெருகி பலரான தல்லிதொறும் 
தும்பி முரலுஞ் சுரிகூந் தற்- கொம்பனைய 
பண்ணறா மென்சொல்லி மால்வந்து பல்காலும் 
அண்ணறான் செய்யு மருள் 

கிளவித்தெளிவு 
நிலவோ ரன்ன வெண்மணற் பாக்கத்து 
மலரேர் கூந்தன் மடந்தைக் 
கலரா கின் றா லண்ணனின் னருளே (களவியல் மேற் .) 


15. ஒருவழித்தணத்தல் 


இவ்வாறு இரவுக்குறி புணர்ந்து , அலரெழுந்ததென்று விலக் 
கப்பட்ட பின்னர்த் தெருண்டு வரைதல் தலை . தெருளானாயின் , 
அவ்வலர் அடங்கச் சிலநாள் ஒருவழித்தணந்துறைதல் , உடன் 
கொண்டுபோதல் , தோழியான் வரைவு முடுக்கப்பட்டு அருங்கலம் 

28 


218 ) 

திருக்கோவையார் . 
விடுத்து வரைந்து கோடல் இம்மூன்றினுள் ஒன்று முறைமை 
யென்ப 


1 


2 


3 


5 


6 


அவற்றுள் ஒருவழித்தணத்தல் பதின்மூன்று துறையுடைத்து . 
அவை வருமாறு : 

அகன் றணைவு கூறல் , ஆழியொடு கேட்டல் , 
ஆழியொடு புலத்தல் , அன்னமோ டாய்தல் , 
ஆழிக் குரைத்தல் , ஆழியிழைத்தல் , 
7 சுடரொடு புலம்பல் , 8 பொழுதுகண்டு மயங்கல் , 
பையு ளெய்தல் , 

10 பரிவுற்று ரைத்தல் , 
11 அன்னமோ டழிதல் , 1-2 வரவுணர்ந் துரைத்தல் , 
வருத்தங் கூறல் வரூபதின் மூன்றுந் 
திருத்திய வொருவழித் திறனா கும்மே . ( பே - ரை . ) 


13 


1 


181. அகன்றணைவு கூ -றல் .. 
* வழிவேறு படமன்னும் 

பழிவேறு படுமென்றது . 
( இ - ள் .) இரவுக்குறியாகிய நிலைபெற்ற பழியும் வேறுபடு 
மென்றது . 


புகழும் பழியும் பெருக்கிற் பெருகும் பெருகிநின்று 
நிகழு நிகழா நிகழ்த்தினல் லாலிது நீநினைப்பின் 
அகழு மதிலு மணிதில்லை யோனடிப் போது சென்னித் 
திகழு மவர் செல்லல் போலில்லை யாம்பழி சின்மொழிக்கே. 


( பொ - ரை . ) புகழேயாகப் பழியேயாகப் பெருகச் செய்யிற் 
பெருகாநிற்கும் ; பெருகாநின்றவைதாம் , நடத்துவனாகில் நடவா 
நிற்கும்; அல்லாதபொழுது அவ்வளவிலே ஒழியும் ; இப்படியே 


ஒருவழித்தணத்தல் , 


319 


யுக்தி பண்ணுவாயாமாகில் , அகழும் மதியிலும் சூழப்பட்ட 
பெரும்பற்றப்புலியூரிலுள்ளவனுடைய - திருவடிகளாகிய பூக்களை 
முடியிலே விளங்கவுடையவர்களுடைய பிறவித்துன்பம் போனாற் 
போல , மெத்தென்ற வார்த்தையினையுடையாளுக்குப் பழியில்லை 
பாய்விடும் . ( எ- று . ) 


181. பாங்கி கூற்று . 


முதலிரண்டடிகட்கும் பேராசிரியர் கூறும் உரை: - காரணவசத்தாற் 
பிற்ந்த புகழும் பழியும் அக்காரணங்களை மிகச் செய்து ஒருவன் வளர்க்கு 
மாயின் தாம்வளரும் . அக்காரணங்களை இடையறாமற்செய்து நிகழ்த்து 
வனாயின் அவ்வாறு வளர்ந்து நின்று மாயாது உளவாய்ச்செல்லும் . 
இவ்வா றல்லது அவைதாமாக நிகழா . 


* வழிவேறுபடுதல் - இவளை எய்தும் உபாயம் களவன்றி வரைவாய் 
வேறுபடுதல் . பழிவேறுபடுதல் - பழித்தன்மை திரிந்து கெடுதல் . 


182 . 


கடலொடு வரவு கேட்டல் . 


மணிந்தவரொருவழித் தணந்ததற்கிரங்கி 

மறிதிரைசேரு மெறிகடற்கியம்பியது . 
( இ - ள் .) கூடினவர் ஒருவழிப் பிரிந்ததற்குக் கிலேசித்து 
ஆரவாரித்து வந்து மீளும் திரைபொருந்தின கடலுக்குச் 
சொன்னது . 


ஆரம் பரந்து திரைபொரு நீர்முகின் மீன்பரப்பிச் 
சீரம் பரத்திற் றிகழ்ந்தொளி தோன்றுந் துறைவர்சென்றார் 
பேரும் பரிசு புகன்றன ரோபுலி யூர்ப்புனிதன் 
சீரம் பர்சுற்றி யெற்றிச் சிறந்தார்க்குஞ் செறிகடலே . 


220 


திருக்கோவையார் . 


( பொ - ரை .) முத்துக்களானவை பரந்து திரை பொருகிற 
கடலானது முகிலினையும் மின்னையும் பரப்பிக்கொண்டு சிறப்பை 
யுடைத்தாகிய ஆகாசம்போல் விளங்கி ஒளி தோன்றுகிற துறைவர் , 
நம்மைவிட்டுப் பிரிந்தவர் வந்து மீளும்படி சொன்னாரோ தான் ? 
பெரும்பற்றப்புலியூரிலுள்ளனாகிய தூயவன் , அவனுடைய சிறப் 
புடைத்தாகிய திருஅம்பரைச் சுற்றிக் கரையோடே மோதி சிறப் 
புடைத்தாய் ஆரவாரிக்கிற செறிந்த கடலே ( மீளும்படி சொன்னா 
ரோ தான் ? ] ( எ - று .) 


182. தலைமகள் கூற்று . 


மீன் பரப்பி ( திருக் . 130.) போ தரும் என்பது போருமென 
இடைக்குறைந்து நின்றது ( பே - ரை .) 

சென்றோனீடலிற் காமமிக்க கழிபடர் கிளவிக்குச் 
செய்யுளாகக் கூறுவர் இலக் . விளக் . ஆசிரியர் . 


இதனைச் 


183 . 


கடலொடு புலத்தல் . 


செறிவளைச் சின்மொழி 
எறிகடற் கியம்பியது 


( இ - ள் . ) திரள் வளையினையும் மெத்தென்ற வார்தையினையும் 
உடையவள் கரையுடன் மோதும் கடலுக்குச் சொன்னது . 


பாணிகர் வண்டினம் பாடப் பைம்பொன் றரு வெண்கிழிதஞ் ! 
சேணிகர் காவின் வழங்கும் புன்னைத்துறைச் சேர்ப்பர் திங்கள் 
வாணிகர் வெள்வளை கொண்டகன் பார்திறம் வாய்திறவாய் 
பூணிகர் வாளர் வன்புலி யூர்சுற்றும் போர்க்கடலே 


ஒருவழித்தணத்தல் . 


221 


( பொ - ரை :) பாண் சாதியை யொக்கும் வண்டுகள் 

: இசை 
யைப் பாடத் தாதாகிய செம்பொன்னைத் தருகிற போதாகிய கிழிச் 
சீலையைத் தம்முடைய அதி தூரத்தே விளங்கித் தோன்றுகிற 
காவிடத்தே நின்று கொடுக்கிற புன்னைத் துறையினுடைய நாயகர் 
சந்திரன் ஒளியினையுடைய 

வெள்ளிய வளைகளைக்கொண்டு 
பிரிந்தார் ; அவருடைய திறத்து ஒரு வார்த்தையும் சொல்லு 
கின்றிலை ; பூணொத்த ஒளியிாையுடைய பாம்பை ஆபாணமாகவுடை 
யவன் அவனுடைய பெரும்பற்றப்புலியூரைச் சூழ்ந்து கரைபொரு 
கடலே ! அவர் திறத்து ஒருவார்த்தையும் சொல்லுகின்றிலை ( எ - று . ) 


கிழிதம் என்று கிழிக்கும் பெயராக உரைப்பினும் அமையும் . 
வாய்திறவாய் என்று , சொல்லுவாய் என்றுமாம் . 


183. தலைமகள் கூற்று . 


கிழிதமென்று கிழிக்குப்பெயராக உரைப்பாருமுளர் ( பே - ரை . ) 


184. அன்னமோடாய்தல் ,. 


மின்னிடை மடந்தை 
யன்னமோ டாய்ந்தது . 


( இ - ள் . ) மின்னை ஒத்த இடையினையுடைய நாயகி அன் 
னத்துடனே ஆராய்ந்தது . 


பகன்றா மரைக்கண் கெடக்கடந் தோன்புலி யூர்ப்பழனத் 
தகன்றா மரையன்ன மேவண்டு நீல மணியணிந்து 
முகன்றாம் குழைச்செம்பொன் முத்தணி புன்னையின் 

[ னும்முரையா 
தகன்ற ரகன்றே யொழிவர்கொல் லோநம் மகன்றுறையே . 


222 


திருக்கோவையார் . 


( பொ - ரை .) பகனென்னும் பெயரையுடைய ஆதித்தனது 
தாமரைப் பூவை யொத்த கண் கெடும்படி செயித்தவன் ; 
அவனுடைய பெரும்பற்றப் புலியூரைச் சூழ்ந்த தடாகத்திலே 
அகன்ற தாமரைப் பூவிலே வாழ்கின்ற அன்னமே ! வண்டா 
கிய நீலமணியு மணிந்து , முகத்தை மிக்க அழகினையும் இணை 
யினையுமுடைத்தாய தாதாகிய செம்பொன்னையும் , அரும்பாகிய 
முத்துக்களையும் அணிந்திருக்கிற புன்னையானது நான் இத் 
தன்மையேனாகக் கண்டு வைத்து இன்னமும் சொல்லுகிற 
தில்லை ; நம்முடைய அகன்ற துறையை விட்டுப் பிரிந்தவர் 
பிரிந்து போம் இத்தனையோதான் ? 


பொன்னையும் மணியையும் அணிந்த முகங்குழைந்திருக் 
கின்ற புன்னை ...... புலியூரில் தடாகத்தில் வாழ்கின்ற அன் 
னமே நீ சொல்வாயாக . ( எ - று . ) 


184. தலைவி கூற்று . 


1. முகந்தாழ குழை என்பதற்கு ‘ முகத்துத் தாழ்ந்த குழையை 
யுடைய என்பது பேராசிரியர் 

எழுதப்பெற்றது உரை 
ஏட்டில் கண்டது . 


உரை. 


மேலே 


2. இங்கு ‘ யுரைக்கு என்பது எட்டில் காணப்பெற்றது . 


முகன் றாள் குழை யென்பது இருபொருட்பட நின்றது . யானித் 
தன்மையேனாகவும் மணியணிந் தின்புற்று நிற்கின்ற புன்னை எனக் 
கொன்று 

சொல்லுமோ ? அன்னமே . எனக்கு நீ கூறென்பது 
கருத்து . 

ஈண்டு நம்மோடு தாம் விளையாடும் விளையாட்டை மறந்தே 
விடுவரோ வென்னுங் கருத்தான் , நம்மகன் றுறையை யகன்றே 
யொழிவர் கொல்லோ வென் றாள் . ( பே - ரை .) 


பகன் கண் கெட - தக்கன் வேள்வியை அழிக்கச்சென்ற வீரபத்திர 
நாயனாரால் ஒறுக்கப்பட்ட தேவர்களில் ஆதித்தர் வகையின்கண் 
அரியமா . பூடா , பகனென்னும் மூவருள் , பகனென்பவன் கண்ணிழந் 
தான் என்பது வரலாறு . 


ஒருவழித்தணத்தல் . 


223 


பகன் கண் கொண்டார் ( தேவாரம் ) , விண்ணிற் பகனார் தாந் 
துரக்கு மெல்லாவிருளு மீண்டுந் தங் . கண்ணிற் புகுந்த கதை என்ற 
தக்கயாகப்பரணிக் கண்ணியின் உரையில் இப்பாட்டின் கருத்து , 
‘ தட்சயக்கிய விநாசத்து வந்த ஆதித்தனுடைய கண்ணை ஈசுவரன் 
பறித்தருளின கதை , பகாட்சஹா : என்பது மகாகாளஸ் தவம் என்ற 
உரையிற் காணக்கிடக்கின்றது . ( தக்க. யா . 499.உரை. ) இவன் பெயர் 
பகவனென்றும் பகவானென்றும் வழங்கும் என்றும் எழுதப் 
பெற்றுள்ளது : 


185. தேர்வழி நோக்கிக் கடலொடுகூறல் 


மீன்றோய் துறைவர் மீளுமளவு 
மான்றேர்வழியை யழியேலென்றது . 


( இ - ள் ) மீனைத் தேய்ந்த துறையையுடையவர் மீண்டு வரு 
மளவும் புரவிபூட்டப்பட்ட வழியை அழியாதேகொள் என்றது . 


உள்ளு முருகியு ரோமஞ் சிலிர்ப்ப வுடையவனாட் 
கொள்ளு மவரிலொர் 1 கூட்டந்தந் தான்குனிக் கும்புலியூர் 
விள்ளும் பரிசுசென் றார்வியன் றேர்வழி தூரல்கண்டாய் 
புள்ளுந் திரையும் பொரச்சங்க மார்க்கும் பொருகடலே 


( உரை ) நெஞ்சம் உருகி மெய்ம் மயிரும் பொடிப்ப , இப் 
படிக்கு அடியாரையுடையவன் தானடிமை கொள்ளும் அடியா 
ருடனே என்னையும் அடிமையாகக் கூட்டிக்கொண்டவன் . அவன் 
ஆடியருளுகிற பெரும்பற்றப்புலியூரைவிட்டு நீங்கும்படி சென்ற 
வன் , பெரிய தேர் போனவழியை அழியாதே கொள்வாயாக 
வேண்டும் . ( எ - று ) 
185. தலைவி கூற்று . - 

( பா - ம் ) 1 கூட்டந் தந்தார் . 


224 


திருக்கோவையார் . 


கடைசி அடிக்கு ஏட்டில் உரையில்லை 


அவன் 


உள்ளும் என்ற உம்மையால் புறத்துக் கண்ணீர் தழுவப்பட்டது . 
பட்கொள்ளுமவர் பெருமை தோன்ற 

உடையவனென 
பெருமை விளக்கும் பெயர் ஆண்டுக் கூறினார் . குனிக்கும் புலியூர் 
நுகர்ச்சியை நினையாது நீங்கிய வன்கண்மையார் இனி வருவரெனும் 
நசையிலம் . - அவர் தேர்ச்சுவடாயினும் யாம் காண நீ அதனை அழியா 
தொழி என்பது கருத்து . விள்ளும்பரிசு சென்றார் என்பதற்குப் 
புலியூரை நீங்கினாற்போல யான் துன்புறும் வண்ணமெனினும் 
அயுைம் , விள்ளுதல் - வாய்திறத்தலென்று . அவர்கூறி நகும் வண்ணம் 
சென் றவரெனினு மமையும் . கூட்டந் தந்தாரென்று பாடமோதி ஆட் 
கொள்ளுமவரைப்போல் இன்புற எமக்கோர் புணர்ச்சியைத் தர்தா 
ரெனத் தலைமகள் மேலேற உரைப்பாருமுளர் . ( பே - ரை ) 


185 . 


கூடலிழைத்தல் . 


டேலந் துறையிற் 
கூட லிழைத்தது . 


( இ - ள் ) நீண்ட அழகிய துறையில் கூடல் செய்தது . 


ஆழி திருத்தும் புலியூ ருடையா னருளினளித் 
தாழி திருத்து மணற்குன்றி னீத்தகன் றார்வருகென் 
றாழி திருத்திச் சுழிக்கனக் கோதி நையாமலைய 
வாழி திருத்தித் தரக்கிற்றி யோவுள்ளம் வள்ளலையே . 


( போ - ரை .) பூமியைத் திருத்திச் செய்கிற பெரும்பற்றப் 
புலியூரையுடையவன் . அவனுடைய திருவருள் போலே தலையளி, 
செய்து கடற்றிரை வந்து தூய்மை செய்கிற மணல் திடரே ( திட 
ரில் ) விட்டுப் பிரிந்தவர் வரவேண்டுமென்து வட்டமாகச்செய்து சுழி 
களில் எண்ணைச் சொல்லியது , கூடாமையால் கிலேகியாதபடி , ஐய !! 


ஒருவழித்தணத்தல் . 


225 


கூடல் தெய்வமாகிய பெரியவனே ! வருணராசனே ! நீ வாழ்விப் 
பாயாக ; உள்ளத்தைத் திருத்தி வள்ளலைத் தரவல்லையாகில் கூட்டு 
வாயாக . ( எ- று .) 


186. தலைவி கூற்று . 


அழிதிருத்தும் புலியூர் . ஆழிசூழ்ந்த மண்முழுதையும் திருத்தும் 
புலியூர் . இதற்குப் பிறவுமுரைப்ப ( பே - ரை .) 


நீடலத்துறை, கழலத்துறைவன் ( 88 ) ஒப்பிடுக . 


ஆழி திருத்தி - கூடலிழைத்து . 


வரவை 


கூடலிழைத்தல் - கூடலாவது - வட்டமாகக் கோட்டைக்கீறி அதுக் 
குள்ளே சுழிசுழியாகச் சுற்றுஞ் சுழித்து இவ்விரண்டு சுழியாகக்கூட்டினால் . 
இரட்டைப்பட்டால்கூடுகை ; ஒற்றைப்பட்டால் கூடாமை . (நாச்சியார் திரு 
மொழி : பெரிய . வியாக்கியானம் அரும்பதம் ). கண்ணை மூடிக்கொண்டு 
நிலத்தில் வட்டமாக ஒரு கோட்டைக் கீறிப் பின்பு கண் திறந்து பார்த்து , 
அக்கோடு தொடங்கிய விடத்திலேயே வந்து சேர்ந்திருப்பின் தலைவன் 
வந்து சேருவானென்றும் , விலக்கியிருப்பின் தலைவனும் விலகியேயிருப்பா 
னென்றும் கொள்வதும் உண்டு . தலைவன் 

அறிதற்கு 
அவனைப் பிரிந்த தலைவி இதனைச் செய்வதாகக் கூறல் பண்டைவழக்கு . 
" மாட நீண் மருகற் பெருமான்வரிற் கூறுகியென்று கூடலிழைக்கு 
மே ( தேவாரம் திருநாவு . மருகல் ) . சென்றார் வரைய கருமஞ் செரு 
வோன் , பொன்றாங் கணியகலம் புல்லப்பொருந்துமேற் , குன்முது கூடு 
கெனக் கூறிமுத்த வார்மணன்மே , லன்முங் கணியிழையா ளாழி யிழைத் 
தாளே ( சிந்தா , 1037. ) இன்னும் , கம்ப உண்டாட்டுப் 33. விபட்டண . 28 : 
அம்பிகா . 322. அகநா . 351. ஆகியவற்றையும் காண்க. இதற்குக் கூடல் 
தெய்வத்தை வழிபடலுண்டென்பது கூடற்பெருமானைக் 
கோமானைக் கூடப்பெறுவேனேற். கூடென்று - கூடலிழைப்பாள் போற் 
காட்டி யிழையா திருக்கும் , பிழைப்பிற் பிழைப்பாக் கறிந்து ( முத்தொள் ) 
என்ற செய்யுளும் , கூடற்றெய்வத்தை வாழ்த்திக் கூடலிழைத்தல் ( பேரா . 
உரை . சிற் , 186.) என்ற பகுதியாலும் தெரியவருகின்றது . ஐய என்றது 
கூடற்றெய்வத்தை ( பே - ரை .) 

29 


கூடலார் 


226 


- திருக்கோவையார் . 


187 . 


சுட சொடு புலம்பல் . 


குணகடலெழுசுடர் குடகடற்குளிப்ப 

மணமலிகுழலி மணம்புலம்பியது . 
( இ - ள் ) கீழ்க்கடலிலே எழுந்த ஆதித்தன் மேல்கடலிலே 
மூழ்க நறுநாற்ற மிக்க கூந்தலினையுடையாள் மனம் வாடியது . 


கார்த்தரங் கந்திரை தோணி சுறாக்கடன்மீ னெறிவோர் 
போர்த்தரங் கந்துறை மானுந் துறைவர்தம் போக்குமிக்க 
தீர்த்தரங் கன்றில்லைப் பல்பூம் பொழிற்செப்பும் வஞ்சினமும் 
ஆர்த்தரங் கஞ்செய்யு மாலுய்யு மாறென்கொ லாழ்சுடரே . 

( பொ - ரை . ) கருந் திரையும் அத்திரைகளை ஒதுக்குகிற 
தோணிகளும் , சுறாமீன்களும் கடல்தானும் மீன்வெட்டுகிறவர் 
களும் , போரைத்தருகிற சதுரங்கங்களும் போர்க்களத்தினை 
ஒக்கிற துறையினையுடையவர் (இவை ஒத்தபடி , திரைகள் 
குதிரைகளை யொத்தன; அவற்றை ஒதுக்குகிற தோணிகள் 
குதிரைத் திரள்களைக் கெடுக்கிற தேர்களை யொத்தன ; சுறாமீன்கள் 
யானைகளை ஒத்தன; கடல்தானும் யுத்தகளத்தை ஒத்தது ; மீன் 
வெட்டுகிறவர்கள் யானைகளைக் கையுங் காலுமற வெட்டுகருவிக் 
காலாட்களை ஒத்தார்கள் . ஒரு பொருள் வேறொரு பொருளாகத் 
தோன்றி நடாத்தலால் நமக்கின்பஞ் செய்யப் பிரிந்த பிரிவும் 
துன்பம் செய்வதொன்று போலத் தோன்றாகின்றபடி .) அவர் 
நம்மை வரைந்துகொள்வதாகப் பிரிந்தபிரிவு , மிக்க தூயோராகிய 
பிரம விட்ணுக்களின் எலும்புகளைப் பூண்டவன் ; அவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரில் பல பூக்களையுடைத்தாகிய பொழிலிலே 
அவர் சொன்ன வார்த்தையும் ( என்னை ) வியாதியாளர் உடம்பு 
போலே பண்ணாகின்றது ; அழுந்தாநின்ற ஆதித்தனே ! இனிநான் 
பிழைக்கும் வழி ஏது ? (எ - று .) 

அத்தில்லை வரைப்பிற் சூளுரையும் என்னாம் என்றும் அச்சத் 
தளாய் , ஆர்த்தாங்கம் செய்யுமாலென்றார் . 
187. தலைவி கூற்று . 


இனி ஆற்றுதல் அரிதுபோலேயிருந்தது .. ( எ - று . ) 
ஒருவழித்தணத்தல் . 

227 
திரை முதலியன போரைத்தரும் அங்கங்களையும் அக்களத்தையும் 
ஒக்கும் துறைவர் என்று பொருள் கூறி , தரங்கம்முதலாயினவ்ற்றால் 
போரைத் தருமங்கத்தையுடைய 

போர்க்களத்தை 

ஒக்குந்துறையெனப் 
பொருள் கூறு வாருமுளர் எனபர் பேராசிரியர் . 

188 . பொழுதுகண்டு மயங்கல் , 
மயற்ருமாலை வருவதுகண்டு 

கயறருகண்ணி கவலையுற்றது 
( இ - ள் ) மயலைத்தருகின்ற மாலைப்பொழுது வருகிறபடியைக் 
கண்டு கயலைப்பொருத கண்களையுடையாள் வருந்தினது . 
பகலோன் கரந்தனன் காப்பவர் சேயர்பற் றற்றவர்க்குப் 
புகலோன் புகுநகர்க்குப் போக்கரி யோனெவ ரும்புகலத் 
தகலோன் பயிறில்லப் பைம்பொழிற் சேக்கைக ணோக்கின 

( வால் 
அகலோங் கிருங்கழி வாய்க்கொழு மீனுண்ட வன்னங்களே . 

( உரை ) ஆதித்தன் ஒளித்தான் ; நம்மைக் காவல் செய்பவர் 
தூரியராக இருந்தார் . புலன்களின் பற்று விட்டவர்க்குப் புகலிட 
மாயுள்ளவன் ; புகுந்தார்க்கு மீண்டு போம் தன்மை அரிதாயுள்ள 
வன் ; எல்லாரும் எல்லாம் சொல்லுவதற்கு எல்லாம் ஒத்திருக்கிற 
வன் ; அவன் வாழ்கிற புலியூரில் அழகிய பொழிலில் தம் சேக் 
கையை நோக்கிச் செல்லாநின்றன ( அன்னங்கள் ). ( என்றது , 
இரைவேண்டி உண்ணவேண்டும் பரவசத்தாலே நம்மை வினவித் 
றில் ...... வினவாதே தம் சேக்கையிடத்து ஏறச் செல்லாநின்றன ; 

கொழுமீனென்பது மீனிலொரு சாதி . 


188. தலைவி கூற்று . 


228 ) 

திருக்கோவையார் . 
கடைசி அடிக்கு உரை சிதைந்துவிட்டது . அதன் பொருள் அகன்று 
ஒங்கியிருக்கும் பெருங் கழியிடத்துக் கொழுமீனுண்ட அன்னங்கள் தாமும் 
என்பது , 


கூற்றில் கரந்து . கொடியபுன் மாலை வடிவுகொண்டு , தோற்றும் சிறு 
பிறையே எயிறாகத் துறையிருந்து , தேற்றம் தரும்பெடை அன்னமும் 
சேவலும் சேக்கைபுகும் , அற்றும் திறமறி யேன்அவ ரோசென் றகன் 
றனரே என்பது அம்பிகாபதிச் செய்யுள் . (164.) 


| 


189. பறவையொடு வருந்தல் . 


செறிபிணிகைம்மிகச் சிற்றிடைப்பேதை 

பறவைமேல்வைத்துப் பையுளெய்தியது . 
( இ - ள் ) புத்திக்கு வெறுப்பைச் செய்கிற காமநோய்க் 
கைசார்ந்து செல்லச் சிறிய இடையினை யுடைய நாயகி பறவை 
களைச் சொல்லும் வார்த்தைகளின் மேலே வைத்துச் சொல்லி 
வ்ருத்தமுற்றது . 


பொன்னு மணியும் பவளமும் போன்று பொலிந்திலங்கி 
மின்னுஞ் சடையோன் புலியூர் விரவா தவரினுண்ணோய் 
இன்னு மறிகில வாலென்னை பாவ மிருங்கழிவாய் 
மன்னும் பகலே மகிழ்ந்திரை தேரும்வண் டானங்களே . 


( பொ - ரை ) பொன்னையும் மாணிக்கத்தையும் பவளத்தை 
யும் ஒத்துச் சிறந்து விளங்கி மின்னும் திருச்சடையையுடைய 
வன் ; அவனுடைய பெரும்பற்றப்புலியூரை நினைக்கும் நினைவை 
மற்றுள்ள நினைவுகளுட 

னே கலவாதவரைப்போல் ( என்றது , 
மற்றுள்ள நினைவை இந்நினைவு மாற்றுமென்பது கருத்து ) உண் 
டாகிய 

வியாதியை பெரிய கழியிடத்தே நிலைபெற்ற பகற் 
பொழுதே விரும்பி இரைதேடியுண்ட நீர்க்கோழிகள் தாங்கள் 


ஒருவழித்தணத்தல் . 


229 


இரைதேடியுண்டும் , நான் இத்தன்மையேனாகக் கண்டு வைத் 
தும் இன்னமும் அறிகின்றன வில்லை . இஃதென்ன பாவமோ ? 
( எ - று . ) 

பெரும்பற்றப்புலியூரை நினையாதவருக்கு உவமை , பிறர் 
இடுக்கண் கண்டும் வினவாதிருக்கை . 


189. தலைவி கூற்று . 


என் 


உள்கோயை வண்டினங்கள் இன்னும் அறிகில் என்று 


ந்து . 


பொன்போலப் பொலிந் மாணிக்கம்போல விட்டு விளங்க 
பவளம்போல மின் னும் சடை . புலியூரை விரவா தார் கண்ணோட்ட 
மிலராகலிற் புலியூரை விரவா தவரினின் னுமறிகில என் றியைத் துரைப் 
பினுமமையும் . நிரனிறையாகக் கொள்ளாது எல்லா மெல்லவற்றின் 
மேலு மேறவுரைப்பினும் அமையும் . ( பே - ரை . ) 


" என்னை பாவம் (திருவா ) 


190. பங்கயத்தோடு பரிவுற்றுரைத்தல் . 


முருகவிழ் கான 
லொடுபரி வுற்றது . 


( இ - ள் ) நறுநாற்றம் விரிகிற கடற்சோலையுடனே வருத்த 
முற்றது . 


கருங்கழி காதற்பைங் கானலிற் றில்லையெங் கண்டர் 

[ வீண்டார் 
ஒருங்கழி காதர மூவெயில் செற்றவொற் றைச்சிலை சூழ்ந் 
தருங்கழி காத மகலுமென் றூழென் றலர்ந்துகண்ணீர் 
வருங்கழி காதல் வனசங்கள் கூப்பும லர்க்கைகளே . 


230 


திருக்கோவையார் . 


( ப - ரை . ) கருங்கழி காதல் டைங்கானலில் - கரிய கழியினைச் 
சூழ்ந்த பச்சென்ற கடற்சோலையில் (உள்ள) அலர்ந்து கண்ணீர் 
வரும் கழிகாதல். - வனசங்கள் - அலர்ந்து கண்ணீர்வராநின்று 
மிகுந்த காதலையுடைய தாமரைகள் , 

தில்லை எம் கண்டர்-பெரும்பற்றப்புலியூரிலுளவாகிய எம் 
முடைய வீரர் , விண்டார் ஒருங்கு அழிய - தம்முடைய பகைவர் 
ஒருங்கே அழிய , காதர மூ எயில் செற்ற - அச்சத்தைச் செய்கிற 
முப்புரங்களையும் அழித்த , ஒற்றைச்சிலை சூழ்ந்து -தனிச்சிலையா 
கிய மகாமேருவைச் சூழ்ந்து , என்றாழ் அருங்கழி காதம் அகலும் 
என்று - ஆதித்தன் கடத்தற்கரிய காதங்களைக் , கடவாநின்றான் 


என்று , 


கூப்பும் மலர்க்கைகளே - இவள் வருந்தாமல் இரவியைக் கடுக 
வரவேண்டுமென்று தம் மலர்களாகிய கைகளைக் கூப்பித்தொழா 
நின்றன . ( எ - று ) 


வனசங்கள் நம்மேல் காதலுடையன போலேயிருந்தன . கடற் 
சோலை- கடற்சோலைமேலுள்ள பொய்கை மேற்படும் . அலர்ந்து 
கண்ணீர் வந்து கைகூப்புதல் - அலருதலும் கள்ளாகிய நீர் வருத 
லும் சிலேடை வகையாற் கொள்ளப்படும் . வனசங்கள் தம் மலர் 
களாகிய கைகளைக் கூப்பி இரவாகின்றன . இவை 

இவை என்மாட்டு 
அன்புடையன போலும் என்றவாறு . 


190. தலைவி கூற்று . 

1 ( பா - ம் . ) அலந்து . 

கதிரோன் தம்மைப் பிரியவாற்றாது கடிது வரவேண்டுமென வனசங் 
கள் கைகூப்பா நின்றனவென்று அவற்றிற்கிரங்கினாளாக உரைப்பினுமமை 
யும் . ( பே - ரை .) 

சானன் மாலைக் கழிப்பூக் கூம்ப , ( அக . 40. ) வெய்யவன் 
செழுங்கரங்களை விழைவொடுந் தமது , கையினாலுறப்பிடித்தெனக் குவிக் 
தன கமலம் . ( நைடதம் .) 


ஒவ்ருழித்தத்ணதல் . 


231 


191. அன்னமோடழிதல் . 


இன்னகையவ ளிரவருதுயர 
மன்னத்தோ டழிந்துரைத்தது . 


( இ - ள் ) அழகிய முறுவலையுடையவள் இரவிடத்துண் 

கிலேசத்தை அன்னத்துடனே அறிவுற்றுச் 
சொன்னது . 


டாகிய 


மூவ ரழியத் திருமுத லோன் றில்லைச் செல்வன் முந்நீர் 
நாவ றழியவிந் நாநிலந் துஞ்சு நயந்தவின்பச் 
சேவ றழிச்சென்று தாஞ்றுஞ்சு யான்றுயி லாச்செயிரெங் 
காவ றழியவற் கோதா தளியக் களியன்னமே . 

(உரை . ) மூவராகியவர் முப்புரங்களை யழித்து விட்ட 
திருமுறுவலைப் பொருந்தின வேதநாயகன் , பெரும்பற்றப்புலி 
யூரிலுளனாகிய செல்வனு டைய , நாவறழிய விந்தாநிலந்துஞ்சும் 
காவலைப் பொருந்தின நால்வகைப்பட்ட பூமியும் உறங்கா 
நின்றன. யான் துயிலாச் செயிர் - நானுறங்காத விக்குற்றத்தை , 
எங்காவறழியவற்கோதாது - எம்மைக் காதலைப் பொருந்தினவற் 
கோதாதே , அளிய களியன்னமே . அளிக்கத்தக்க களிப் 
புடைத்தாகிய அன்னம் , நயந்தவின்பச்சேவறழிய - தான் விரும் 
பின இன்பத்தைச் செய்கிற சேவலைத் தழீக்கொண்டு , சென்று 
தான் துஞ்சும் - போய்த்தான் உறங்காநின்றது . 


யென்றபடி 


பாலைக்கு நிலமில்லாமையால் நால்வகைப்பட்ட நிலமென் 
மார் , களியன்னமே 

தன்களிப்பாலே 
சொல்லாதிருந்தது . 

இது 

சொல்லிற் காப்பாரென்பது 
கருத்து . 


191. தலைவி கூற்று . 

செய்யுளும் உரையும் ஏட்டிலுள்ளபடி எழுதப்பெற்றன . ஆறு 
முகநாவலர் பதிப்பில் செய்யுள் பின்வருமாறு காணப்படுகிறது . 


232 


திருக்கோவையார் . 


மூவ றழீஇய வருண் முத லோன் றில்லைச் செல்வன் முந்நீர் 
நாவ றழீஇயவிர் நானிலத் துஞ்சு நயந் தவின்பச் 
சேவ றழீஇச் சென்றுதான் றுஞ்சும் பான் றுயி லாச்செயிரெங் 
காவ றழீஇயவர்க் கோதா தளிய களியன்னமே . 


இச்செய்யுளுக்கு அப்பதிப்பிற் காணப்பெறும் விருத்தியுரை விசேடப் 
பகுதி பின்வருமாறு : 


மூவலென்பது ஒரு திருப்பதி . 

ஒரு திருப்பதி....... நெய்தற்றினை கூறுவார் 
சோத்துன்னடியம் ( 173 ) என்பதுதொட்டுப் புகழும் பழியு மென்னும் 
காறும் ( 181 ) வரப் பாட்டொன்பதும் இரங்கனிமித்தமாகக் கூறி , 
ஒருவழித்தணத்தற்றுறையிடத்து , ‘ ஆரம்பரந்தென்பது ( 182 ) தொட்டு 
இதன்காறும்வர இப்பாட்டுப் பத்தும் இரங்கலே கூறுதலான் தினை 
நெய்தல் ; என்னை ? வாட்டம் உரிப்பொருளாதலின் , 


192. வரவுணர்ந்துரைத்தல் . 


சென்றவர்வரவுணர்ந்து நின்றவனிலைமை 
சிறப்புடைப்பாங்கி சிறைப்புறத்துரைத்தது . 


( இ - ள் ) பிரிந்தவர் வந்து நின்றபடியை அறிந்து நின்று 
நாயகியுடைய நிலையைச் சிறப்புடைய தோழி சிறைப் புறமாகச் 
சொன்னது . 


நில்லா வனைநெஞ்ச நெக்குரு குக்கெடுங் கண்டுயிலக் 
கல்லா கதிர் முத்தங் காற்று மெனக்கட் டுரைக்கதில்லைத் 
தொல்லோ னருள்க ளில்லாரிற் சென்றார் சென்ற செல்லல் 

[ கண்டாய் 
எல்லார் மதியே யிதுநின்னை யானின் றிரக்கின் றதே . 

( பொ - ரை .) ஒளியார்ந்த சந்திரனே ! திருவம்பலத்திற் 
பழையவ னுடைய அருளில்லாதாரைப் போலே பிரிந்தவர் , பிரிந்த 


உடன்போக்கு . 


233 


துயரமெல்லாம் நீயே கண்டாய் ; ஆதலால் , வளைகளும் தம்முடைய 
நிலைகளில் நின்றனவல்ல; நெஞ்சமானது நெகிழ்ந்து உருகாநின்றது ; 
நெடுங்கண்கள் உறங்காவாய் ஒளியுடைத்தாகிய முத்துமாலைகளை 
இடாகின்றன என்று சொல்லுவாயாக வேண்டும் ; இது நான் 
இப்பொழுது உன்னை வேண்டிக்கொள்ளுகிறது . 
192. தோழி கூற்று . 

( பா - ம்) முத்தங்காலும் . - எல்லாமதியே . 


193. - வருத்தமிகுதிகூறல் . 
நீங்கி யணைந்தவற்குப் 

பாங்கி பகர்ந்தது . 
( இ- ள் . ) ஒருவழிப் 

கூடினவற்குத் தோழி 
சொன்னது . 


பிரிந்து 


வளருங் கறியறி யாமந்தி தின்றுமம் மர்க்கிடமாய்த் 
தளருந் தடவரைத் தண் சிலம் பாதன தங்கமெங்கும் 
விளரும் விழுமெழும் விம்மு மெலியும் வெண்மாமதிநின் 
றொளிருஞ் சடைமுடி யோன்புலி யூரன்ன வொண்ணுதலே 

( பொ - ரை ) இளைய மிளகுக் கொடியை விளைவறியா மந்திக் 
குரங்கு தின்று மயக்கத்துக்கு ஒரு கொள்கலமாய்த் தளர்ச்சியை 
உறுகிற பெரிய மலையிற் குளிர்ச்சியுடைய பக்கமலையை யுடைய 
வனே ! தன் மேனிமுழுதும் வெளுக்கும் ; சயனத்திலே விழுந்தும் 
எழுந்தும் பொருமியும் வாடாநிற்கும் . வெள்ளிதாய் மிக்க திரு 
இளம்பிறை நின்று விளங்காநின்ற சடாபாரத்தை யுடையவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரை யொத்த ஒண்ணுதல் இப்படியிப்படிச் 
செய்யாநின்றாள் . ( எ - று .) 

மிளகுக்கொடி இன்பம் செய்யாதாயினும் , கண்ணுக்கு 
அழகியதாகத் தோன்றினாற் போல நீயும் இவளை வரைந்து 
கொண்டு இன்புறுத்தாயாயினும் , கண்மகிழ் உருவினையாய்த் 

30 


234 


திருக்கோவையார் . 


தோன்ற விளைவை அறியாமையினாலே அம்மிளகுக்கொடியை 
( மந்தி ) தின்று வருந்தினாற்போல , இவளும் தன் பேதமையினாலே 
உன்னுடனே புணர்ந்து வருத்தமாகிவிட்டனள் என்றுப்படும் . 
193. தோழி கூற்று . 

இவ்வாறு ஒருவழித் தணந்து வந்து வரைவு மாட்சிமைப் படவும் 
பெறும் ; அன்றியும் உடன்போக்கு நிகழப்படும் . (பே-ரை . ) 

ஒருவழித்தணத்தல் முற்றிற்று . 


16 . 


உடன் போக்கு . 


1 


7 


D 


10 


ஒருவழித்தணத்தல் நிகழாதாயின் உடன் போக்கு நிகழும் 
இஃது ஐம்பத்தாறு துறைகளை உடைத்து . அவை பின்வருமாறு : 

பருவங் கூறல் படைத்துமொழி தல்லொடு , 
மருவமர் கோதையை மகட்பேச் சுரைத்தல் , 
3 பொன்னணி வுரைத்தல் , பொருள் விலை கூறல் , 
அன்னமென்னடையா ளருமைகேட் டழிதல் , 
தளர்வறிந் துரைத்தல் , தாழ்குழ லாள் தன் 
உள நினை 

வுரைத்தல் , உடன்கொண்டு சேறற் 
கருமை யுரைத்தல் , ஆதரங் கூறல் , 
மருவிய தடங்கயல் வாழா ளென்றல் , 
பொருவரு கற்பின் புனைநல னுரைத்தல் , 
துணிந்தமை கூறல் , துணிவு கேட்டல் , 
துணிவறி வித்தல் , 1. தொல்லை நாண்வீடல் , 
1 துணிவெடுத் துரைத்தல், 17 கொண்டக லெனவுரைத்தல் , 

அடிவழி நினைந்துநின் றவனுளம் வாடல் , 
1. கொடியிடை யாளைக் கொண்டுசென் றுய்த்தல் , 

ஓம்படுத் துரைத்தல், வழிபடுத் துரைத்தல் , 
2. தேம்படு கோதையைத் திறலடு வேலோன் 

பையக்கொண் டேகல் , 2. பயங்கெட வுரைத்தல் , 
24 மையமர் கண்ணியை வழியயர் வகற்றல் , 


11 


12 


LS 


14 


18 


21 


உடன்போக்கு . 


235 


31 


41 


நெறிவிலக் கல்லொடு , நெறியிடைக் 

நெறியிடைக் கண்டவர் 
செறிவெடுத் துரைத்தல் , 2 சேயிழை யாளுடன் 
வழிவிளை யாடல் , வழியெதிர் வருவோர் 

எழினக ரணிமை யிதுவென வுரைத்தல், 
29 நகர்காட் டல்லொடு , 30 நகரிடைப் புக்குப் 
பதிபரி சுரைத்தல் , பாங்கியைக் கிட்டி 

மதிநுத லாளை வளர்த்தவள் கேட்டல் , 
32 அறத்தொடு நிற்றல் , அது கேட் டழுங்கல், 
திறப்பா டுன்னிச் செவிலிகவன் றுரைத்தல் , 
அடிநினைந் திரங்கல் , அது தாய்க் குரைத்தல் , 

மடவரல் போக வாடி யுரைத்தல் , 
55 கிளிமொழிக் கிரங்கல் , 3. கிளர்சுடர்ப் பராய்தல் , 

அளிபெறு பருவத்திற் கவள் கவன் றுரைத்தல் , 
ஆடத் துணிதல் , 4 

நற்றாய் நயந்தவர் 
கூடக் கரையெனக் கொடிக்குறி பார்த்தல் , 
13 சோதிடங் கேட்டல் , 44 சுவடுகண் டறிதல் , 

ஏதமுற் றவைகண் டிரங்கி யுரைத்தல் , 
4. வேட்ட மாதரைக் கண்டு வினாவல் , 
புறவொடு புலத்தல் , குரவொடு வருந்தல் , 
திறலருந் தவத்தொடு செல்லா நின்ற 
மாவீர தியரை வழியிடை வினாவல் , 
வேதியர் தம்மை விரும்பி வினாவல் , 
புணர்ந்துடன் வருவோரைப் பொருந்தி வினாவல் , 
5- மணந்தரு குழலாண் மன்னிய நிலையொடு 
வேங்கை பட்டது கண்டு வியத்தல் , 

ஆங்கவ ரியைபணி யவட்கெடுத் துரைத்தல் , 
54 மீள வுரைத்தல் , 

மீளா தவளுக் 
கூழ்முறை யிதுவென வுலகியல் புரைத்தல் , 
அழுங்குதாய்க் குரைத்த லைம்பதோ டாறும் 
உழுங்கொலை வேலோ னுடன் போக்காகும் . ( பே - ரை .) 


45. 


61 


6.0 


236 


திருக்கோவையார் . 


194. பருவங்கூறல் . 


உருவது 

கண்டவள் 
அருமை யுரைத்தது . 


( இ - ள் . ) ஒரு திருமேனி பெண்வடி வமாக அழகுபெற்று 
விளங்குகின்ற பருவங் கூறல் . 


ஓராக மிரண்டெழி லாயொளிர் வோன்றில்லை யொண்ணுத 
கராகம் பயின் றமிழ் தம் பொதிந் தீர்ஞ்சுணங் காடகத்தின் ( லங் 
பராகஞ் சிதர்ந்த பயோதர மிப்பரி சேபணைத்த 
வீராகங்கண் டால்வள் ளலேயில்லை யேயெம ரெண்ணுவதே . 


P 


( பொ - ரை .) ஒரு திருமேனி பெண் வடிவும் ஆண்வடிவு 
மாக அழகுபெற்று விளங்குகின்றவன் ; அவனுடைய திருவம்ப 
லத்தில் அழகிய நெற்றியினையுடையாள் சந்தன குங்குமம் 
நெருங்கி அமுதத்தை யுள்ளடக்கி , நெய்த்த நிறமுடைத்தாகிய 
சுணங்கான பொற்பொடியைச் சிதறின முலைகள் இப்படியே 
விம்மின இம்மணவொளியைக் கண்டால் , நாயகனே ! எங்கள் 
உறவின் முறையார் 

விசாரிக்குமது ஒன்றுமில்லையே தான் . 
( எ- று .) 

என , மெத்தவும் விசாரிப்பார்கள் என்றது . அங்கராகம். - 
அங்கம் , உடம்பு ; இதனால் விரும்பப்படுவது ; சந்தன குங்கு 
மம் . இராகம் - முடு குதல் என்பாருமுளர் ; ஈண்டு நிறம் . 


194. தோழி கூற்று . 

அலரறிவுறுத்த தோழி , இவள் முலை ழுதிர்வு கண்டமையான் 
மகட் பேசுவார்க்கு எமர் மருது கொடுக்கவும் கூடும் ; அதுபடாமல் 
நிற்ப நீ முற்பட்டு வரைவாயாக வெனத் தலைமகனுக்குத் தலைமகளின் 
பருவக்கூறு நிற்றல் . ( பே - ரை .) 

பராகம் - பொடி . அங்கராகம் - பூசப்படுவன . இராகம் -கதிர்ப்பு ; 
நிறம் . ( பே - ரை . ) 


உடன்போக்கு . 


237 


195. மகட்பேச்சுரைத்தல் . 


படைத்துமொழிகிளவியிற் பணிமொழிப்பாங்கி 
அடற்கதிர்வேலோற் கறியவுரைத்தது . 


( இ - ள் ) சிட்டித்துரைக்கும் சொல்லினாலே , ஆழ்ந்த வார்த் 
தையினையுடைய பாங்கியானவள் உயுத்தம் விட்ட பிரகாசத்தினை 
யுடைய நாயகனுக்கு அறிவு தோன்ற அறிவுறுத்திச் சொன்னது . 


மணியக் கணியு மரனஞ்ச மஞ்சி மறுகிவிண்ணோர் 
பணியக் கருணை தரும்பரன் றில்லையன் னாடிறத்துத் 
துணியக் கருதுவ தின்றே துணி துறை வாநிறைபொன் 
அணியக் கருதுகின் றார் பலர் மேன்மே லயலவரே . 


( பொ - ரை-) அக்குமணியைச் சாத்துகின்ற தலைவன் ; விடத் 
துக்கஞ்சிச் சுழன்று பின்பு தேவர்கள் வந்து வணங்க அருளைத் 
தருகிற மேலானவன் ; அவனுடைய புலியூரை ஒப்பாள் அளவில் 
அறுதியிடத்தக்க காரியத்தை இன்றே ( துணிந்து செய் . ) 
துறைவனே ! அயலார் பலரும் நிறைந்த பொன்னை அணிய நினையா 
நின்றார்கள் மேன்மேலும் . ஆதலால் இன்றே (துணிவாயாக .) 
( எ - று . ) 


195. தோழி கூற்று . 


துணிதல்-வரைதல் , அல்லது உடன் கொண்டுடோதல் 


உங்களில் 


மேல்உரையில் (துணிந்து செய்; துணிவாயாக ) என்ற 
ஏட்டில் அறவிடு என்று காணப்படுகிறது . 


238 ) 


திருக்கோவையார். 
பொன்னணிவுரைத்தல் . 


196 . 


பலபரிசினாலு மலர்நெடுங்கண்ணியை 
நன்னுதற்பாங்கி பொன்னணிவரென்றது . 


( இ - ள் .) மலரையொத்த நெடிய கண்களையுடையாளைப் பல 
படியாலும் நல்ல நெறியினையுடைய பாங்கி பொன்னணிவர் என்று 
சொன்னது . 


பாப்பணி யோன்றில்லைப் பல்பூ மருவுசில் லோதியைநற் 
காப்பணிந் தார்பொன் னணிவாரி னிக்கமழ் பூந்துறைவ 
கோப்பணி வான்றோய் கொடிமுன்றி னின்றிவை யேர் குழுமி 
மாப்பணி லங்கண் முழங்கத் தழங்கு மணமுரசே . 


( பொ - ரை .) அரவாயரணத்தைப் பூண்டவன் ; அவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரிற் பல பூக்களொடும் பயின்ற மெத்தென்ற 
அளகத்தினையுடையாளைக் காப்புக்கட்டினார்கள் . இனிப் பொன் 
னணிவார்களாயிருந்தார்கள். நாற்றமுடைய மலரினையுள்ள துறை 
களையுடையவனே ! கலியாணத்துக்குத் தக்க கோப்புக்களை 
நிறைத்த ஆகாயத்தே தலைசாய்ந்த கொடிகளை உடைத்தாகிய 
முற்றத்திலே , கலியாணமுரசுகள் இவை அழகாகக் குழுமித் 
திரண்டு நின்று , மிக்க சங்குகள் ஆரவாரிப்ப ( த்தாமும் ) முழங்கா 
நின்றன . ( எ - று . ) 

இனிப்பொன்பூட்டுவார்களாயிருந்தது . ( இனிச் 
வேண்டுவது செய்வாயாக என்றவாறு .) 


196. தோழி கூற்று . 


சில்ஓ தி ; சில் - நுண்மை . 


காப்பென்றது காவலை. ( பே - ரை .) 


உடன்போக்கு . 


239 


197. அருவிலையுரைத்தல் , 


பேதையரறிவு பேதைமையுடைத்தென 
வாதரத்தோழி யருவிலையுரைத்தது . 


( இ- ள். ) அறிவில்லாதாருடைய வி சாரம் 

கொண்டது 
விடாமையுடைத்தென்று அன்புடைத்தோழி நாயகிக்கு விலையில்லா 
மையைச் சொன்னது . 


எலும்பா லணியிறை யம்பலத்தோ னெல்லைசெல் குறுவோர் 
நலம்பா வியமுற்று நல்கினுங் கல்வரை நாடரம்ம 
சிலம்பா வடிக்கண்ணி சிற்றிடைக் கேவிலை செப்பலொட்டார் 
கலம்பா வியமுலை யின்விலை யென்னீ கருதுவதே. 


( பொ - ரை .) எலும்பாலே அலங்கரிக்கிற சுவாமி ; திருவம் 
பலத்தேயுள்ளவன் ; அவனுடைய எல்லையாகிய ஞானகாண்டத் 
தைக் குறுகிநிற்பாருடைய நன்மையே பரந்த எல்லாவுலகங்களையும் 
நீ கொடுக்கிலும் , ( எம் ) மலையிடத்துண்டாகிய நாட்டினையுடையவர் 
கேட்பாயாக , வெற்பனே ! மாவடு வகிரையொத்த கண்களையுடை 
யாளது சிற்றிடைக்கு விலையாகச் சொல்லமாட்டார்கள் ; ஆபரணங் 
கள் பரந்த தனத்தின் விலையாக நீ எப்பொருளை நினைக்கின்றது ? 


197. தோழி கூற்று : 

எல்லை சேறல் - அறிவாலவனை அணுகுதல் . அவர் நலம்பாவா இடம் 
இன்மையின் எஞ்சாமை முழுதுமென்பார் , நலம்பாவியமுற்றுமென்றார் ; 
என்றது அவர் சீவன் முத்தராயிருத்தல் . அஃதாவது சீவனுடனிருக்கும் 
போதே முத்தியையடைந்திருத்தல் . முத்தியாவது எங்கு மொக்க வியாத் 
தியையடைந்திருத்தல் . இது அகண்டபரி பூரணரென்றபடி . இவனுயர்ந்த 
தலைமகனாதலால், தன் றமரைக் கல்வரை நாடரென்றும் , பேதையரென்றும் 
கூறினாள் . ( பே - ரை .) 


240 . 


திருக்கோவையார் . 


198. அருமைகேட்டழிதல் . 


பெருமை நாட்டத்தவள் 
அருமைகேட் டழிந்தது . 


அருமையைக் 


( இ - ள் . ) பெரிய நயனங்களையுடையவள் 
கேட்டு கெஞ்சழிந்தது . 


விசும்புற்ற திங்கட் கழுமழப் போன்றினி விம்மிவிம்மி 
அசும்புற்ற கண்ணோ டலனாய் கிடந்தரன் றில்லையன்னாள் 
குயப்புற் றரவிடை கூ.ரெயிற் றூறல் குழன்மொழியின் 
நயப்பற்றி நின்று நடுங்கித் தளர்கின்ற நன்னெஞ்சமே . 

( ப - ரை ) அரன் தில்லை அன்னாள் - அரனுடைய பெரும் 
பற்றப்புலியூரை யொப்பாளுடைய , குயம் முலைகளினும் , 
புற்று அரவு இடை - புற்றிலே வாழ்கின்ற பாம்பின் கழுத்தை 
யொத்த இடையினும் , கூர் எயிற்று ஊறல் - கூரிய முறுவல் 
ஊறுகின்ற நீரிலும் , குழல்மொழி குழலோசை யொத்த 
வார்த்தையினும் உள்ள , நயம்பற்றி நின்று - இன்பத்தையே 
கருதி , நடுங்கித் தளர்கின்ற நன்நெஞ்சமே - 

நடுக்கமுற்று 
வாடும் நல்ல நெஞ்சமே ! ( நல்ல நெஞ்சமென்றது , குறிப் 
பாலே அறிவில்லாத நெஞ்சமே என்றது ) விசும்பு உற்ற திங் 
கட்கு அழு மழப்போன்று - ஆகாயத்திலே பொருந்துகின்ற 
சந்திரனைப் பிடித்துத்தா என்று வேண்டியழுகிற பிள்ளைகளைப் 
போல் , இனி விம்மி விம்மி- இப்பொழுது பொருமிப் பொருமி , 
அசும்பு உற்ற கண்ணோடு கிடந்து அலறாய் - நீர் அறக் கண் 
ணோடு கிடந்து அலறாய் . ( எ - று ) 


198 . தலைவன் கூற்று . 

அசும்பு - நீர் அராமை . நயம் -இன்பம் . 

விசும்புற்ற திங்கட்கழுமழப்போன்று ; வானுந்துமாமதி வேண்டியழு 
மழப் போலும் ( சிற் . 147.) 


உடன்போக்கு . 


241 


199. தளர்வறிந்துரைத்தல் . 


தண்டுறைவன் தளர்வறிந்து 
கொண்டு நீங்கெனக் குறித்துரைத்தது , 


( இ - ள் . ) குளிர்ந்த துறையினையுடையவன் தன் தளர்ச்சியை 
யறிந்துகொண்டு நீங்குவாயாக என்று கருதிச் சொன்னது . 


மைதயங் குந்திரை வாரியை நோக்கி மட்டலவிழ்பூங் 
கை தையங் கானலை நோக்கிக்கண் ணீர்கொண்டெங் கண்டர் 

[ தில்லைப் 
பொய்தயங் குந்நுண் மருங்குனல் லாரையெல் லாம்புல்லினாள் 
பைதயங் கும்மரவம் புரையும் மல்குற் பைந்தொடியே . 


உரை 


இல்லை . 


பின்னே 


உள்ளது 


இச்செய்யுளுக்கு 
பேராசிரியர் உரை : 


( ப - ரை ) பைதயங்கும் அரவம் புரையும் அல்குற் பைந் 
தொடி - படம் விளங்கும் பாம்பையொக்கும் அல்குலையுடைய பைந் 
தொடி , மைதயங்கும் திரை வாரியை நோக்கி - மடலவிழாநின்ற 
பூவையுடையவாகிய தாழையையுடைய கானலையு நோக்கி , கண் 
ணீர்கொண்டு - கண்ணீரைக்கொண்டு , எம் கண்டர் தில்லைப் பொய் 
தயங்கும் நுண் மருங்குல் நல்லாரை எல்லாம் புல்லினாள் பின் எம் 
முடைய கண்டாது தில்லைக்கணுளராகிய பொய்யாதல் விளங்கும் 
நுண்ணிய மருங்குலையுடைய தன்னாபத்தாராகிய நல்லாரை 
யெல்லாம் புல்லிக்கொண்டாள் ; அவள் கருதியதொன்றுண்டு 
போலும் . ( எ - று ) 


199. தோழி கூற்று . 


கண்ணீர் கொண்டென்றது , பெண்களுக்கியல்பான குணமொன்று , 
நெடுங்காலம் கூடமருவினாரை விட்டு நீங்குகின்ற துயரத்தாற் றோன்றிய 
தொன்று , இக்காலமெல்லாம் உங்களைச் சேர்ந்து போந்த பெருசலத்தான் 

31 


242 


திருக்கோவையார் . 


இப்பெருநலம் பெற்றேனென்று முவகைக் கண்ணீரொன்று -இப்பெருநல 
மென்றது உடன்போக்கை . - ஆதலான் , . சல்லாரையெல்லாம் புல்லிக் 
கொண்டு கண்ணீர் கொண்டாள் . ( பே - ரை .) 


200. குறிப்புரைத்தல் . 


நறைக் குழலி 
குறிப்புரைத்தது . 


இதற்கு உரை இல்லை . 


மாவைவந் தாண்டமென் னோக்கிதன் பங்கன்வண் டில்லை 

[ மல்லம் 
கோவைவந் தாண்டசெவ் வாய்க்கருங் கண்ணி குறிப்பறி 

[ யேன் 
பூவைதந் தாள்பொன் னம்பந்து தந்தாளென்னைப் புல்லிக் 

[ கொண்டு 
பாவைதந் தாள்பைங் கிளியளித் தாளின் றென் பைந் 

( தொடியே. 


( ப - ரை ) பூவை தந்தாள் - தன் பூவையையும் தந்தாள் ; 
பொன்னம் பந்து தந்தாள் - பொன்னாற் செய்த அழகிய பந்தை 
யும் தந்தாள் ; என்னைப் புல்லிக்கொண்டு பாவை தந்தாள் ; என் 
னைத் தழுவிக் கொண்டு பாவையா...... எனையுஞ் ...... ( புல்லிக் 
கொண்டு பாவை தந்தாளென்றது , பாவை மேலுள்ள அன் 
பால் அதனைத் தழுவிப் புல்லிக் கொண்டு என்று உரைப்பினும் 
அமையும் ; புல்லிக்கொண்டது என்றது முன்னே அழைத்துச் 
சொல்லினும் ? அமையும். ) பைங்கிளி அளித்தாள் இன்று 
எம் பைந்தொடியே பச்சென்ற கிளியினையுந் தந்தாள் 
இப்பொழுது எம்முடைய அழகிய வளைகளையுமுடையாள் . 


ஆதலால் , 


உடன்போக்கு . 


243 


க 


மாவை வந்தாண்ட மென்னோக்கி தன் பங்கர் - மான்நோக் 
கத்தினைச் சென்று அடிமை கொண்ட மெல்லிய நோக்கினை 
யுடையாள் பாகத்தையுடையவன் , வண் தில்லை 

அவனுடைய 
அழகிய பெரும்பற்றப்புலியூரில் , மல்லல் கோவை வந்தாண்ட 
செவ்வாய் - அழகிய கொவ்வைக் கனியை வந்தடிமை கொண்ட 
சிவந்த வாயினையும் , கருங்கண்ணி - கரிய கண்களையுமுடையாள் , 
குறிப் பறியேன் - நினைவு இன்னபடி யென்றறிகின்றேனில்லை . 


200 தோழி கூற்று . 


புல்லிக்கொண்டு பாவையைத் தந்தாளென்றியைத்து , பாவைமே 
லுள்ள அன்பால் அதனைத் தருவழிப் புல்லிக்கொண்டு தந்தாளென் 
றுரைப்பாருளர் . ( பே - ரை .) 


பாவை -பஞ்சாய்க்கோரையினாற்செய்த பாவை ; தாது முதலியவற்றால் 
செய்த பாவையுமாம் . 


201 , அருமையுரைத்தல் . 


கானின்கடுமையும் மானின் மென்மையும் 
பதியின் சேட்சியு மிதுவென வுரைத்தது . 


( இ - ள் . ) காட்டினது கடினமும் மானின் நோக்கினையுடை 
யாளுடைய மென்மையும் தனது ஊரினது தூரமும் இத் 
தன்மையவென்று சொன்னது . இது வென்பதனை எல்லாவற் 
றோடுங் கூட்டுக . 


244 


திருக்கோவையார் . 


மெல்லியல் கொங்கை பெரியமின் னேரிடை மெல்லடி பூக் 
கல்லியல் வெம்மைக் கடங்கடுந் தீக்கற்று வானமெல்லாம் 
சொல்லிய சீர்ச்சுடர்த் திங்களங் கண்ணித்தொல், லோன் 

[ புலியூர் 
அல்லியங் கோதைநல் லாயெல்லை சேய்த்தெம் மகனகரே . 


( பொ - ரை . ) மெல்லிய இயல்பினையுடையாளது கொங்தை 
பெரியவாயிருந்தன . இவற்றைத் தாங்கும் இடை மின்னை நிகர்க் 
கும் . மெல்லிய அடிகள் . பூவாயிருந்தன. 

கல்லாலியன்ற 
வெய்ய காடு கொடிய நெருப்பாயிருந்தது . தேவர்கள் எல்லா 
ரும் கற்றுச் சொல்லும் புகழினையுடைய ஒளியை யுடைத்தாகிய 
பிறையை பழகிய நெற்றி மாலையாகவுடைய பழையவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரில் , அல்லிமாலையுடைய நல்லாய் ! 

எம் 
முடைய அகன்ற நகரியின் எல்லை தூரிதாயிருந்தது . ( எ - று . ) 


என்றால் , நான் கொண்டு நீங்கும்படியே ( து ? ) என்றது . 
தேவாக்கெல்லாம் கற்றுச் சொல்லிய புகழென்றது , அவர் 
களும் தன் பக்கலிலே கற்றுச் சொல்லுகிற சொல்லும் நல்லது ; 
தன் புகழ் தனக்கே தெரியும் என்பது கருத்து . 


241. தலைவன் கூற்று . 


பாம் . 


வானரெல்லாம் . 


வான மெல்லாம் ...... சுடர்த்திங்கள் அப்பிறை , பதினெண்கணனும் 
ஏத்தவும்படுமே ( புறம் . 1. ) குழவித்திங்களிமையவரேத்த , வழகொடு 
முடித்த வருமைத்து (சிலப் . 2 ; 38-9) . 


இதனைத் தலைவன் உடன்போக்கு மறுத்தற்குச் செய்யுளாகக் 
காட்டுவர் இல . விளக் . ஆசிரியர் ( சூ .551 , உரை . ) 


உடன்போக்கு. 


245 


202 . 


ஆதரங்கூறல் . 


அழற்றடம்புரையு மருஞ்சுரமதுவும் 
நிழற்றடமிவட்கு நின்னோடேகினென்றது . 


( இ - ள் . ) 


உன் 


காயக்கிலேசத்தை ஒத்து உ 

உரிய வகை 
னோடே போகின் , இவளுக்கு நிழல் உட்பட்ட தடாகத்தோடு 
ஒக்குமென்றது , எம்முடைய அழகிய வளையினையுடையா 

யாளுக்கு .. 


பிணையுங் கலையும்வன் பேய்த்தே ரினைப்பெரு நீர்நசையால் 
அணையு முரம்பு நிரம்பிய வத்தமு மையமெய்யே 
இணையு மளவில் லாவிறை யோனுறை தில்லைத்தண்பூம் 
பணையுந் தடமுமன் றேநின்னோடேகினெம் பைந்தொடிக்கே . 


( பொ - ரை .) பிணைமானும் கலைமானும் வலிய பேய்த்தேரைப் 
பெரிய பெரிய நீர்வேட்கையாலே தண்ணீரென்று குறுகும் 
முரம்பு நிரம்பிய அத்தமும் , கல் விரவி உயர்ந்த நிலங்கள் மிக்க 
அரிய வழியும் , சுவாமி ! உண்மையாகத் தனக்கு ஒப்பும் அளவு 
மில்லாத இறைவனது பெரும்பற்றப்புலியூரில் தட்பமும் பொலி 
வும் உடைத்தாகிய மருதநிலமும் தடாகமுமல்லவோ உன்னுடனே 
போதப் பெறில் அவை ? நீ இவளை அந்நியமாகச் சொல்வது 
என் ? ( எ - று ) 


202. தோழி கூற்று . 


அழற்றடம் புரையு மருஞ்சுரம்- இப்பகுதிக்கு உரிய உரை காணப்பெற 
வில்லை . கொடுக்கப்பெற்றுள்ள உரைப்பகுதியின் பொருத்தம் புலப்பட 
வில் . 


அழற்றடம்- தீக்காய்கலம் . விகாரவசையால் தடா தடமென நின்றது 
அழலால் நிறைந்த பொய்கை எனினும் பொருந்தும் . ( பே - ரை .) 


அளவு - எல்லை . 


பணை - மருதநிலம் . 


246 


திருக்கோவையார் . 


கானமும் இனிமையாகும் : நீர்கால் யாத்த ...... கானமு மினிய 
வாநும்மொடு - வரினே . ( குறுந். 388. ) தீயினும் வெய்ய வென்குவை 
யாயின் , யாவது மினிய கானம் , சேயுயர் சிலம்ப நின்னொடு செலினே 
( தமிழ்நெறி . மேற் . 90) : வேல்புரை வெம்மைய கான மெனினுமவ் 
வேந்தன் செய்ய , கோல்புரை தண்மைய வாநின்னொ டேகினெங் கொம்பி 
னுக்கே . ( பாண்டிக் ). மன்னெடு வேலினாய் மாழை மடநோக்கி , நின் 
னொடு செல்வ தொங்கானம் - கொன்னுனைய , வேலன்ன வெம்மைய 
வாயினும் வேந்தர் செங்கோலென்ன லாகுங் குளிர்ந்து (கிளவிமாலை ). 
* தீயபெருவனமுஞ் செந்தறையு நந்தறையும் , தூய பெருவனமுஞ் சோலையு 
மாம் - ஆய , கலம்ப முலைமகட்குக் காமருபூங் கண்ணிச் , சிலம்பாநின் 
பின்னர்ச் செலின் (கிளவித் தெளிவு ). 


தலைமகளை உடன்படுத்தற்குச் செய்யு ளென இதனைக் காட்டுவர் 
இலக் . விளக் ஆசிரியர் ( சூ . 536 , உரை.) 


203. இறந்துபாடுரைத்தல் . 


கார்த்தடமும் கயலும் போன்றீர் 
வார்தடமுலையு மன்னனுமென்றது . 


(இ - ள் . ) கரியதடாகத்தையும் அதில் வாழும் கயலினையும் 
ஒப்பீர் , கச்சணிந்த தனத்தாளும் மன்னனே நீயும் என்றது . 
( என்றது எதிர்மறை ). 


இங்கய லென்னீ பணிக்கின்ற தேந்த லிணைப்பதில்லாக் 
கங்கையஞ் செஞ்சடைக் கண்ணுத லண்ணல் கடிகொடில் 
பங்கயப் பாசடைப் பாய்தட நீயப் படர்தடத்துச் லைப் 
செங்கய லன்றே கருங்கயற் கண்ணித் திரு.நுதலே . 


( ப - ரை .) இணைப்பு இல்லாக் கங்கை அம் செம்சடைக் 
கண்ணுதல் அண்ணல்-தனக்கு ஒப்பு இல்லாத கங்கையணிந்த 


உடன்போக்கு . 


247 ) 


அழகிய சிவந்த சடையினையும் கண்ணுடைத்தாகிய திரு நெற்றி 
யினையுமுடைய பெரியவன் ; கடிகொள் தில்லைப் பங்கயப் பாசடைப் 
பாய்தடம் நீ - அவன் காவல் செய்கிற பெரும்பற்றப்புலியூரில் 
தாமரையிற் பச்சென்ற இலைசெறிந்த தடாகத்தை ஒப்பை . 
அப்படர் தடத்துச் செங்கயல் அன்றே கருங்கயல் கண்ணித் 
திருநுதலே -அந்தப் பரந்த தடாகத்தில் சிவந்த கயல் மீனல்ல 
வோ , கயலையொத்த கரிய கண்களையுடைய இந்த அழகிய நெற்றி 
யினையுடையாள் . இங்கு அயல் என் நீ பணிக்கின்றது ஏந்தல் 
நீ இங்ஙனம் புக்கு அயலாரது வார்த்தை சொல்லுவது என்தான் ? 
( ஏந்தலே ! ) ( எ - று . ) 

பங்கயப் பாசடைப் பாய்தடம் நீரிலே நிற்கிற கயலுக்கு 
இன்பம் தாமரையிலையுடைத்தானால் பிறிதொன்றினால் வருத்தப் 
படாது; அதுபோல உன்னுடனே போதுகையில் இவளுக்கு 
இன்பம் . உடன் போய் நீ வரைந்துகொள்ளுத ( லி ) ல் இவளுக்கு 
ஏமா ( ற் ) றமும் வருத்தமும் படா ; எனவே , உன்னைப் பிரிந்து அவள் 
இங்கு இருந்தால் தடம் துறந்த கயல்போல இறந்துபடும் 
என்பது கருத்து , உடன் கொண்டு போகாயாயின் , அலரானும் 
காவல் மிகுதியானும் நின்னைத் தலைப்படுதலரிதாக , தடந்துறந்த 
கயல்போல்வள் இவள் ( இறந்துபடுவள் ) என்றவாறு . 


203. தோழி கூற்று . 

‘ என்றது எதிர்மறை என்ற தனால் , இவள் இறந்துபடுவள் என்று 
கூறியதாகிறது . 

செங்கயல் . செங்கயல் இனைக்குஞ் சுனைத் திருவேங்கடம் அடைநெஞ் 
சமே . ( திவ்ய . பெரிய திருமொழி . 8. 1-4 . 10. 1. ) 

கயலன்றே இத்திருநுதலே - மீனே யென்ன மெய் தடுமாறி விழு 
கின்றாள் ( கம்ப , அயோ , தைலமாட்டு 64. ) நீருள . வெனினுள மீனு 
நீலமும்......நானும் சீதையும் , ஆருள ரெனினுளெ மருளு வாயென்றான் 
* ( நகர் . நீங்கு . 157 ) ‘ இந்த ஆகாசம் தேவர்கட்கு வாசத்தானமாகி மச்சியத் 
திற்குச் சலம் போலவும் ...... (தக்க. 474 உரை .) 


- 


248 


திருக்கோவையார் . 


204. கற்புநலனுரைத்தல். 


பொய்யொத்தவிடை போக்குத் துணிய 
வையத்திடை வழக்குரைத்தது . 


( இ - ள் ) பொய்யென்ற சொல்லுக்குப் பொருந்தின 
இடையையுடையாள் உடன்போக்கு அறுதியிடப் பூமியிடத்து 
வழங்கும் இயல்பைச் சொன்னது . 


தாயிற் சிறந்தன்று நாண்டைய லாருக்கந் நாண்டகைசால் 
வேயிற் சிறந்த மென் றோளிதிண் கற்பின் விழுமிதன் றீங் 
கோயிற் சிறந்து சிற்றம்பலத் தாடுமெங் கூத்தப்பிரான் 
வாயிற் சிறந்த மதியிற் சிறந்த மதிநுதலே . 

( உரை . ) திருவீங்கோயில் மலையிலே சிறந்தெழுந்தருளி 
யிருந்து திருசிற்றம்பலத்தே ஆடியருளுகின்ற கூத்தனாகிய 
எம்முடைய சுவாமி தனது திருவாய்மலர்ந்தருளின வேதாகமத் 
திலே மிகுத்தெண்ணப்பட்டன , மக்களுக்குப் பழி நீக்கிப் பாது 
காக்கலாலே தாய்போற் சிறப்புடைத்தாகி மெல்லிய தோள்களை 
யுடையாளுக்குச் சிக்கென்ற கற்புடைமை போலச் சீரிதல்ல . 
( இவை யிரண்டும் வேத நூலிற் சிறந்தன காண் ) பிறையினை 
யொத்த நெற்றியினையுடையாய் ! உயிரினும் சிறந்தது நாணே . 
நாணினும் செயிர் தீர் காட்சிக் கற்புச்சிறந்தது வே எனவாகலின் . 


204. தோழி கூற்று . 


" ஈங்கோயிடத்துப் பொலிந்து மேவிச் சிற்றம்பலத்தின் கண் 
நின்றாடும் எம்முடைய கூத்தனாகிய பிரானது வாயின்கண் எப்பொழுதும் 
வந்து சிறத்தற்குக் காரணமாகிய அறிவால் சிறப்பையுடையையாகிய -- 
மதிநுதால் ! மகளிர்க்குப் பழி நீங்கிப் பாதுகாத்தலில் நாண் தாய்போலச் 
சிறந்தது ; அத்தன்மைத்தாகிய நாண் அழகமைந்த வேய்போலச் சிறந்த 
மெல்லிய தோள்களையுடையாய் ! திண்ணிய கற்புப் போலச் சீரிதன்று . 


உடன்போக்கு . 


249 


தாயினும் சிறந்ததன்று நாணென்றுரைப்பினுமமையும் . உயிரினி 
னும் சிறந்தன்று நாணே காணினும் - செயிர் தீர் காட்சிக் கற்புச் சிறந் 
தன்று ( தொல் . பொருள் . கள. 22 ) என்றாராகலின் , வாயிற்சிறந்த 
மதியிற்சிறந்த என்பதற்குத் தாய்போல நாண் சிறத்தலும் , நாணினும் 
கற்புச்சிறத்தலுமாகிய இரண்டும் கூத்தப்பிரான் வாயிற் சிறந்த நூல் 
களிடத்துச் சிறப்புடைய பொருளென்றுரைப்பினுமமையும் . ( பே - ரை .) 


பாணினுஞ் 

சொல்லினியோர்க்கணி நாணெனப்பன்னுவதென் , 
பூணினும்பொற்றிருமங்கல நாண்மிகப் பொற்புறல்போல் , நாணினுக் 
கற்புச்சிறந்த தன்றோ நாடரிய , சேணினுஞ் சிற்பரனம்மான் சிராமலைச் 
சேயிழையே (சிராமலைக்கோவை . 327. ) " பேணிலவாயிற்பெற்றிருந்தா 
யிற் பெரிதெனச்சொல் , நாணினு நற்பொருள் கற்பாவதேயென்று 
நங்கையர்க்கே " ( கலைசைக்கோவை 328. ) . 


205. துணிந்தமைகூறல். 


பொருவேலண்ணல் போக்குத் துணிந்தமை 

செருவேற்கண்ணிக்குச் சென்றுசெப்பியது . 
( இ - ள் . ) போர்த்தொழிலுள வேலினையுடைய நாயகன் உடன் 
போக்க அறுதியிட்டபடியைச் செருச் செய்யும் வேலையொத்த 
கண்ணினையுடையாளுக்குச் சென்று சொல்லியது . 


குறப்பாவை நின்குழல் வேங்கையம் போதொடு கோங்கம் 

[ வீராய் 
நறப்பாட லம்புனை வார்நினை வார்தம்பி ரான்புலியூர் 
மறப்பா னடுப்பதொர் தீவினை வந்திடிற் சென்று சென்று 
பிறப்பா னடுப்பினும் பின்னுந்துன் னத்தகும் பெற்றியரே . 

32 


250 

திருக்கோவையார் . 
( உரை ) குறவர் மகளே ! 

தம்பிரான் புலியூரை மறத்தல் டுவதொரு தீவினைவரு 
மாகில் , அதனாற் சென்று சென்று பிறப்பான் அடுப்பினும் பின் 
னும் துன்னத்தகும் பெற்றியரே என்பதனை நிரை நிரையாக்கி, 
யோனிகளாலே சென்று பிறத்தல் கூடுவதாகிலும் அங்கேதாமும் 
சென்று நாளுங் கூடத்தக்க முறைமையினை யுடையார் ( என்று 
கொள்க ) நின்மனை வேங்கை அம் போதொடு கோங்கம் விராய் 
தறப் பாடலம்புனைவார்-உன் மனையின் வேங்கைப்பூவோடே கோங் 
கம்பூவையும் கலந்து , தேனுடைத்தாகிய பாதிரிப்பூவையுங் 
கலந்து சூட்டுவதாக நினையாநின்றார் ; ( எனவே , கோங்கும் பாதிரி 
யுமுள்ளது பாலைநிலமாதலின் அந்நிலத்தேற உடன்கொண்டு 
போவதாக அறுதியிட்டரென்பது கருத்து . ) 


205. தோழி கூற்று , 

கோங்கம் விராய்ப்பாடலம் புனை வார் நினைவாரென்றதனான் ,நீரிலாற் 
திடை \ நின்னொடு செல்லலுற்றாரென்பது கூறினாளாம் . புலியூரை 
யுணர்ந்தார்க்குப் பின்னைமறத்தல் அரிதென்னுங்கருத்தான் , மறப்பா 
னடுப்பதோர் தீவினை வந் திடினென்றாள் . புலியூரை யொருகாலுணர்ந்த 
துணையானே பிறவிசெடுமன்றே; அவ்வாறன்றி யதனை மறந்த வாற்றானே 
பிறக்கக் கூடினுமென்னும் கருத்தால் , பிறப்பானடுப்பினுமென்றாள் . 
அலர்நாணி உடன்போகாது ஈண்டிற் செறிக்கப்பட்டு அவரை எதிர்படா 
திருத்தல் அன்பன்றென்னுங் கருத்தால் , பிறப்பான டுப்பினும் பின்னுந் 
துன்னத்தகும் பெற்றியரென்றாள் ( பே - ரை .) 


206. துணிவொடுவிதைல் . 


சிலம்பன்றுணிவொடு செல்சுரநினைந்து 
கலம் புனைகொம்பர் கலக்கமுற்றது . 


11 


( இ - ள் ) நாயகன் துணிந்த நெஞ்சுடனே போ ( கும் சுரத் 
தினை நினைந்து ஆ ) பரணங்களை அணிந்த, வஞ்சிக்கொம்பை 
ஒப்பா ( ள் ) கலங்கினது . 


-- 


உடன்போக்கு . 


251 


நிழற்றலை தீநெறி நீரில்லை கானக மோரிகத்தும் 
அழற்றலை வெம்பரற் றென்பரென்னோதில்லை யம்பலத்தான் 
கழற்றலை வைத்துக்கைப் போதுகள் கூப்பக்கல் லாதவர் 

[ போற் 
குழற்றலைச் சொல்லி செல் லக்குறிப் பாகுநங் கொற்றவர்க்கே . 

( பொ - ரை ) இரண்டு பக்கங்களிலுமுண்டாகிய காட்டில் 
தண்ணீர்வேட்கையாலே ஓரி கூப்பிடாநிற்கும் ; நிழலிடம் தீய்ந்த 
வழி நீரில்லை ; அழலுடைத்தாகிய தலையாற் சிறந்த வெம்பரலை 

த்தென்று பலரும் சொல்லுவார்கள் . பெரும்பற்றப்புலி 
யூரில் தில்லையம்பலத்தே உள்ளவருடைய சீபதாங்களைத் தலையிலே 
வைத்துக் கையாகிய பூக்களைக் குவித்து அஞ்சலிபண்ணக் கல்லா 
தவர்களைப் போலே , குழலிடத்துண்டாகிய ஓசையை ஒத்த வார்த் 
தையினையுடையாய் ! நம்முடைய கொற்றவற்கு இவ்வழிக் கருத் 
துச் சென்றபடி எது காரணமாகத்தான் ? 


உடை 


206. தலைவி கூற்று . 

நிழற்றலை தீநெறி நீரில்லை : தீமேல் அயில்போற் செறிபரற்கான் 
( சிற் .206 . ) எரியும் தீமேலயில்போற் செறிபரற்கான் ( சிற் . 228.) 

அயிலுருப் பனைய வாகி யைது நடந்து . வெயிலுருப் புற்ற வெம் 
பரல் கிழிப்ப, வேனி னின்ற வெம்பதம் (சிறுபாண் . 7-9 . ) ; அயில்காய்க் 
தன்ன கூர்ங்கல் ( மலைபடு 373. ) கொல்லடைந்த வேலன்ன கூர்ம்பரல் 
( யா . வி . மேற் . ) . 


207. போக்கறிவித்தல் . 


பொருசுடர்வேலவன் போக்குத் துணிந்தமை 

அரிவைக்கவ ளறியவுரைத்தது . 
( இ - ள் . ) போர்த்தொழிலை வல்ல ஒளியுடைத்தாகிய 
வேலினையுடையவன் உடன்போக்கறுதியிட்டபடியை நாயகிக்கு 
அவள் அறியும்படி சொல்லியது . 


252 

திருக்கோவையார் . 
காயமு மாவியு நீங்கள்சிற் றம்பல வன்க்யிலச் 
சீயமு மாவும் வெரீஇவர லென்பல் செறிதிரைநீர்த் 
தேயமும் யாவும் பெறினுங்கொ டார்நம ரின்னசெப்பில் 
தோயமு நாடுமில் லாச்சுரம் போக்குத் துணிவித்தவே . 


( பொ - ரை . ) நீங்கள் உடம்பும் உயிருமாயிருந்தீர்கள் ; திருச் 
சிற்றம்பலநாதனுடைய ஸ்ரீகயிலாய மலையில் சிங்கத்துக்கும் 
மற்றுமுள்ள துட்டமிருகங்களுக்கும் பயப்பட்டு , வாராதே 
கொள் என்பன் நான். செறிந்த திரைகளையுடைத்தாகிய கடல் 
சூழ்ந்த இந்த உலகத்தையும் மற்றுள்ள பொருள்களையும் பெறி 
னும் நம் உறவின் முறையானவர்கள் (உன்னைக் ) கொடார்கள் . இக் 
தன்மையன காண் . சொல்லில் , நீரும் மனித்தரும் இல்லா வழி 
யிலே போகைக்கு அறுதியிடப்பண்ணினவை இவை காண் . 
( எ - று . ) 


207. தோழி கூற்று . 


( பா -ம் .) 1. துணிவித்தது . 


தலைவி , தலைவன் போகைக்குக் காரணம் யாதென வினவ , தோழி , 
நான் ஏ தமஞ்சி அவரை வரவு விலக்கினேன் ; அவர் வரைவொடு வரின் 
நமர் உன்னைக் கொடார் . ஆகவே , உடன்போக்குக்குந் துணிந்தார் 
என்றாள் . 


208 . 


நாணிழந்துவருந்தல் . 


கற்புநாணினு முற்சிறந்தமையிற் 
சேணெறிசெல்ல வாணு தறுணிந்தது . 


( இ - ள் . ) கற்பானது நாணத்துக்கு முன்னே சிறந்ததாய்த் 
தோன்றுகையாலே , தூரமுடைத்தாகிய வழியிலே போகைக்கு 
ஒளிசிறந்த நெற்றியினையுடையாள் அறுதியிட்டது . 


உடன்போக்கு.. 

253 
மற்பாய் விடையோன் மகிழ்புலி யூரென் னொடும் வளர்ந்த 
பொற்பார் திருநாண் பொருப்பர் விருப்புப் புகுந்து நுந்தக் 
பகற்பார் கடுங்கால் கலிக்கிப் பறித்தெறி யக்கழிக 
இற்பாற் பிறவற்க வேழையர் வாழீ யெழுமையுமே . 


( பொ - ரை . ) வளப்பம் உடைத்தாய்க் கதி பாய்கிற இடபத் 
தையுடையவன் விரும்பியருளுகிற பெரும்பற்றப்புலியூரில் , நான் 
வளர்த்த தாயினும் வளர்ந்த அழகு மிக்க சிகரமானநாணமானது , 
நாயகர்மேல் வைத்த அன்பானது இடையிலே புகுந்து தள்ளக் 
கற்பாகிய பெருங்காற்றானது நிலைகலக்கிப் பறித்துப் போகடக் 
கழிவதாகுக . மகளிர் எழு பிறவியும் குடியிற் பிறவாதொழிவ 
தாகவேண்டும் . ( எ - று . ) 


208. தலைவி கூற்று . 


( பா - ம் . ) கற்பாங் கடுங்கால் 


நாணிழந்து வருந்தெலென்பது உடன் கொண்டு போகைக்குக் 
காரணக்கேட்ட தலைமகள் , ஒருநாளுமென்னை விட்டு நீங்காது என் 
னுடனே வளர்ந்த பொலிவுடைத்தாகிய நாண் கற்பினெதிர் நிற்க 
மாட்டாது தன்னைவிட்டு நீங்காத என்னைக்கழிவதாக ; மகளிர் எழுபிறப் 
பின் கண்ணுங் குடிப்பிறவாதொழிகவெனத் தான் அதற்குப் பிரி 
வாற்றாமையான் வருந் தாநிற்றல் . ( பே - ரை . ) 


என்னொடும் வளர்ந்த நாண் : காணோ இடன் பிறந்த நான் 
( முத். 98. ) நெடுநாணும் பேணார் ( நீதிநெறி . 84 ) . 


இதனைத் தலைவி ஒருப்பட்டெழுதற்குச் செய்யுளாக க் கூறுவர் 
இலக் . விளக் ஆசிரியர் ( சூ . 536. உரை . ) 


2541 


திருக்கோவையார் . 


209. துணிவெடுத்துரைத்தல் . 


செல்வமாதர் செல்லத்துணிந்தமை 

தொல்வரைமாடற்குத் தோழிசொல்லியது . 
( இ - ள் .) செல்வத்தையுடைய மாதர் உடன்போக அறுதி 
யிட்டபடியைப் பழைய மலைமேலுண்டாகிய நாட்டினையுடைய 
வற்குப் பாங்கி சொன்னது . 


கம்பஞ் சிவந்த சலந்தர னாகங் கறுத்ததில்லை 
நம்பன் சிவநகர் நற்றளிர் கற்சுர மாகுநம்பா - 
அம்பஞ் சியாவம் புகமிக நீண்டரி சிந்துகண்ணாள் 
செம்பஞ் சியின் மிதிக் கிற்பதைக் கும்மலர்ச் சீறடிக்கே. 


( பொ - ரை ) நடுக்கத்தைச் சீறின சலந்தரனுடைய 
வடி 
வைக் காய்ந்த பெரும்பற்றப்புலியூரிலே யுளனாகிய எல்லா ராலும் 
விசுவசிக்கப்பட்டவனது சிவநகர் என்கிற திருப்படை வீட்டில் 
நல்ல தளிராயிருக்கும் கல்லுடைத்தாகிய அரியவழி , நாயகனே ! 
அம்பானது பயப்பட்டு ஆவ நாழிகையிலே புக்கொளிப்ப மிகவும் 
நீண்டு செவ்வரி பரந்த கண்களையுடையவளின் செம்பஞ்சினிலே 
மிதிக்கினும் பதைக்கின்ற மலர்போன்ற சிறிய அடிக்கு. ( எ - று . ) 

கல்லுடைத்தாகிய அரியவழி சிவநகரில் நல்ல தளிரை 
யொத்திருந்ததுகாண் , என்றபடி . 


209. தோழி கூற்று . 


சிவாகர் என்பது ஒரு திருப்பதி . ( பே - ரை . ) 


செம்பஞ்சியின் மிதிக்கிற் பதைக்கும் அடி - அஞ்சிலோதிய ரம் 
மலர்ச் சீறடி :.....பஞ்சிமேலும் பனிக்கும் பனிக்குமே . (சீவக . 134. ) 


உடன்போக்கு - 


255 


210. குறியிடங்கூறல் . 


மன்னியவிருளிற் றுன்னியகுறியிற் 

கோங்கிவர்கொங்கையை நீங்குகொண்டென்றது . 
( இ - ள் . ) நிலைபெற்ற இருளிடத்தே சேர்ந்திருந்த குறி 
பிடத்தே கோங்கம்பூப்பரந்த மாலையினையுடையாளைக் கொண்டு 
கீங்குவாயாக என்றது . 


டைய 


முன்னோன் மணிகண்ட மொத்தவ னம்பலந் தம்முடிதாழ்த் 
துன்னாத வர்வினை போற்பறந் தோங்கு மெனதுயிரே 
அன்னா ளரும்பெற லாவியன் னாயரு ளாசையினாற் 
பொன்னார் மணிமகிழ்ப் பூவிழ யாம்விழை பொங்கிருளே , 

( ப - ரை .) எனது உயிரே அன்னாள் என்னுடைய உயிரே 
ஒத்தவள் , (உடைய ) அரும் பெறல் ஆவி அன்னாய் - அவளுன 
பெறுதற்கரிய அரிய உயிரை ஒப்பாய் ; அருள் ஆசையினால் 
உன்னுடைய அருளைப்பெறலாமென்னும் 

ஆன 

சைபினாலே , 
பொன்னார் மணிமகிழ்ப் பூவிழ-பொன்னையொத்த தூய மகிழம்பூ 
விழ , அதனை , யாம் விழை பொங்கிருளே - நீசெய்த குறியென்று 
நாங்கள் விரும்புகிற மிக்க இருள் , முன்னோன் மணி கண்டம் 
ஒத்து - எல்லாப் பொருளுக்கும் முன்னோனுடைய நீலமணி 
போன்ற திருமிடற்றை யொத்து , அவன் அம்பலம் தம் முடி 
தாழ்த்து உன்னாதவர் வினை போல் பரந்து ஓங்கும் - அவ 
‘ னுடைய திருவம்பலத்தைத் தங்களுடைய தலைசாய்த்து வணங்க 
நினையாதாருடைய இருவினை ( போல் விரிந்து ) ஓங்கும். ( எ - று . ) 


விரிந்து - பொழுதைக்குப் பொழுது மிக்குச் செல்லாநின்று . 


என்ன , கொண்டு நீங்குகைக்கு நல்லவிடம் மகிழம்பூ 
விழுந்த இடம் ) ; ...... கோத்துக்கொண்டு இருப்போம் ; பழைய 
குறியிடத்தே வந்து குறிசெய்வாயாக என்றது . 


256 


திருக்கோவையார் . 


210. தோழி கூற்று . 


( பா - ம் . ) மணிமகிழ்பூவிழ. 

இனித் தாழாது இவ்விருட்காலத்துப் போகவேண்டுமென்றும் , 
இரவுக்குறிக்கண்வரும் அரையிருட்கண் வந்து அக்குறியீடத்து நில் 
லென்றும் கூறினாளாம் . துன்னிய குறி -நீ முன்வந்து இவளை எதிர்ப் 
பட்ட குறியிடம் . ( பே - ரை .) 


211 . 

அடியொடுவழி நினைந்தவனுளம் வாடல் . 
நெறிவுறுகுழலியொடு நீங்கத் துணிந்த 

உறுசுடர்வேலோ னுள்ளம் வாடியது . 
( இ - ள் . ) நெறித்த கூந்தலினையுடையாளுடனே நீங்க அறுதி 
யிட்ட , மிக்க ஒளியினையுடைத்தாகிய வேலினையுடையவன் மனம் 
வாடியது , 


பனிச்சந் திரனொடு பாய்புனல் சூடும் பரன்புலியூர் 
அனிச்சந் திகழுமஞ் சீறடி யாவ வழல்பழுத்த 
கனிச்செந் திரளன்ன கற்கடம் போந்து கடக்குமென்றால் 
இனிச்சந்த மேகலை யாட்கென் கொலாம்புகுந் தெய்துவதே . 

( பொ - ரை . ) குளிர்ச் சந்திரனுடனே வார்ந்த நீரைச் சூடு கிற 
மேலானவனுடைய பெரும்பற்றப்புலியூரில் அனிச்சப்பூவை 
யொத்து விளங்குகின்ற அழகிய சிறிய அடிகளை உடையவள் , ஆ , 
ஐயோ , ஐயோ ! அழகிய பழுத்த பழத்தின் சிவந்த திரளையொத்த 
கல்லுடைத்தாகிய அரிய வழியை என்னுடனே போந்து நடப் , 
பாளாமாகில் , இப்பொழுது , நிறமுடைத்தாகிய மேகலாபரண் 
முடையாட்கு என்ன வந்துற்றது சொல்லுவாயாக வேண்டும் . 


எ 


211. தலைவன் கூற்று . 

ஆவ - இரங்கற்குறிப்பு . ( சிற் . 142. ) - சந்தம் -நிறம் . 


257 / 


உடன்போக்கு . 
212. கொண்டுசென்றுய்த்தல் : 


வண்டமர் குழலியைக் 
கண்டு கொள் கென்றது . 


( இ - ள் . ) வண்டுகள் அமர்ந்த நெறித்த கூந்தலினையுடை 
யாளைக் காண்பாயாக் என்று காட்டியது . 


வைவந்த வேலவர் சூழ்வரத் தேர்வரும் வள்ளலுள்ளந் 
தெய்வந் தருமிரு டூங்குமுழு துஞ்செழு மிடற்றின் 
மைவந்த கோன்றில்லை வாழ்த்தார் மனத்தின் வழுத்துநர் 

[ போன் 
மொய்வந்த வாவி தெளியுந் துயிலுமிம் மூதெயிலே . 

( பொ - ரை .) அழகிய திருமிடற்றிலே , இருளையுடைய 
சுவாமியினுடைய பெரும்பற்றப்புலியூரை வாழ்த்தார் மனம் 
போலே பூமிமுழுதும் இருள் செறியா நின்றது ; வாழ்த்து 
வார் மனம்போலப் பெருமையுடைத்தாகிய 
தெளியாகின்றன . இப்பழைய ஊர் முழுதும் உறங்காநின்றது ,, 
இப்படியே, உன்னுடைய நினைவுக்கேற்க குறிவாய்த்தபடியால் 
வல்ல கூர்மையுடைத்தாகிய வேல்வீரர் சூழத் தேரிலே வரக் 
கடவ வள்ளலே ! மேலும் நீ நினைத்தன தெய்வமே முடிக்குங் 
காண் . 


தடாகங்கள் 


212. தோழி கூற்று . 


213. ஒம்படுத்துரைத்தல் 
தேம்படு கோதையை 

ஒம்ப டுத்தது . 
( இ - ள் . ) தேன் துளிக்கும் மாலையினையுடையாளைப் பரி 
கரித்துக்கொள்ளென்று நாயகனுக்குக் கையடையாக்கினது , 


33 


258 


திருக்கோவையார் .. 


* பறந்திருந் துப்பர் பதைப்பப் படரும் புரங்கரப்பச் 
சிறந்தெரி யாடிதென் றில்லையன் னாடிறத் துச்சிலம்பா 
அறந்திருந் துன்னரு ளும்பிறி தாயி னருமறையின் 
திறந்திரிந் தார்கலியும் முற்றும் வற்றுமிச் சேணீலத்தே . 


( பொ - ரை .) தேவர்கள் இடைவிடாதே நடுங்கப் பறந்து 
செல்கின்ற புரங்கள் இடைவிடாமற் செல்கை அழியும்படி , 
மிக்க அக்கினியை ஏந்தி விளையாடியவனுடைய தெற்கின்கண் 
உண்டாகிய பெரும்பற்றப்புலியூரை ஒப்பாள் அளவில் , வெற் 
பனே ! தருமந் திரிந்ததற்குக் காரணமாகிய உன்னுடைய 
அருள் வேறுபடுமாகில் , அரிய வேதத்தின் முறையும் வேறு 
பட்டுக் கடலும் சிறிதும் ஒழியாமல் வற்றும் இந்த அகன்ற 
பூமியில் . என்ன , உனக்கு நான் சொல்லவேண்டுவதில்லை , 


213. தோழி கூற்று . 


பா - ம் . 


1. அருமறையும் . 


214. வழிப்படுத்துரைத்தல் .. 


மதிநுதலியை வழிபடுத்துப் 
பதிவயிற்பெயரும் பாங்கிபகர்ந்தது . 


( இ - ள் . ) - பிறை மிகுத்த நெற்றியினையுடையாளை ஒருவழிப் 
படுத்திவிட்டுத் தான் பதியிடத்தே வரும் பாங்கி சொன்னது - 


ஈண்டொல்லை யாயமு மௌவையு நீங்கவிவ்வூர்க் கவ்வை தீர் 
தாண்டொல்லை கண்டிடக் கூடுக நும்மையெம் மைப்பிடித் 

[ தின் 
ருண்டெல்லை தீரின்பந் தந்தவன் சிற்றம் பலநிலவு 
சேண்டில்லை மாநகர் வாய்ச்சென்று சேர்க திருத்தகவே. 


அடிமை கொண்ட 


உடன்போக்கு . 

259 
( பொ - ரை . ) எம்மைப் 

எம்மைப் பிடித்து இப்பொழ்து வலிய 

எல்லையற்ற இன்பமாகிய - சிவாநந்தத்தை 
யளித்தவருடைய திருச்சிற்றம்பலம் நிலைபெற்ற பெரிய பெரும் 
பற்றப்புலியூராகிய நகரியிடத்தே அழகிதாகச் சென்று சேர்வா 

ஆரவாரமுடைத்தாகிய ஆயக்கூட்டமும் எங்கள் அன்னை 
யும் இவ்விடத்தே யொழிய, இவ்வூரில் ஆரவா ரமடங்க , அறத் 
தொடுநிலையாலே உம்மை விரைய வந்து காண்பேனாக விளைவ 
தாக . ( எ- று . ) 


யாக . 


214. தோழி கூற்று . 


சேண்டில்லை யென்பதற்கு மதின் முதலாயின வற்றா னுயர்ந்த 
தில்லை எனினும் அமையும் . இவ்வூர்க்கவ்வை தீர்த்து - இவ்வூரின்கண் 
உண்டாகிய அலரை ஒருவாற்றான் விரைய நீக்கி , ( பே - ரை . ) 


215 . 


மெல்லக்கொண்டேகல் . 


பஞ்சின்மெல்லடிப் பணைத்தோளியை 
வெஞ்சுரத்திடை மெலிவகற்றியது . 


( இ - ள் . ) பஞ்சினும் மிருதுபதமான பாதமும் வேயை 
யொத்த பணைத்த தோள்களையுமுடையாளை 

வெய்ய வழி 
யிடத்தே .......... (மெலிவகற்றியது . ) 


- 


பேணத் திருத்திய சீறடி மெல்லச்செல் பேரரவம் 
பூணத் திருத்திய பொங்கொளி யோன்புலி யூர்புரையும் 
மாணத் திருத்திய வான்பதி சேரு மிருமருங்குங் 
காணத் திருத்திய போலுமுன் னாமன்னு கானங்களே . 


260 


திருக்கோவையார் .. 


( பொ - ரை .) தாள்பூணும்படி பெரிய 

பெரிய பாம்பை அதன் 
கொடுமை திருந்தப் பண்ணின பேரொளியையுடையவன் ( ஏதம் 
செய வந்த பாம்பு இவர் திருமேனியைக் காணு மளவில் இவ் 
வழகு கண்டு அவசமாய்த்து என்பது . இதனைத் திருத்திய 
ஒளி என்க) . அவனுடைய பெரும்பற்றப்புலியூரையொத்த 
மாட்சிமைப்பட்ட திருந்தச் செய்த பெரிய ஊர்கள் இரண்டு 
பக்கங்களிலும் ஒன்றுக்கொன்று அண்ணிதாயிருக்கும் ( புலி 
யூரையும் பதி எனக் கூட்டுக ). நமக்கு முன்னாக நிலைபெற்ற 
காடுகள் காட்சிக்காம்படி திருந்தச் செய்தன போலும் . 

பாங்கிமாராலே திருத்தப்பட்ட சிறிய அடியினை 
உடையாய் , நான் விரும்பும்படி மெல்லப் போவாயாக . (எ - று . ) 


ஆதலால் , 


215. தலைவன் கூற்று . 


216. அடலெடுத்துரைத்தல் , 


வரிசிலையவர் வருகுவரெனப் 
புரிதருகுழலிக் கருளவனுரைத்தது , 


( இ - ள் . ) வரிந்த சிலையினையுடையவர் வருகிறாரென்று 
நெறித்த கூந்தலையுடையாளுக்கு அருளுடையவன் சொன்னது , 


1 . 


கொடித்தேர் மறவர் குழாம்வெங் கரிநிரை கூடினென்கை 
வடித்தே ரிலங்கெஃகின் வாய்க்குத வாமன்னு மம்பலத்தோன் 
அடித்தே ரலரென்ன வஞ்சுவனின்னைய ரென்னின்மன்னுங் 
கடித்தேர் குழன்மங்கை 2 கண்டிடிவ் விண்டோய் கனவரை 

[ யே . 1 
( பொ - ரை . ) நிலைநின்ற கறு நாற்றத்தை வண்டுகள் நுகரு 
கின்ற அளகத்தையுடைய பெண்ணே , இந்த ஆகாய முட்டின 
பெருமலையிடத்தே வருகிறவர்களைப் பார்ப்பாயாக ; கொடி 


உடன்போக்கு . 


261 


கட்டப்பட்ட தேரும் வீரருடைய திரளும் இரண்டும் வந்தா 
லும் என் கையிலே பிடித்த வடிக்கப்பட்டு அழகு விளங்குகிற 
வேலின் வாய்க்கு இரை போதாது . திருவம்பலத்தேயுள்ளவ 
னுடைய திருவடிகளை நினையாதவரைப்போலப் பயப்படுவேன் 
உங்கள் ...... ( ஐயர் என்னின் ) ; இருவரிலும் யாரென்று பார்த்துக் 
காண் . ( எ - று ) 


216. தலைவன் கூற்று . 


( பா - ம் . ) 


1 , அடிதேர்பவர் . 


2. கண்டிடிர். 


வரிசிலையவர் வருகுவரென - வரிசிலையவர் வாராநின் றார் இவர் 
யாரென . இடைச்சுரத்து அவடமெரெதிர்படை தொடர்ந்து நிற்ப 
வழிவருவார் விலக்கி வரைவித்துக் கொடுப்ப . என்னை ? " இடைச்சுர 
மருங்கின வடம ரெய்திக் கற்பொடு புணர்ந்த கௌவை யுளப்பட 
உவப்பாற்பட்ட ஒரு திறத் தானும் ( பொருள் . அகத்திணை . 41. ) என்றார் 
தொல்காப்பியனார் . ( பே - ரை . ) 


217. அயர்வகற்றல் . 


இன்னல்வெங்கடத் தெறிவேலவன் 

அன்னமன்னவள் அயர்வகற்றியது . 
( இ - ள் . ) பொங்குடைத்தாகிய வெய்ய காட்டிலே எறிகிற 
வேலையுடையவன் அன்னத்தை யொப் ...... ளுடை...... ததைச் 
சொன்ன 


முன்னோ னருண்முன்னு முன்னா வீனையின்மு னகர்துன்னு 
மின்னாக் கடறிதிப் போழ்தே கடந்தின்று காண்டுஞ்சென்று 
பொன்னா ரணிமணி மாளிகைத் தென்புலி யூர்ப்புகழ்வார் 
தென்னா வென வுடை யானட மாடுசிற் றம்பலமே . 


262 

திருக்கோவையார் . 
( பொ - ரை . ) எல்லாப் பொருளுக்கும் முன்னே 

முன்னோனுடைய 
திருவருளைமுற்பிறப்பின் நினையாத வினையினாலே , அறிவிலாதவர் 
செறிகிற இன்னாத அரிய வழியைக் கழிந்து சென்று இப்பொழு 
தே காணக்கடவோம் . பொன்னாலே செய்து அழகிய மாணிக் 
கங்களை இட்டு இழைக்கப்பட்ட மாட மாளிகைகளாற் சூழ்ந்த 
அழகிய பெரும்பற்றப்புலியூரில் அதனைப் புகழ்வார் தென் 
தென வென்று புகழ , என்னையுடையான் திருக்கூத்தாடியருளு 
கிற சிற்றம்பலம் ; இதனை இப்பொழுதே காணக்கடவோம் . (எ - று . ) 


ை 


இவ்வருத்தத்தீரச் சொன்னபடி . 

‘ நம் அரிய வழியை 
நடந்ததனால் கிலேசமுண்டா ? இப்பொழுதே தரிசித்துப் 
புகுகின்றது திருச்சிற்றம்பலமல்லவோ ? என்றபடி . 


217. தலைவன் கூற்று . 


(பா - ம் .) 


1. உடையார் . 


அன்னமன்ன வள் அயர்வகற்றியது - அன்னம் போன்ற தலைவியின் 
வழிவருத்தந்தீரக் கூறியது . 


முனகர் - அறிவிலா தவர் , நீசர் . ( பே - ரை . ) 


‘ தலைவிக்குத் தலைவன் தன்பதியணிமை சாற்றற்கு ச் செய்யுளாக 
இதனைக் கூறுவர் இலக் . விளக் . ஆசிரியர் . ( சூ . 536. உரை .) 


218. நெறிவிலக்கிக்கூறல் , 
சுரத்திடைக்கண்டவர் சுடர்க்குழைமாதொடு 
சரத்தணிவில்லோய் தங்குகவென்றது . 


( இ - ள் .) அரியவழியிற் கண்டவர் , “ ஒளியுடைத்தாகிய 
மகரக்குழையாற் சிறந்த நாயகியுடனே அம்பினையும் வில்லினையு 
முடையவனே ! இங்கே அவதரிக்க ” என்றது . 


உடன்போக்கு . 


263 


களால் 


வீடலையுற் றாரில்லை வெம்முனை வேடர்த மியைமென்பூ 
மடலையுற் றார்குழல் வாடினண் மன்னுசிற் றம்பலவர்க் 
கடலையுற் றாரி னெறிப்பொழிந் தாங்கருக் கன்சுருக்கிக் 
கடலையுற் றான் கடப் பாரில்லை யின்றிக் கடுஞ்சுரமே . 

( பொ - ரை .) நிலைபெற்ற திருச்சிற்றம்பலத்தே யுள்ள 
வர்க்கு 

அடுத்தாலயுற்றவர்களை ( ? ) ப் போலத் தன் கிரணங் 

விளங்கவேண்டுதலை யொழிந்து , அவ்விடத்தே தன் 
கிரணங்களை ஒடுக்கின.அருக்கன் மேலைக்கடலைச் சேர்ந்தான் , 
அதுவுமன்றி , இக்கடிய வழியை இன்றைக்கு இனி நடப்பாரு 
மில்லை ; நாயகனே நீ ! சென்று அவதரிக்கைக்கும் ஒரு நன்மக் 
கள் உறைவிடமில்லை ( நன்மக்களை உற்றார் என்றது ) ; வெய்ய 
முனையைச் செய்கிற வேடர்கள் உண்டாயிருக்கும் ; தனியனாக 
இருந்தாய் . அதுவன்றியும் , மெல்லிய 

பூமடலை 
மணங்கமழும் நிறைந்த கூந்தலினையுடையாளும் பொலிவழிந்தாள் , 

என்ன , குறிப்பாலே பலபடியும் தங்கிப்போம் என்றுபடும் 


யொத்து 


218. கண்டோர் கூற்று . 

( பா - ம் . ) 1. அருக்கன் பெருக்கி . அருக்கன் பெருகி , 

அடலையுற்றார்-இதற்குப் பேராசிரியர் ஆட்படும் தன்மையைப் 
பொருந்தினவர்களல்லார் என்று பொருள் கூறுவர் . 

வேடரொடு சாராத நன்மக்கள் இவர்க்கணியராதலின் . அவரை 
உற்றாரென் றார் , வேடரில் உற்றாரில்லையென்று நன்றி செய்யாரென்பது 
பயப்பஉரைப்பினுமமையும் . ( பே - ரை . ) 


219 . கண்டவர் மகிழ்தல் . 
மண்டழற் கடத்துக் 
கண்ட வருரைத்தது . 

கண்ட 
( இ - ள் .) மிக்க நெருப்டை யொத்த காட்டிலே 
வர்கள் சொன்னது . 


264 


திருக்கோவையார் . 


காண 


டி 


அன்பணைத் தஞ்சொல்லி பின்செல்லு மாடவ னீடவன்றன் 
பின்பணைத் தோளி வருமிப் பெருஞ்சுரஞ் செல்வதன்று 
பொன்பணைத் தன்ன வீறையுறை தில்லைப் பொலிமலர்மேல் 
நன்பணைத் தண்ணற வுண்ணளி போன்றொளிர் நாடகமே . 

( பொ - ரை . ) சிறுபுறமும் அசைநடையும் வேண் 
அன்பாலே அணைத்துக்கொண்டு அழகிய சொல்லினையுடை 
யாள் பின் செல்லா நிற்கும் நாயகன் . இவனுடைய புறக் 
கொடையும் வழிச்செலவும் காணவேண்டி , நெடும்பொழுதெல் 
லாம் வேயை யொத்த தோள்களையுடையாள் அவன் பின்னே 
வாராநின்றாள் . ஆதலால் இப்பெரிய வழிபோகிறபடியாயில்லை ; 
இவர்கள் செய்தி பொன் கொழுந்து விட்டு 
போலொத்த சுவாமி வாழ்கிற பெரும்பற்றப்புலியூரில் பொலி 
வுடைத்தாகிய மலரிடத்தே , நல்ல மருத நிலத்தில் குளிர்ந்த 
தேனையுண்ட வண்டுச் சாதிகளைப் போலே விளங்கா நின்ற நாடக, 
மாயிருந்தது . . ( எ - று . ) 


எரிந்தாற் 


பணை - பண்னை இடை குறைந்து நின்றது . பெரும்பற்றப் 
புலியூரிற் சூழ்ந்த வயற்பூக்களில் மதுவுண்ட வண்டுகள் களித்து 
ஒன்றோடொன்று சுற்றி விளையாடினாற் போல நடப்பதொரு 
நாடகமாயிருந்தது . 


219. கண்டோர் கூற்று . 

பொன் பணைத் தன்ன இறை என்ற தற்கு . பொன் ஒரு வடிவு 
கொண்டு பெருத்தாற்போலும் இறை என்று பொருள் கூறி , 
பொன்பணைத்தாற்போலும் இறை என் று பொருள் கூறுவாரும் உளர் 
என்பர் பேராசிரியர் . பொன்னிற் றோன் றிறை பூங்கழல் போற்றிலை . 
( பாகவ தம் 768. ) 


கண்டார்க்கின்பஞ் செய்தலின் , நாடகமென்றார் . ( பே - ரை .) 


அஞ்சொல்லி 

பின்செல்லுமாடவன் : வையெயிற் றையண் 
மடந்தை முன்னுற் றெல்லிடை நீங்குமிளையோன . ( நற் . 2 : 7-8 ) . 


உடன்போக்கு . 


265 


220. வழிவிளையாடல் 


வன்றழற் கடத்து வடிவேலண்ணல் 

மின் றங்கிடையொடு விளையாடியது . 
( இ - ள் . ) வலிய நெருப்பை யொத்த காட்டில் வடித்த 
வேலினையுடைய நாயகன் மின்னின் தன்மை நிலைகின்ற இடையா 
ளுடனே விளையாடிச் சொன்னது . 


கண்கடம் மாற்பயன் கொண்டனங் கண்டினிக் காரிகைநின் 
பண்கட மென்மொழி யாரப் பருக வருகவின்னே 
விண்கட நாயகன் றில்லையின் மெல்லியல் பங்கனெங்கோன் 
தண்கடம் பைத்தடம் போற்கடுங் கானகந் தண்ணெனவே , 

( பொ - ரை .) கட்டளைப்பட்ட அழகினையுடையாய் ! இப் 
பொழுது உன்னைக் காணப்பெற்றுக் கண்படைத்ததனாலுள்ள 
இலாபம் பெற்றேன் . தேவர்கள் தங்களுடைய தலைவனாகவுள்ள 
வன் ; பெரும்பற்றப்புலியூரிலுளனாகிய மெல்லியல் பங்கன் ; எமக் 

சுவாமியாகவுள்ளவன் ; அவனுடைய திருக்கடம்பூரில் 
குளிர்ந்த தடாகம்போல க 

கடிய காடானது - தட்பமுண்டாமள 
வும் , உன்னுடைய பண்ணின் இயல்பாகிய மெல்லிய வார்த்தை 
யைச் செவியாரப் பருகும்படி இங்கனே வருவாயாக " என்று 
ஒரு நிழலிடத்தைக் காட்டிச் சொன்ன 

என்றது , ஆதித்தன் வெம்மை தணியுமளவு மென்னிழல் 
விருந்து சில வார்த்தையை என் செவிக்கினிதாகச் சொல்லுவா 
யாக வேண்டும் . ( எ - று . ) 


220 . தலைவன் கூற்று . 

கடம்பைதடம்போற் கடும்கானகம் குளிரும் வண்ணம் நின் மொழி 
யைப் பருகவென்று கூட்டினுமமையும் . ( பே - ரை . ) 

கண்கள் தம்மாற் பயன் கொள்ளல் : ஈண்டிவளிருந்தவாறெல் 
லாம் காணநோற்றிலன் கமலக் கண்களால் ( கம்ப . காட்சிப் . 73 ) 


34 


2661 


திருக்கோவையார் : 


221 . 


நகாணிமைகூறல் . 


வண்டமர் குழலியொடு 
கண்டவ ருரைத்தது . 


( இ - ள் . ) வண்டு துற்ற அளகத்தினையுடைய நாயகியுடனே 
நாயகனைக் கண்டவர்கள் சொல்லியது . 


மின் றங் கிடையொடு நீவியன் றில்லைச்சிற் றம்பலவர் 
குன்றங் கடந்து சென் றானின்று தோன்றுங் குரூஉக்கமலர் 
துன்றங் கிடங்குந் துறைதுறை வள்ளை வெள் ளைநகையார் 
சென்றங் கடை.தட மும்புடை சூழ்தரு சேணகரே . 


( பொ - ரை ) - நிறமுடைத்தாகிய தாமரை மலர்கள் நெருங் 
ன அழகிய கிடங்குகளும் , வள்ளைப்பாட்டைப் பாடுகிற வெள் 
ளிய முறுவலையுடையார் துறை துறைதோறும் சென்றவிடத்தே 
அடைகிற தடாகங்களும் , மின்னினது தன்மை நிலைபெற்ற 
இடையினையுடையாளுடனே நீ பெரும்பற்றப்புலியூரில் திருச்சிற் 
றம்பலநாதனுடைய இம்மலையைக் கடந்து சென்றபொழுதே 
இடைவிடாமல் தோன்றும் . ( எ - று . ) 


221 . 


கண்டவர் கூற்று . 


வள்ளைப்பாட்டு உலக்கைப்பாட்டு ( சிலப் . 29. காதை ) . 


வள்ளை - நீரில் தோன்றும் ஒருவகைக்கொடி , நறு நீர்வள்ளை ( பெருங் 
2 ; 15. 88. ) ; மாரீர் நெடுங்கயத்து வள்ளைக்கொடிமீது ( கள , சுயம்வா , 
148. ) . வள்ளை வெண்மலருடையது . (தேவா, 4337 ) , 


உடன்போக்கு . 


267 


222. நகர்காட்டல் . 


கொடுங்கடங்கடந்த குழைமுகமா தர்க்குத் 
தடங்கிடங்குசூழ் தன்னகர்காட்டியது . , 


( இ - ள் . ) கொடிய வழியைக் கடந்த மகரக்குழை சிறந்த 
முகத்தினையுடைய மாதர்க்குப் பெரிய கிடங்கு சூழப்பட்ட 
குளிர்ந்த நகரியைக் காட்டியது . 


- 


மின்போல் கொடிநெடு வானக் கடலுட் டிரைவிரிப்பப் 
பொன் போல் புரிசை வடவரை காட்டப் பொலிபுலியூர் 
மன்போற் பிறையணி மாளிகை சூலத்த வாய்மடவாய் 
நின்போ னடையன் னந்துன்னி முன் றோன்று நன்னீணகரே . 


( பொ - ரை .) மன்னாகிய முதலியாரைப் போலப் பிறையைச் 
சூடின மாடங்கள் சூலத்தையுடையனவாய் , உன் 

நடையை 
யொத்த நடையை உடைத்தாகிய அன்னங்கள் . 

{ துன்னி) , 
முன்னே தோன்றுகிற நல்ல பெரிய நகரம் , மிக்க ஆகாபமாகிய 
கடலிடத்தே மின்னையொத்த கொடியானது குடையை ஒக்க 
விரிப்ப , பொன்னாலே செய்த மதிலானது வடக் கின்கண் உண்டா 
கிய மகாமேரு இப்படியிருக்குமென்று காட்டப் பொலிவுபெற்ற 
பெரும்பற்றப்புலியூர் காண் . ( எ - று . ) 

என்ன , தொழுவாயாக என்றுபடும் . 
போல , அசை . 


222. தலைமகன் கூற்று . 

துன்னி என்ற சொற்குள்ள உரையிருக்குமிடத்தில் சொவும்பட்டு 
என்று காணப்படுகின்றது . சேரஉடன் பட்டு என்றிருந்திருக்கலாமோ 
என்று தோன்றுகிறது. 

மாளிகை சூலத்த வாய் . சூலம் - இடிதாங்கி . சத்தி தெற்றிசூட்டிய 
தாமம்- சூலத்தின் நெற்றியிற் சூட்டிய முப்புரியாகிய முத்தமாலை 
( சிக் . 144. உரை ). 


268 


திருக்கோவையார் . 


223 .. 


பதிபரிசுரைத்தல் . 


கண்ணிவர்வளநகர் கண்டு சென்றபறடைந்து 
பண்ணிவர்மொழிக்குப் பதிபரிசுரைத்தது . 


இ - ள் . ) இடம்பரந்த அழகிய நகரியைக் கண்டு சென்று 
இசைபோன்ற வார்த்தையை யுடையாளுக்கு 

புடையாளுக்கு அவ்வூரி 
னியல்பு சொல்லியது . 


- 


செய்குன் றுவையிவை சீர்மலர் வாலி விசும்பியங்கி 
நைகின்ற திங்களெய்ப் பாறும் பொழிலவை ஞாங்கரெங்கும் 
பொய்குன்ற வேதிய ரோதிட முந்தி ..... மிந்தி ... மும் 
எய்குன்ற வார்சிலை யம்பல வற்கிட மேந்திழையே 

( பொ - ரை ) செய்யப்பட்ட குன்றுகள் உவை ; இவை சிறப் 
புடைத்தாகிய பூவோடைகள் ; ஆகாயத்திலே நடந்து கிலேசிக்கிற 
சந்திரன் இளைப்பாறுகிற பொழில் அவை . பூமியிற் பொய் 
முதலாகிய குற்றங்கெடப் பிராமணர் வேதமோதுகிற இடம் 
உந்திடம் ; இந்தவிடம் எய்கிற மலையாகிற நீண்ட வில்லையுடைய 
திருவம்பல நாதனுக்கிடம் . மிக்க ஆபரணங்களை யுடையாய் ! 


223. தலைமகன் கூற்று . 

இவையென்பது தன் முன்னுள்ளவற்றை . உவையென்பது முன் 
னின் றவற்றிற் சிறிது சேயவற்றை . 

சிறிது சேயவற்றை , அவையென்பது அவற்றினும் 
சேயவற்றை , ( பே - ரை. ) 

மூவகைச்கட்டு : இவ்வு முவ்வு மவ்வும் பிறவு , மேம மார்ந்து நிற் 
பிரிந்து , மேவல் சான் றன வெல்லாம் என்ற பரிபாடல் 4. 33-35 . 
அடிகட்கு , இவையென்றது ரணியவற்றை , உவையென்றது அவற்றிற் 
சேயவற்றை ; அவையென்றது அவற்றினும் சேயவற்றை ; பிறவென்றது 
காணப்படாத வற்றை என்று பொருள் கூறுவர் பரிமேலழகர். 

ஞாங்கர் - மேல் . 


269 


உடன்போக்கு. 
224. செவிலிதேடல் . 


கவலையுற்ற காத்ற்றோழியைச் 

செவிலியுற்றுத் தெரிந்துவினபது 
( இ - ள் . ) கிலேசமுற்ற உயிர்த்தோழியைச் செவிலித் 
தாயார் ஆராய்ந்து கேட்டது . 


மயிலெனப் பேர்ந்திள வல்லியி னொல்கிமென் மான்விழித்துக் 
குயிலெனப் பேசுமெங்குட்டனெங் குற்றதென் னெஞ்சகத்தே 
பயிலெனப் பேர்ந்தறி யாதவன் றில்லைப்பல் பூங்குழலாய் 
அயிலெனப் பேருங் கண்ணா யென்கொலா மின் றயர்கின்றதே . 

குறிப்பு : இச்செய்யுளின் முதலிரண்டடிகட்குப் பொருள் காணப் 
பெறவில்லை . 

( பொ - ரை .) என் நெஞ்சகத்தே தனக்கு வாழ்வென்று - 
பிறர் சொல்லும்படி என்னைவிட்டு நீங்கி யறியாதவன் ; அவ 
னுடைய பெரும்பற்றப்புலியூரில் பூவணிந்த கூந்தலினையுடை 
யாய் ! வேலைப்போல் உலாவுகின்ற கண்களினையுடையாளுக்கு கு 
இப்பொழுது என் தான் வருந்து கின்றது ? அது கிடக்க . ( எ - று . ) 


224. செவிலி கூற்று : 
( பா - ம் .) 

1.கண்ணிக்கு . 
முதலிரண்டடிகளின் உரை: 

மயில்போலப் புடைபெயர்ந்து , இளைய கொடிபோல நுடங்கி , 
மெல்லிய மான் போல் விழித்து , குயில் எனப்பேசும் எமது 

பிள்ளை 
யாண்டை .பது 

P ) ( பே - ரை .) 
மயிலெனப் போந்து : ‘ மயில்கண்டன்ன மடநடை ( முருக . 310. )) 
அணிமயிலன்னன வசைநடைக்கொடிச்சியை ( ஐங்குறு . 258 : 2 ) . வருநல 
மயிலன் மடநடை மலைமகள் ( தே . இடைமருது ). 

குட்டன் - பிள்ளை , 

இதனை . செவிலி பாங்கியை வினாதற்குச் செய்யுளாக அமைப்பர் 
இலக் . விளக் . ஆசிரியர் ( சூ . 538. உரை .) 


270 


திருக்கோவையார் . 


225. அறத்தொடு நிற்றல் . 
சுடர்க்குழைப்பாங்கி படைத்துமொழிகிளவியிற் 

சிறைப்புடைச்செவிலிக் கறத்தொடுநின்றது . 
( இ - ள் ) ஒளியினையுடைத்தாகிய ( தோழி ) செவிலித்தாய்க்கு 
அறத்தொடு நின்றது . 


ஆளரிக் கும்மரிதாய்த் தில்லை யாவருக் கும்மெளிதாந் 
தாளரிக் குன்றிற்றன் பாவைக்கு மேவித் தழறிகழ்வேற் 
கோளரிக் குந்நிக ரன்னா ரொருவர்கு ரூஉமலர்த்தார் 
வாளரிக் கண்ணிகொண் டாள் வண்ட லாயத்தெம் வாணுத 


( லே 


( பொ - ரை ) ஆட்செய்த ( ல் ) விண்டுவுக்கும் அரிதாய் , 
அவ்வாட்செய்தல் தான் பெரும்பற்றப்புலியூரில் எல்லார்க்கும் 
எளிதாகிய சீபாதத்தையுடையவருடைய இந்த மலையில் , தன் 
பாவையாகிய பிள்ளைக்குப் பொருந்தி , பிரகாசமுடைய அழல் 
வேலினையுடைய , கோள் செய்கிற சிங்க ஏற்றுக்கு ஒப்பாரொரு 
வர் , நிறமுடைத்தாகிய பூ ...... யை , வாளையொத்த செவ்வரி 
பரந்த கண்களையுடையாள் 

வாங்கிக்கொண்டாள் ; 

வண்டல் 
இழைத்து விளையாடுகிற ஆயக் கூட்டத்தாரிடத்திலே எம்முடைய 
ஒளிசிறந்த நுதலினையுடையவள் . 

என்று பொருளாய் , வண்டலிழைத்து விளையாடுகிற 
பக்குவமானபடியாலே , அறிவதறியாக் காலத்தின் நிகழ்ந்த தனை , 
அறிந்தபின்பு ஒழுக்கமாகக் கொள்கையாலே , கற்பினோடு மாறு 
கொள்ளாது ; பாவைக்கென்றபடியாலே , சிறுபிள்ளைக்கு ( க் கணT ] P - 
மாலை தேடிக் கொடுத்த இயல்பாகையாலே நாயகன் பெருமை 
யுடன் மாறுகொள்ளாது ; அறியாத காலத்து நிகழ்ந்ததனை 
அறிந்த பின்பு ஒழுக்கமாகக் கொள்கையால் நாயகி கற்பினோடும் 
பெருமையோடும் மாறு கொள்ளாது . உலகினோடு மாறு 
கொள்ளாமையும் அதுவே . 


225. தோழி கூற்று . 


உடன்போக்கு . 


271 


மலர்த்தார் என்றதற்கு உரிய பொருள் எட்டில் சிதைந்துள்ளது . 
“ பூமாலையை என்றிருத்தல் கூடும் . 


‘ ஆளரி , ஒருகால் நரசிங்கமாகிய மாலெனினுமமையும் ; கோ 
எரிக்கு நிகரன்னாரென்பதற்குக் கோளரிக்கு ஒப்பாகிய அத்தன்மைய 
ரெனினும் அமையும் . இக்குன்றின்கண் வண்டலாயத்து மேவிக்கொண் 
டானெனவியையும் . தாளரிக்குன்றின் என்றதனான் , இது தெய்வந்தர 
வந்ததென்றும் , பாவைக்கென் றதனான் அறியாப் பருவமென்றும் , 
கோளரிக்கு நிகரன் னாரென் தனான் இவட்குத் தக்காரென்றும் , மேவி 
என்றதனாற் பயிர்ப்பு நீங்கிற்றென் றும் , தாரென்ற தனான் மெய்யுற்ற 
தனோடொக்குமென்றும் கூறினாளாம் . ( பே - ரை ) 


226. கற்பு நிலைக்கிரங்கல் . 


விற்புரைநுதலி கற்புநிலைகேட்டுக் 
கோடாய்கூற நீடாய் வாடியது 


( இ - ள் . ) வில்லை யொத்த நெற்றியினையுடையாள் கற்பு 
நிலைமை கேட்டுச் செவிலித்தாய் சொல்ல நற்றாய் வாடியது . 


வடுத்தான் வகிர்மலர் கண்ணிக்குத் தக்கின்று தக்கன் முத்தீக் 
கெடுத்தான் கெடலிறொல் லோன் றில்லைப் பன்மலர் கேழ்கிளர 
மடுத்தான் குடைந்தன் றழுங்க வழங்கித் தழீ இமகிழ்வுற் 
றெடுத்தாற் கினியன வேயினி யாவன வெம்மனைக்கே . 

( பொ - ரை . ) வ ( டு ) வகிரை - யொத்த கண்களையு 
யாளுக்கு இது தக்கதொன்றன்று ; தக்கனுடைய மூன்று தீயையும் 
கெடுத்தவன் ; தனக்கொரு காலமும் கெடுதலில்லாத பழையவன் ; 
அவனுடைய பெரும்பற்றப்புலியூரில் பல மலரும் நிறம் கெடும்படி 
மடுவிலே விழுந்து அன்று தான் கிலேசிக்க , அதற்குக் கிலேசித் 


272 


திருக்கோவையார் . 


துத் தழீஇ , இவளை எடுக்கப் பெற்றோமென்று மகிழ்ந்து எடுத்த 
வற்கு இனியன செய்கையாலே , எம் அ ( ன் )னைக்கு இனியன 
செய்கை ஆவன . அவையாவன வரைந்து கொடுக்கை . 


226. செவிலி கூற்று . 


( பா - ம் . ) 1 , கோடாயுள்ள நீடாயமூங்கியது . 


வடுத்தான் வகிர்மலர்க்கண்ணி என்பதற்குப் பேராசிரியர் , வடுத்தான் 
வகிரப் பட்டாற் போலும் மலர்ந்த கண்ணையுடையாள் என்று பதவுரை 
கூறி , வகிர்மலர்க்கண்ணி யென் புழிச் செயப்படுபொருளைச் செய்தது 
போலக் கூறினார் ; வகிரென்னும் உவமவினை ஒற்று நயத்தால் உவ 
மிக்கப்படும் பொருண்மேலேறி நின்றது ; தான் என்பதனை அசைநிலை 
யாக்கி வடுவகிர் போலும் கண்ணென்றுரைப்பாருமுளர் ” என்று விளக் 
கமும் கூறுவர் . ( பே - ரை . ) 


தக்கின்று- தகாது . 


ஏட்டில் புள்ளியிட்ட இடத்தில் மாவின் என்ற சொல்லிடப் 
பட்டது போலும் . 


நீடாய்- நெடிதாய் . ( சிற் . 230. ) 


இதனை , பாங்கியினுணர்ந்த செவிலி தோற்றுவார்க்கு எதிரழிந்து மொழி 
தற்குச் செய்யுளாகக் கூறுவர் இலக் . விளக் . ஆசிரியர் ( சூ .538 --உரை ) 


227. கவன்றுரைத்தல் . 


அவணிலை நினைந்து 
செவிலி கவன்றது . 

நாயகியுடைய நிலையை நினைந்து செவிலித்தாய் 
கிலேசித்தது . 


உடன்போக்கு . 


273 


முறுவலக் காறந்து வந்தென் முலை முழு வித்தழுவிச் 
சிறுவலக் காரங்கள் செய்த வெல் லாமுழு துஞ்சிதையத் 
தெறுவலக் காலனைச் செற்றவன் சிற்றம் பலஞ்சிந்தியார் 
உறுவலக் கானகந் தான்படர் வானா மொளியிழையே . 


( பொ - ரை .) அப்பொழுது சிரித்துக்கொண்டு வந்து என் 
முலையிலே முழுகித் தழுவிக்கொண்டு சிறு விரகுகள் செய்தன 
வெல்லாம் , ஆவிமுழுதும் அழியும்படி கொல்லுகிற வலிய 
காலனையழித்தவன் , அவனுடைய திருச்சிற்றம்பலத்தை நினையா 
தார் பொருந்துகிற வலிய காட்டிடத்தை , ஒளியுடைத்தாகிய 
வளைகளையுடையவள் , அங்ஙனம் செய்தது இங்ஙனே போவ் 
தற்காயிருந்தது . ( எ - று- ) 


227. செவிலி கூற்று . 


( பா - ம் . ) செய்த தெல்லாம் . 


எனக்கு வெளிப்படாமற் பிரிவார் செய்வன செய்தாளென்னுங் 
கருத்தான் வலக்காரமென்றாள் . குறித்துணர்வார்க்கு , வெளிப்படு 
மென்னுங் கருத்தாற் சிறுமைப்படுத்தாள் ( பே - ரை .) 


228. அடி நினைந்திரங்கல் 


வெஞ்சுரமும்மவள் பஞ்சிமெல்லடியுஞ் 
செவிலி நினைந்து கவலையுற்றது . 


( இ - ள் . ) - வெய்ய வழியும் நாயகியின் பஞ்சுபோன்றுள்ள 
அடியும் செவிலி நினைந்து கவலையுற்றது . 


35 


274 

திருக்கோவையார் . 
தாமே தமக்கொப்பு மற்றில்லவர் தில்லைத் தண்ணனிச்சப் 
பூமேன் மிதிக்கிற் பதைத்தடி பொங்குருங் காயெரியுந் 
தீமேல யில் போற் செறிபரற் கானிற் சிலம்படியா 
யாமே நடக்க வருவினையேன் பெற்ற வம்மனைக்கே . 


தாமே தமக்கு ஒப்பு மற்று இல்லவர் தில்லை 
தமக்குத் தாமே உவமை யென்னும்படி வேறு தமக்கு உவமை 
யாக ஒருவரும் இல்லா தவருடைய பெரும்பற்றப்புலியூரில் , தண் 
அனிச்சப் பூ மேல் மிதிக்கின் பதைத்து அடிபொங்கும் - குளிர்ந்த 
அனிச்சப்பூமேல் மிதிக்கில் நடுங்கி அடி.களானவை கொப்புளித் 
துக் கொள்ளும் , நங்காய் - பெரியவளே ! எரியும் தீமேல் 
அயில்போல் - எரிகிற நெருப்பிடத்தே வைத்த வேலைப்போல , 
செறி பால் கானில் - செறிந்த பாலுடைத் தாகிய காட்டிடத்தே , 
சிலம்படி பாய் - சிலம்புடைத்தாகிய அடிகள் பரப்பி , ஆமே 
ஈடக்க - நடக்கலாமோகாண் ! அருவினையேன் பெற்ற அம் 
மனைக்கே - அரிய தீவினையைச் செய்த நான் பெற்ற என் தாய்க்கு 
( எ - று . ) 

இப்படிக் கொத்தாரை யொக்க (நட ) க்கலாமோதான் ? 


228. செவிலி கூற்று . 


* பா - ம் . அயில்போல் செறிபால் . 


தீமே லயில்போற் செறிபரற் கானம் : - நிழற்றலை தீநெறி நீரில்லை 
கானகம் ஓரிகத்து , மழற்றலை வெம்பரற் றென்ப் (சிற் . 606 ): அயிலுருப் 
பனைய வாகி யைது நடந்து , வெயி லுருப்புற்ற வெம்பரல் கிழிப்ப 
(சிறுபாண் 7-8 ) . - அயில் காய்ந் தன்ன கூர்ங்கற் பாறை ( மலைபடு 373 ) 
‘ மழுகு நுனை தோற்றிப் , பாத்தியன்ன குடுமிக் கூர்ங்கல் , விரனுதி 
சிதைக்கு நிரைநிலை , பான்முரம் பாகிய பயமில் கானம் ( அக . 5 : 12-15 ) 
நுதிகொண் டனவெம் பரனுண் ணிலை வேல பதிகொண் பெரந்தன , 
போன் றுவால் , விதிகண் டவரல் லது மீது செலார் , வதிகொண் , 
டதொர்வெவ் வழல்வாய் சொலின்வேம் (சிந்தா . 1186 ). 


உடன்போக்கு . 


275 


229. நற்றாய்க் குரைத்தல் . 
முகிழ்முலை மடந்தைக்கு முன்னியதறியத் 

திகழ்மனைக் கிழத்திக்குச் செவிலி செப்பியது 
( இ - ள் . ) முகிழ்முலையினையுடைய நாயகிக்கு வந்து புகுந்த 
தறிய , விளங்கிய மனைக்கிழத்தியாகிய நாயகிக்குச் செவிலித்தாய் 
சொன்னது . 


தழுவின கையிறை சோரிற் றமியமென் றேதளர்வுற் 
றழுவினை செய்யுதை யாவஞ் சொற்பேதை யறிவுவிண்ணோர் 
குழுவினை யுய்யாஞ் சுண்டம் பலத்துக் குனிக்கும்பிரான் 
செழுவின தாள்பணி யார்பிணி யாலுற்றுத் தேய்வித்ததே . 


( பொ - ரை . ) தன்னைத் தழுவிக் கொண்டு கிடக்கிற என் 
னுடைய கையானது உறக்கத்தாலே சிறிது நழுவுமாகில் , நாங்கள் 
தனிச்சிகள் அல்லரோ ? என்று நெஞ்சழிந்து கிலேசித்து அழு 
கிற தொழிலைச் செய்கிற அழகிய சொல்லினையும் பேதைத்தன்மை 
யையும் உடையாளுடைய அறிவானது , தேவர்கள் திரள் பிழைக் 
கும்படி நஞ்சை அழுது செய்து திருவம்பலத்தே ஆடியருளுகிற 
சுவாமி , அவனுடைய அழகிய சீப்பாதங்களை வணங்காதார் உறுகிற 
கிலேசத்திலே பொருந்தின . எங்களையும் மனம் வாடப் பண்ணி 
விட்டது இற்றை ஞான்று . ( எ - று . ) 


229. - செவிலி கூற்று . 


செழுவின- அழகிய . வளவின . ( பே - ரை . ) செழுமிய மாளிகை 
( சிற் . 393 ) . 


276 


திருக்கோவையார் . 


230. நற்றாய் வருந்தல் 


கோடாய் கூற 
நீடாய் வாடியது 


( இ - ள் ) செவிலித்தாய் சொல்ல நற்றாய் கிலேசித்தது . 


யாழியன் மென்மொழி வன்மனப் பேதையோ ரேதிலன்பின் 
தோழியை நீத்தென்னை முன்னே துறந்து துன் னார்கண் 

( முன்னே 
வாழியிம் மூதூர் மறுகச்சென் றாளன்று மால்வணங்க 
வாழிதந் தானம் பலம்பணி யாரி னருஞ்சுரமே 


( பொ - ரை .) அன்று புருடோத்தமனானவன் வணங்கச் 
சக்கரத்தைக் கொடுத்தவன் ; அவனுடைய திருவம்பலத்தை , 
வணங்காதாரைப் போல , அரியவழியே , யாழோசையை யொத்த 
மெல்லிய வார்த்தையினையும் வலிய மனத்தினையும் பேதைத் 
தன்மையினையுமுடையவள் ஓர் அயலவன் பின்னே , தன்னுடைய 
உயிர்த்தோழியை விட்டு , என்னை அதற்கு முன்னே விட்டு , 
சத்துருக்கள் முன்னே இப்பழைய ஊரிலுள்ளா ரெல்லாம் அல 
ரெடுக்கும்படி போனாள் ; இத்தன்மையை இவள் கற்றபடி என் ? " 
என்றது . 


வாழி என்பது அசை . 


230. நற்றாய் கூற்று . 


இற்செறிக்கப்பட்ட பின்னர்ப் பராமுகத்தாளென்பதனை 
உடன் போன பின்னர் உணர்ந்தாளாகலின் , என்னை முன்னே 
துறந்தது , என்றாள் . ( பே - ரை . ) 


உடன்போக்கு , 


277 


231. - கிளிமொழிக்கிரங்கல் 


மெய்த்தகை மாதர் வெஞ்சுரஞ் செல்லத் 
தத்தையை நோக்கித் தாய்புலம்பியது 


4 


உண்மையான அழகையுடைய மாதர் அருஞ்சுரம் 
போகக் கிளியைப் பார்த்துத் தாய் கிலேசித்தது . 


கொன்னுனை வேலம் பலவற் றொழாரிற் குன்றங் 

( கொடியோள் 
என்னணஞ் சென்றன ளென்னணஞ் சேரு மெனவயரா 
என்னனை போயினள் யாண்டைய ளென்னைப் பருந்தடுமென் 
றென்னனை போக்கன்றிக் சிள்ளையென் னுள்ளத்தை 

( யீர்கின்றதே . 


( பொ - ரை ) சிறந்த கூரிய திரிசூலவேலினையுடைய திரு 
வம்பலநாதனைத் தொழாதாரைப் போலே மலைவழியைக் கொடிய 
வளானவள் எத்தன்மையினாலே போனாள் ? எவ்விடத்தே சேரு. 
கின்றாள் ? என்று கொண்டு மயங்கி , என் தாயானவள் போனாள் , 
எவ்விடத்தே யுள்ளாள் ? என்னைப் பருந்து கொல்லவன்றோ புகு 
கின்றது என்று என் தாயானவள் போனதன்றி , அவள் பிள்ளை 
யாகிய கிளியின் வார்த்தை என் உள்ளத்தை அரிந்து போடா 
நின்றது . ( எ - று . ) 


231. நற்றாய் கூற்று . 


1 


பிடம் . மாது . 


மெய்த்தகை -மெய்யாகிய கற்பு ; புனையா அழகு மாம் ( பே - ரை ) 


கொன்னுனை வேல்: - கொன்னெடுவேற். ரேகனும் ( கந்தர்கலி , 93 ) 
கொல் நுனைவேல் - கொல்லுதற்குக் காரணமாகிய ... வேல் ; கொல் - கொற் 
றொழிலுமாம் ; கொன்-பகைவர்க்கு அச்சத்தைத் தருமென்பது மாம் . 


278 


திருக்கோவையார் . 


இச்செய்யுளுடன் பின்வரும் கலைசைக் கோவைச் ( 355 ) செய்யுளை 
ஒப்பிடுக : 


புரகர ரெங்கள் கலைசைத் தியாகர் பொருப்பிடையாம் 
பரிதவிக் கத்துறக் தாளென்று பாங்கியர் பஞ்சினை வார் 
விரகறி தன் மகளின் சொற் பயிற்றிய மென்கிளிதான் 
அரகர் வென்னகம் முயழல் சேர்மெழு காயிடுமே 


232.) 


சுடரோடிரத்தல். 


வெஞ்சு ரந்தணிக்கெனச் செஞ்சுடாவற்கு 
வேயமர் தோளி தாயர்பராயது , 


( இ - ள் . ) . வெவ்வழற்சியினைத் தணிய வேண்டுமென்று 
சிவந்த பிரகாசத்தினையுடைய ஆதித்தனுக்கு மூங்கிலை நிகர்த்த , 
தோளையுடைய தாயர் வேண்டிக்கொண்டது . 


பெற்றே னொடுங்கிள்ளை வாட முதுக்குறை பெற்றிமிக்கு 
நற்றேன் மொழியழற் கானடந் தாண்முக நானணுகப் 
பெற்றேன் பிறவி பெறாமற்செய் தோன்றில்லைத் தேன்பிறங்கு 
மற்றேன் மலரின் மலர்த்திரந் தேன்சுடர் வானவனே , 


( பொ - ரை . ) தன்னைப் பெற்ற என் னுடனே , தன் பிள்ளை 
யாகிய கிளியும் வாட , அறிவுமிகும் தன்மையானது நிரம்பி , நல்ல 
தேனையொத்த வார்த்தையினையுடையவள் ; அழலுடைத்தாகிய 
காட்டிலே போனவள் முகம் , - தன்னை அணுகப்பெற்ற நான் 
பிறவியைப் பெற்றுப் பிறவாதபடி காத்தவன் ; அவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரிலே அழகிய தேனையுடைத்தாகிய செந் 
தாமரைப் பூப்போலே மலர்த்துவாயாக; சுடர்களின் தலைவனாகிய 
ஆதித்தனே ! நான் உன்னை வேண்டிக்கொள்ளா நின்றேன் . ( எ - று .) 
232 .. நற்றாய் கூற்று . 


உடன்போக்கு . 


279 


233. பருவநினைந்து கவறல் 


முற்ற முலைக்கு 
நற்றாய் கவன்றது 

- 
( இ - ள் . ) இளைய முலையினையுடையவளுக்கு நற்றாய் கிலே 
சித்தது . 


வைம்மலர் வாட்படை யூரற்குச் செய்யுங்குற் றேவன் 

(மற்றென் 
வைம்மலர் வாட்கண்ணி வல்லள் கொல் லாந்தில்லை யான் 

[ மலைவாய் 
மொய்ம்மலர்க் காந்தளைப் பாந்தளென் றெண்ணித்துண் 

( ணென்றொளித்துக் 
கைம்மல ராற்கண் புதைத்துப் பதைக்குமெங் கார்மயிலே . 


( பொ - ரை .) திருச்சிற்றம்பலநாதனுடைய மலையிடத்துச் 
செறிந்த மலருடைத்தாகிய காந்தட்பூவைப் பெரும் பாம்பென்று 
விசாரித்து துணுக்கென்றொளித்துக் கைகளாகிய மலரினாலே 
கண் புதைத்து நடுங்குகிற எம்முடைய கார்காலத்து மயிலையொப் 
பாள் , கூரியதாகி மாலையணிந்த ( வாளாகிய படையையுடைய 
நாயகற்குச் செய்யக்கடவ குற்றேவல்களை என்னுடைய மை 
எழுதப்பட்ட வாள்போலும் 

வாள்போலும் கண்களையுடையவள் ( செய்ய ) 
வல்லளோதான் . ( எ - று . ) 


னெனு 


233. நற்றாய் கூற்று. 

வாட்படை என்பதற்குரிய பொருள் " வா .. 
யுத்தத்தையுடைய என்று காணப்படுகிறது . வாள் என்னும் - மா 
ஆயுதத்தையுடைய என் றதன் சிதைவுபோலும் . 

பிரிவினான் மகண்மேற் செல்லும் கழிபெருங்கா தலளாதலின் , 
எங்கார். மயிலென்றும் என்வாட்கண்ணியென்றும் பல்காற்றன் னோ 
டடுத்துக் கூறினாள் . ( பே - ரை ) 


280 


திருக்கோவையார் . 


234. நாடத்துணிதல் 


கோடாய் மடந்தையை 
நாடத் துணிந்தது . 


( இ - ள் ) செவிலித்தாயானவள் நாயகியைத் தேடுவதாகக் 
துணிந்து அறுதியிட்டது . 


வேயின தோளி மெலியல்விண் ணோர் தக்கன் வேள்வியின் 

( வாய்ப் 
பாயின சீர்த்திய னம்பலத் தானைப் பழித்து மும்மைத் 
தீயின தாற்றல் சிரங்கண் ணிழந்து " திசைதிசைதாம் 
போயின வெல்லையெல் லாம்புக்கு நாடுவன் பொன்னினையே . 


( பொ - ரை .) வேயின் தன்மையாற் சிறந்த தோள்களை யுடை 
யாய் ! நீவாடாதேகொள் ; தேவர்களானவர்கள் தக்கன் வேள்வி 
யிடத்துப் பரந்த பெரும் புகழினையுடைய நாயகன் திருவம்பல 
நாதனைப் பழித்து , மூன்றுவகைத் தீயும் தலைகளும் இவை முத 
லாகிய புலன்களையும் இழந்து , தாங்கள் போயின வெல்லை யெல் 
லாம் , பொன்னை நிகர்ப்பானைப் புகுந்து தேடக்கடவோம் என்று 
படும் . 


234. செவிலி கூற்று . 


( பா - ம் . ) திகை திகை. 


கோடாய் . செவிலி . 


திசை திசை- திசைதோறும் . திசைதிசை தேனார்க்கும் ( கலி . 
26 , 13 ). 


உடன்போக்கு . - 


281 


235. கொடிக்குறிபார்த்தல் . 


நற்றாய் நயந்து 

சொற்புட் பராயது . 
( இ - ள் . ) நற்றாயானவள் நயந்து வருவதுசொல்லும் புள்ளை 
வேண்டிக்கொண்டது . 


குணங்கள் 


பணங்களஞ் சாலும் பருவர வார்த்தவன் றில்லையன்ன 
மணங்கொளஞ் சாயலு மன்னனு மின்னே வரக்கரைந்தால் 
உணங்கலஞ் சாதுண்ண லாமொண்ணிணப்பலி யோக்குவன் 

[ மாக் 
குணங்களஞ் சாற்பொலியுந் " நலசேட் டைக்கு லக்கொடியே . 

( ப - ரை . ) மாக்குணங்கள் அஞ்சாலும் - மிக்க 
ஐந்தாலும் ( குணங்கள் அஞ்...... (சாவன) மறைந்த புணர்ச்சி 
யைத் தருதலும் , பொழுதுகடவாதிடம்புகுதலும் , ஒருக்காலும் 
சோம்பாதொழிகையும் , ......... ) ( பொலியும் .......(விளங்கும் ) 
5 ல் சேட்டைக் குலக்கொடியே - நல்ல சேட்.டிப்பையுடைய 
அழகிய காகமே !, பணங்கள் அஞ்சு ஆலும் பரு அரவு ஆர்த் 
தவன் - அஞ்சு படங்களும் ஆலிக்கிற பெரிய பாம்பைப் பூண்ட 
வன் , தில்லை அன்ன - அவனுடைய பெரும்பற்றப்புலியூரை 
யொத்த மணம் , கொள் அம் சாயலும் மன்னனும் , இன்னே 
வரக் கரைந்தால் - நறுநாற்றம் பொருந்தி அழகிய மென்மையுடை 
யாளும் 

அவளுடைய நாயகனும் ( மயிலின் சாயலிணைந்த 
நாயகியும் ) இப்பொழுதே வரும்படி அழைத்தால் , உணங்கல் 
அஞ்சாது உண்ணலாம் நாங்கள் போட்ட உணங்கல் உண்ணும் 
பொழுது ஒட்டு வாருண்டென்று பயப்படாதிருந்து உண்ணலாம் , 
ஒள் நிணப்பலி ஒக்குவன் - அழகிய நிணமாகிய பலியையும் உனக் 
கென்ன வைத்துத் தரக்கடவேன் . ஆதலால் அவர்கள் வரும்படி 
ஒருக்கால் அழைப்பாயாக . ( எ - று ) 


235. நற்றாய் கூற்று . 


36 


282 

திருக்கோவையார் . 
( பா - ம் .) 1 நலசேட்டை குலக்கொடியே 


எட்டில் சிதைந்த இடங்கள் புள்ளியிடப்பெற்றுள்ளன . 


ஒக்குவல் என்பதற்குத் தருவேன் என்றுரைப்பினுமமையும் , 
குணங்களைந்தாவன : மறைந்த புணர்ச்சித்தாதலும் , கலங்காமையும் , 
பொழுதிறவாதிடம்புகுதலும் , நெடுகக் காண்டலும் , மடியின்மையும் .. 
சேட்டை , உறுப்பைப் புடைபெயர்த்தல் . கொடி -காக்கை . நலசேட்டை 
குலக்கொடியே யென்று பாடமோதி , சேட்படையாகிய தெய்வத்தின் 
கல்லகொடியே யென் றுரைப்பாருமுளர் . சொற்புட்பராயது - வருவது . 
சொல்லுதலையுடைய புள்ளை வேண்டிக்கொண்டது . ( பே - ரை ) 


காக்கை பலியுண்ணல் : - “செஞ்சோற்றப் பலிமாந்திய கருங் 
காக்கை ( பொருநர் 183-4 ); வெண்ணெல் வெஞ்சோ, சொருகலத் தேந் 
தினுஞ் சிறிதென் றோழி ....... விருந்துவரக் கரைந்த காக்கையது 
பலியே ( குறுந் . 210. 3-6 ) மரையினிணப்பலி யென்று மகிழ்ந்திடு 
வேன் , இரை வாய் நிறைய வெடுத்துண்ணலாமின்றே னேழைவரக் , 
கரைவா யிருகட் கொருமணி யைங்குணக் கார்க்கொடியே ( கலைசைக் 
350 ) நெய்யோ டளைந்த நிணப்பலி நல்குவன் நெல்லுணங்கும் , 
செய்யோடு கெண்டையுஞ் சேலும் தருகுவன் . ( அம்பிகா . 396.) 


236. சோதிடங்கேட்டல் . 


சித்தந்தளர்ந்து தேடுங்கோடாய் 
உய்த்துணர்வோரை யுரைமினென்றது . 


( இ - ள் . ) நெஞ்சுதளர்ந்து தேடுகிற செவிலித்தாய் விசாரித் 
தறிய வல்லவர்களைச் சொல்லுங்கள் என்ற 


. 


முன்னுங் கடுவிட முண்டதென் றில்லை முன் னோனருளால் 
இன்னுங் கடியிக் கடிமனைக் கேமற் றியாமயர 
மன்னுங் கடிமலர்க் கூந்தலைத் தான் பெறு மாறுமுண்டேல் 
உன்னுங் கடீதின்றி யோதுங் கணான்மறை ய்த்தமரே . 


உடன்போக்கு . 


283 


( பொ - ரை ) முற்காலத்துக் கடிய விடத்தைப் பானம் பண் 
ணின அழகிய பெரும்பற்றப்புலியூர்க்குப் பழைய முதலியார் 
திருவருளாலே , கலியாணத்தை இக்காவலுடைத்தாகிய மனை 
யிலே நாங்கள் செய்ய , நிலைபெற்ற நறுநாற்றத்தையுடைய மலரி 
னைச் செறிந்த கூந்தலுள்ளவளை இன்னமும் பெறுமாறுண்டா 
மாகில் விசாரியுங்கள் ; குற்றமின்றிச் சொல்லுங்கள் ; சதுர்வேதங் 
களுக்கதிபதிகளே ! நீங்கள் சொல்வீராக . ( எ - று .) 


236. நற்றாய் கூற்று . 


அருளாற் பெறுமாறு முண்டேலென வியையும் , தேவர் சென் 
றிரப்ப நஞ்சை நினைந்தாலும் கைம்மலர்க்கண் வந்திருந்த தாகலின் , 
கருதப்படும் வெவ்விடமெனினுமமையும் . யாங்கடியயரத் தான் கடி 
மலர்க்கூந்தலைப் பெறுமாறு முண்டேலென்றுரைப்பினுமமையும் . இப் 
பொருட்குத் தானென்றது தலைமகனை . தீதின்றி யுன் னுங்களெனினு 
மமையும் . உய்த்துணர்வோரை:வெளிப்படாத பொருளை ஏதுக்களா 
லுணர்வோரை, ( பே - ரை . ) 


H 


விடம் கைம்மலர்க்கண் வந்திருந்தது : ‘ வெங்கடுவை விண்ணோர் 
கெஞ்சத் திருக்கையி லேற்றயின்றோய் ( மயிலையந்தாதி ). 


237. சுவடுகண்டறிதல் 


1 


சுவடு தடத்திற் 

செவிலிகண் டறிந்தது . 
( இ - ள்- ) அடிச்சுவடு காட்டிச் செவிலித் 
சொல்லியது . 


தாயானவள் 


284 


திருக்கோவையார் . 


தெள்வன் புனற்சென் னியோனம் பலஞ்சிந் தியாரினஞ்சேர் 
முள்வன் பரன்முரம் பத்தின் முன் செய்வினை யேனெடுத்த 
ஒள்வன் படைக்கண்ணி சீறடி யிங்கிவை யுங்குவையக் 
கள்வன் பகட்டுர வோனடி யென்று கருதுவனே . 


( பொ - ரை . ) தெளிந்த செலமதாகிய கங்கையைத் திருமுடி 
யிலே யுடையவன் ; அவனுடைய சிதம்பரத்தைச் சேராதாரைப் 
போல . முன்னாளுடைத்தாகிய வலிய கல் விரவின உயர்ந்த நிலத் 
திடத்து , முற்பிறப்பிற் செய்த தீவினையுடைய நான் எடுத்து 
வளர்ந்த அழகிதாகிய வலிதான வேலையொத்த கண்களை 
யுடையவளின் சிறியவடி இங்கு இவை ; இவ்வடி அக்கள்வனாகிய 
யானையை யொத்த வலியையுடையவனுடைய அடிகளாக நினையா 
கின்றேன் . ( எ - று . ) 


237. செவிலி கூற்று . 


( பா - ம் ) 1 . 


சுவடுபடு கடத்துச் 


238 . 


சுவடுகண்டிரங்கல் . 


கடத்திடைக்காரிகை யடித்தலங்கண்டு 
மன்னருட்கோடா யின்னலெய்தியது . 


( இ - ள் . ) காட்டிடத்து நீர்மையுடையாளுடைய அடித்தலத் 
தைப் பார்த்து நிலைபெற்ற அருளுடைய செவிலித்தாயானவள் 
கிலேசமுற்றது . 
பாலொத்த நீற்றம் பலவன் கழல்பணி யார் பிணிவாய்க் 
கோலத்த விசின்மிதிக் கிற்பதைத் தடிகொப்புள் கொள்ளும் 
வேலொத்த வெம்பரற் கானத்தி னின்றோர் வீடலைபின்போம் 
" காலொத் தனவினையேன் மெற்ற மாணிழை கான்மலரே . 


உடன்போக்கு . 


285 


( பொ - ரை .) வெள்ளிய திருநீற்றையுடைய திருவம்பலநாதன் 
கழல் தொழாதார்கள் பிறவியிலுற்ற வியாதிபோலே , அழகிய 
சயனத் தினை மிதிக்கில் நடுங்கி , அடிகளானவை கொப்புளங் 
கொள்ளா நிற்கும் ; வேலையொத்த வெய்ய பாலுடைத்தாகிய 
காட்டிடத்தே இப்பொழுது ஒரு நாயகன் பின்னே போகிற கால் 
களாகிய மலர்கள் . தீவினையைச் செய்த நான் பெற்ற மாட்சிமைப் 
பட்ட ஆபரணங்களையுடையவள் காலாகிய மலர்கள் இப்படியிருந் 


. 


தன . ( எ - று .) 


238. செவிலி கூற்று . 


( பா - ம் . ) 


1. பிணியாய் .. பிணிபோல் . 


காலொத்திரா . 


பிணிவாய் - என்றதற்கு வருத்தம் வாய்ப்ப என்று பொருள் கூறுவர் 
பேராசிரியர் . 


பாலொத்த நீறு- பாலன நீறு . பாலனைய நீறு ; ( ஞான - திருப் 
பாண்டி . 7. திருமாகறல் : 3 ) பால்வெள்ளை நீறு ( திருவா . திருகோத் . 
18 ) . 


239. வேட்டமாதரைக் கேட்டல் 


மென்மலர்கொய்யும் வேட்டமாதரைப் 

பின்வருசெவிலி பெற்றிவினாயது . 
( இ - ள் .) மெல்லிய மலரைக் கொய்கிற வேட் .......... டப் 
பெண்களைப் பின்சென்ற செவிலித் தாயானவள் முறைமையாலே 
கேட்டது . 


286 


திருக்கோவையார். 


பேதைப் பருவம்பின் சென்றது முன்றி லெனைப் பிரிந்தால் 
ஊதைக் கலமரும் வல்லியொப் பாண்முத்தன் றில்லை 

( யன்னாள் 
ஏதிற் சுரத்தய லானொடின் றேகினள் கண்டனையே 
போதிற் பொலியுந் தொழிற்புலிப் பற்குரற் பொற்றொடியே . 

( பொ - ரை ) போதாலே பொலிவுபெற்ற தொழிலினையும் 
புலிப்பல் தாலியையும் உடைய அழகிய வளைகளையுமுடையாய் . 
பேதைப் பருவமானது கழிந்தது . முற்றத் திடத்தே என்னை 
விட்டு நீங்கினபொழுது காற்றாலே மயங்குகிற வல்லிசாதத்தை 
யொப்பவள் ; அழிவில்லா தவனுடைய பெரும்பற்றப்புலியூரை 
யொப்பவள் ; தன்னுடைய மென்மைக்கு எத்தனை ( யோ ) அந்நிய 
மாயிருக்கிற அரிய வழியிடத்தே ஓர் அயலானவன் பின்னே 
இப்போது போனாள் . கண்டாயாகிற் சொல்லுவாயாக . ( எ-று. ) 


239. செவிலி கூற்று . 


( பா - ம் ) 1. தில்லையுன்னார் . 


240. புறவொடுபுலத்தல் 


1 


காட்டிற் புறவொடு 
வாட்ட முரைத்தது . 


( இ - ள் ) காட்டிலே வாழ்கிற புறாவுடனே தன்னுடைய 
மெலிவைச் சொன்னது . 


புயலன் றலர்சடை யேற்றவன் றில்லைப் பொருப்பரசி 
பயலன் றனைப்பணி யாதவர் போன்மிகு பாவஞ்செய்தேற் 
கயலன் றமியனஞ் சொற்றுணை வெஞ்சுர மாதர்சென்றால் 
இயலன் றெனக்கிற் றிலைமற்று வாழி யெழிற்புறவே . 


உடன்போக்கு . 


287 


( பொ - ரை . ) நீரை அன்று விரிந்த சடையிலே ஏற்றுக் 
கொண்டவன் ; பெரும்பற்றப்புலியூரிலேயுளனாகியும் மலையரையன் 
மகளுக்குத் துணையாகவுள்ளவன் ; அவனை வணங்காதாரைப் 
போலவே மிகுந்த பாவம் பண்ணின எனக்கு அயலனுமாயிருந் 
தான்; தனியனுமாயிருந்தான் . அழகிய சொல்லே துணையாக 
வெய்ய வழியே மாதானவள் போனாள் . இது இயல்பன்றென்று 
சொல்லிற்றிலையே . மற்று , வாழ்வாயாக அழகிய புறவே . இயல் 
பல்லவென்று சொல்லிற்றிலை என்றது . 


240. செவிலி கூற்று . 


கண்டால் ; வெஞ்சுரம் போதல் 


( பா - ம் ) வெஞ்சுரமாதல் 
கண்டால் . 


இது கூறிற்றாயின் அவள் செல்லாளென்பது கருத்து . பொருப் 
பரையன் மகளா தலிற் பொருப்பரசியெனத் தந்தைகிழமை மகட்குக் 
கூறப்பட்டது . பாவஞ்செய் தேற்கியலன் றெனக் கிற்றிலை யெனக் 
கூட்டுக . பயலன் - கூற்றையுடையவன் . ( பே - ரை . ) 

புயல் - நீர் ; சோர்புயன் முகிறலை விலங்கி ( சிந்தா . 58 ). 


241. குரவொடு வருந்தல் 


தேடிச்சென்ற செவிலித்தாயர் 
ஆடற்குரவொடு வாடியுரைத்தது . 


( இ - ள் .) தேடிச் சென்ற செவிலித் தாயானவள் அசைந்த 
குரவோடே நேர்ந்து சொல்லியது . 


பாயும் விடையோன் புலியூ ரனையவென் பாவைமுன்னே 
காயும் கடத்திடை யாடிக் கடப்பவுங் கண்டுநின்று 
வாயுந் திறவாய் குழையெழில் வீசவண் டோலுறுத்த 
நீயுநின் பாவையு நின்று நிலாவிடு நீள்குரவே . 


288 


திருக்கோவையார் . 


( பொ - ரை .) குழையானது அழசைத்தர் , வண்டுகள் ஆர 
வாரிப்ப , நீயும் நின் பிள்ளைகளுமாக நின்று நிலைபெறுகிற நீண்ட 
குரவே ! கதிபாய்ந்து செல்லுகிற இட்பத்தினையுடையவனுடைய 
புலியூரினை யொத்த என்னுடைய பிள்ளையானவள் நின்று கொதிக் 
கிற வழியிலே அசைந்தசைந்து போகக்கண்டு வைத்தும் ஒரு 
வார்த்தையும் சொல்லுகிறாயில்லை , 


என்ன , இப்படிக்கொத்த அரிய வழியிலே போகக்கண் 
டதேயன்றி நான் வந்தவிடத்திலும் ஒருவார்த்தை சொல்கின்றிலை 
( எ- று . ) 


241. செவிலி கூற்று , 


பா - ம் . 


நிலாவினை . 


குழையெழில் வீச வண்டோலுறுத்தவென்பன , அணியாகிய குழை 
விளங்க என்பதூஉம் , செவிலியர் ஒலாட்டவென்பதூஉம் தோன்ற 


நின் றன . 


- 


+ 


242 . 


t விரதியரை வினாவல் 


வழிவருகின்ற மாவிரதியரை 
மொழிமின்களென்று முன்னிமொழிந்தது . 


( இ - ள் . ) வழியே வாராநின்ற பெருவிரதம் பூண்டவர்களைச் 
சொன்மின் என்று எதிர்ப்பட்டுச் சொல்லியது . 


1 


சுத்திய பொக்கணத் தென்பணி கட்டங்கஞ் சூழ்சடை 
பொத்திய கோலத்தி னீர்புலியூ ரம்பல வர்க்குற்ற ( வெண் 
பத்தியர் போலப் பணைத்திறு மாந்தப யோதரத்தோர் 
பித்திதற் பின்வர முன்வரு மோவொர் பெருந்தகையே . 


| 


உடன்போக்கு . 


289 


( பொ - ரை . ) இப்பி வடிவாகச் செய்யப்பட்ட சுத்த மடம் 
பட்ட ( ) பொக்கணத்தினையும் எலும்பாகிய ஆபரணங்களையும் , 
கட்ட ( ங்க ) மாகிய படைக்கலத்தையும் சூழ்ந்த சடையினையும் 
வெள்ளிதாகக் திருநீற்றாலே பொலிவுபட்ட மேனியையுமுடை 
யீர் ! பெரும்பற்றப்புலியூரில் திருவம்பலாதனுக்கு மிக்க பத்தி 
யானவர்களைப் போலே , பணைத்துச் செம்மாந்த முலைகளையுடைய 
ஓர் அறியாதவள் தன் பின்னேவா முன்னே வராகின்றானோ 
ஒரு பெரிய தகைப்பாட்டையுடையவன் ; சொல் வீராக வேண்டும் 


242. செவிலி கூற்று . 


( பா - ம் ) ( வெண் ) பத்திய கோலத்தினீர் . 


+ மாவிரதியரை என்றிருத்தல் கூடும் . 


சுத்தி பிறர்க்குத் திருநீறு கொடுத்தற்கு இப்பி வடிவாகத் தலை 
யோட்டா னமைக்கப்படுவதொன்று . என்பணி யென்புழி இயல்பும் 
கட்டங்கமென்புழித்திரியும் , விகாரவகையாற் கொள்க . க்கமென் 
பது மழு . இது கட்டங்கமென நின்றது . வெண்கோலம் நீறணிந்த 
கோலம் . பத்தியர்க்குப் பிணைத்தல் உள்ளத்து நிகழும் இன்புறவால் ; 
மேனிக்கண் வரும் ஒளியும் , ஒடுங்காமையும் . இறு மாத்தல் தாழாத 
வுள்ளத்தராய்ச் செம்மாத்தல் - முலைக்குப் பணைத்தல் , பெருத்தல் 
இறுமாத்தல் ஏந்துதல் , வெண்பத்திய கோலத்தினீரென்ற பாடத் 
திற்கு வெண்ணீற்றாற் பத்திபடவிட்ட முண்டத்தையுடைய கோல 
மென்றுரைக்க . ( பே - ரை . ) 


பொக்கணம் - ஒருவகைப் பை . 

மனங்கவர் , பொற்புயத்துறு 
பொக்கணந் தூக்கினான் . ( திருவால . திருவிளை . 13 : 3 ) 


37 


290 


திருக்கோவையார் . 


243. வேதியரைவினாவல் . 


மாதின்பின் வருஞ்செவிலி 
வேதியரை விரும்பிவியைது . 


( இ - ள் . ) மகள் பின்னே தேடி வருகிற செவிலித்தாய் பிரா 
மணரை வினாவிக்கேட்டது . 


வெதிரேய் கரத்துமென் றோலேய் சுவல் வெள்ளை நூ லிற் 

( கொண்மூ 
வதிரேய் மறையினிவ் வாறு செல் வீர்தில்லை யம்பலத்துக் 
கதிரேய் சடையோன் கரமா னெனவொரு மான்மயில்போல் 
எதிரே வருமே சுரமே வெறுப்ப வொ ரேந்தலொடே . 

( பொ - ரை .) மூங்கிற்றண்டு பொருந்தின கையினையும் ,, 
மெல்லிய தோல்பொருந்தின கழுத்தினையும் , வெள்ளிய பூண் 
நூலினையும் , மேகத்தின் முழக்கத்தினைபு மொத்த வேதத்தினையு 
முடையீராய் இந்த வழி பின் நடக்கிறவர்களே ! பெரும்பற்றப் 
புலியூரில் திருவம்பலத்தே யுளனாகிய ஒளி பொருந்தின திருச் 
சடாபாரத்தையுடையவன் கையிலேந்தின மானை நிகர்த்த ஒரு 
மானோக்கினையுடையவள் மயிலைப்போலே 

எதிரே 
முளோ ? வந்தாளாகிற் சொல்லுவீராக வேண்டும் . ( எ - று ) 


வாராநின் 


243. செவிலி கூற்று . 


சுரமே வெறுப்ப வொரேந் தலொடே என்பதன் பொருள் சுரக் 
தானே வெறுப்ப ஓர் ஆடவனோடு என்பது ; இஃது ஏட்டில் விடப்பெற் 
றது . கதிரேய் சடையோன் , என்பதற்கு , மதிசேர்ந்த சடையையுடை 
பவன் என்பர் பேராசிரியர் . 


ஏய் - பொருந்தின ; இயைந்த . 


292 


திருக்கோவையார் . 


* அருவரைக் கண்டேனெனக் கூட்டினு மமையும் . ஆளியன்னா 
னென்றதனால் , நின் மகட்கு வருவதோரிடையூறில்லை யெனக் கூறி 
னானாம் . தூண்டா விளக்கு - இல்பொருளுவமை . மணிவிளக்கெனினு 
மமையும் . அணங்கமர் கோதையை - தெய்வநாற்றமமைந்த கோதையை 
யுடையாளை , ( பே - ரை ) 


தூண்டா விளக்கனை யாய் என்றது , வந்த ஆடவன் தன் தலைவியை 
நோக்கிக் கூறியதாகலாம் . 


இச்செய்யுளுடன் கலைசைக் கோவை ( 362 ) ஐயும் , 

( 362) ஐயும் , சிராமலைக் 
கோவை ( 362 ) ஐயும் ஒப்பிடுக . 


245. வியந்துரைத்தல் 


வேங்கைபட்டதும் பூங்கொடிநிலையும் 
நாடாவரும் கோடாய்கூறியது . 


( இ - ள் ) . வேங்கைப்புலி பட்ட படியும் , பூத்த வல்லிசாதம் 
போன்றவள் நிலையும் தேடி வருகிற செவிலித்தாய் சொன்னது . 


பூங்கயி லாயப் பொருப்பன் விருப்புலி யூரதென்னத் 
தீங்கையி லாச்சிறி யாணின்ற திவ்விடஞ் சென்றெதிர்ந்த 
வேங்கையின் வாயின் வியன்கைம் மடுத்துக் கிடந்தலற 
வாங்கயி லாற்பணி கொண்டது திண்டிற லாண்டகையே . 


( பொ - ரை .) பொலிவுடைத்தாகிய கயிலை மலையினையுடைய 
வன் ; அவனுடைய அழகிய பெரும்பற்றப் புலியூரெனும்படி 
குற்றமில்லாத சிறியவள் நின்றவிடம் இவ்விடம் . தன்னுடனே 
மாறுபட்டு வந்த புலியானது தன் வாயிலே பெரிய 
மடுத்துக் கிடந்து கூப்பிடும்படி சிக்கென்ற தைரியத்தையுடைய 
நாயகன் அவ்விடத்துத் தன்கையில் வேலினை வேலை கொண்டது 
அவ்விடமாயிருக்கும் . ( எ - று . ) 


கையை 


உடன்போக்கு . 


293 


245 செவிலி கூற்று . 


தீங்கையிலா வென்புழி இன்மை , உடைமைக்கு மறுதலையாகிய 
இன்மை . மகளடிச் சுவடு கிடந்த வழிச் சென்று நின்றனளாதலின் 
அதனை இவ்விடமென்றும் , வேங்கைபட்ட விடத்தை அவ்விடமென் 
ஜங் கூறினாள் . வேங்கை தன் காதலியை யணுகாமல் அது வரும் வழிச் 
சென்றேற்றனாதலிற சென்றென்றாள் . ( பே - ரை . ) 


246. இயைபெடுத்துரைத்தல் 


சேயிழையோடு செம்மல்போதர 
ஆயிழைபங்கனென் றயிர்த்தேமென்றது . 


( இ - ள் ) சிவந்த ஆபரணங்களை யுடையாளுடனே நாயகன் 
போக அழகிய ஆபரணங்களையுடைய உமாதேவி பங்கனாகிய 
மகாதேவனென்றயிர்த்தேமென்றது . 


மின்றொத் திடுகழ னூபுரம் வெள்ளை செம் பட்டுமின்ன 
வொன்றொத் திடவுடை யாளொடொன் றாம்புலியூர 

( னென்றே 
நன்றொத் தெழிலைத் தொழவுற் றனமென்ன தோர்நன்மை 


[தான் 


குன்றத் திடைக்கண் டனமன்னை நீ சொன்ன கொள்கையரே . 


( பொ - ரை ) ஒளிதிரண்டவன் காலிலே யணிந்தவீரக்கழ 
லும் அவள் காலிலே அணிந்த சிலம்பும் ; அவனுடுத்த வெள்ளைப் 
பட்டும் அவளுடுத்த செப் பட்டாடையும் இவை விளங்கி ஒன்று 
படப் பிரகாசிப்ப , எல்லாப் பொருளையுமுடைத்தாகிய உமாதேவி 
ஒன்றுபட்டுத் தோன்றுகிற பெரும்பற்றப் புலியூரையுடைய 
முதலியாரென்று சொல்லி மிகவும் ஒப்புக்கொண்டு , அவ் 


294 


திருக்கோவையார் . 


வழகைத் தொழக் கடவதாக நினைந்தோம் ; அஃதென்ன நன்மை 
யோதான் ! தாயே ! நீ சொன்ன கோட்பாட்டை யுடையவர்களை 
அம்மலை வழியிற் கண்டோம் ! 

மலையில் வழியிடத்தே கண்டோர் , கண்டோம் என்ன , 
நன்மைதான் ( ? ) என்றனர் என்றுப்படும் . 


246 . 


கண்டோர் கூற்று . 


1 ( பா - ம் ) என்ன நன்மையதாம் . 

உடையாளொடு ஒன்றாம் கோலம் : ‘ தோலும் துகிலும் குழையுஞ் 
சுருள் தோடும் , பால்வெள்ளை நீறும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் . 
சூலமுந் தொக்க வளை யு முடைத்தொன்மைக், கோலமே நோக்கிக் 
குளிர்ந் தூதாய் கோத்தும் . ( திருவா . திருக்கோத் 18. ) 


247. - மீளவுரைத்தல் . 


கடுங்கடங் கடந்தமை கைத்தாய்க்குரைத்து 
நடுங்கன்மின் மீண்டு நடமினென்றது . 


( இ - ள் . ) அரிய காட்டு வழியைக் கடந்த தனைச் செவிலிக் 
குச் சொல்லி , ‘ நடுங்கா தீர் ; மீண்டுபோம் என்றது , 


மீள்வது செல்வதன் றன்னையிவ் வெங்கடத் தக்கடமாக் 
கீள்வது செய்த கிழவோ னொடுங்கிளர் கெண்டையன்ன 
நீள்வது செய்த கண்ணா ளிந்நெடுஞ்சுர நீந்தியெம்மை 
ஆள்வது செய்தவன் றில்லையி னெல்லை யணுகுவரே . 

( பொ - ரை . ) இவ்வரையிடத்தே அந்த ( மத ) முடைத்தாகிய 
யானையைக் கிழித் ( த ) நாயகனுடனே உபலாளிக்கிற (P ) கயலை 


உடன்போக்கு . 


295 


பொத்த நீளிய மாவடு வகிர் போன்ற கண்களையுடையாள் தூரிய 
வழியைத் தொலைத்து , நம்மையாளும் தொழிலினைச் செய்து 
நின்றவனுடைய பெரும்பற்றப்புலியூரினெல்லையைச் சென்று 
சேர்வள் ; ஆதலால் நீரினிச் செய்யத் தகுவது மீளுவதே ; 
செல்கை காரிய முடைத்தன்று . தாயே ! ( எ - று . ) 


247. கண்டோர் கூற்று . 


இவ்வெங்கடத்து - வெய்யவிச்சுரத்தின்கண் . கிளர்கெண்டை 
யன்ன -புடைபெயராநின் நகெண்டைபோலும் . சுரங்கடத்தல் இருவர்க்கு 
மொக்குமெனினும் , நீள்வது செய்த கண்ணாணீந்தி யெனத் தலைமகன் 
மேற்கூறினார் வெஞ்சுரத்திற்கவள் பஞ்சின் மெல்லடி தகாவாகலின் . 
கிழவேனொடு மென்றதனால் , அவன் பற் பக்கோடாக நீங்கினாளென்பது 
விளக்கினார் . ( பே - ரை ) 


ளகைமுகடு 


கீண்டு 


கீள்வது செய்த - பிளந்த அண்டகோ 
( குமரகுரு . பிரப . 100 : 3 ) 


248. உலகியல்புரைத்தல் . 


செவிலியது கவலை தீர 
மன்னியவுலகியன் முன்னியுரைத்தது . 


( இ - ள் ) செவிலித்தாயுடைய 

கிலேசந்தீர 
உலகினியல்பினை எதிர்பட்டுச் சொன்னது . 


நிலைபெற்ற 


சுரும்பிவர் சந்துந் தொடுகடன் முத்தும்வெண் சங்குமெங்கும் 
விரும்பினர் பாற்சென்று மெய்க்கணி யாம்வியன் கங்கையென் 

[னும் 
பெரும்புனல் சூடும்பி ரான்சிவன் சிற்றம் பலமனைய 
கரும்பன மென்மொழி யாருமந் நீர்மையர் காணுநர்க்கே . 


296 


திருக்கோவையார் . 


( பொ - ரை .) வண்டுகள் பறக்கப்படாநின்ற சந்தனமரமும் , 
சகரராலே தோண்டப்பட்ட கடலிற் பிறந்த முத்தும் , வெள்ளிய 
சங்கும் , எவ்விடத்தும் தம்மை விரும்பினவர்களிடத்தே சென்று 
அவர்களுக்கு மெய்க்கு அலங்காரமாகாநிற்கும் . நலமாகிய ( ? ) 
கங்கையென்று சொல்லப்பட்ட அதிக சலத்தைச் சூடியருளுகிற 
தலைவன் , சிவனென்னுங் நாமத்தையுடையவன் , அவனுடைய 
திருச்சிற்றம்பலத்தை யொத்துக் கரும்பை நிகர்த்த வார்த்தை 
யினையுடையாளும் , விசாரிக்கில் , அத்தன்மையினள் ; காண் ; 
ஆதலால் நீ செல்ல வேண்டா ( 7 - று .) 


248 . 


கண்டோர் கூற்று . 


( பா - ம் .) சிற்றம்பல மன்னும் கரும்பன மென்மொழியாள். 


வியன் கங்கை - அகன்றகங்கை . 


சுரும்பிவர் ...... மெய்க்கணி.பாம் : பலவறு நறுஞ் சாந்தம் படுப்ப 
வர்க் கல்லதை , 

மலையுளே பிறப்பினு மலைக்கவைதா மென் செய்யு , 
நினையுங்கானும் மக ணுக்குமாங் கனையளே ! சீர்கெழு வெண்முத்த 
மணிபவர்க் கல்லதை , நீருளே பிறப்பினு நீர்க்கவைதா மென் செய்யும் , 
தேருங்கா ணும்மக ணுமக்குமாங் கனையளே ” . ( கலி , பால் . 8. ) 


இறையனார் சூத் 23 , மேற்கோள் கல்லாடம் 21 ; சீவக . 5t13 , 
பெருங் . 1. 47 : 253-5 ; குலோத்துங்கசோழன் கோவை 392 : கோடீசு 
வரக்கோவை 352 முதலியவற்றையும் காண்க . 


வருணத்திற் போதுந் தருத்தரும் போது மலர்ந் தவந்தத் 
தருணத்திற் சூடுநர்க் கல்லரா தவைக்கவை தாமென் செயுங் 
கருணைத் திரவியத் தியாகேசர் சோகழிக் காரிகையா 
யருணைத் திலவி த ழாருமக் நீர்மைய என்பினர்க்கே ( துறைசை ) 361 . 


-297 


உடன்போக்கு . 
249. அழுங்குதாய்க்குரைத்தல் 
செழும்பணை யணைந்தமை 
அழுங்குதாய்க் குரைத்தது . 


( இ - ள் . ) அழகிய மருதநிலத்தை . 
தாய்க்குச் சொன்னது . 


கிலேசிக்கிற 


ஆண்டி லெடுத்தவ ராமிவர்தா மவரல் குவர்போய்த் 
தீண்டி லெடுத்தவர் தீவினை தீர்ப்பவன் றில்லையின்வாய்த் 
தூண்டி லெடுத்தவ ராறெங்கொ டெற்றப் பழம் விழுந்து 
பாண்டி லெடுத்த பஃறாமரை கீளும் பழனங்களே . 

( ப - ரை .) அவர் அல்குவர் போய் - அவர்கள் போய் அவ 
தரிப்பார்கள் . ( எவ்விடத்தே யென்னில் ,) தீண்டில் எடுத்தவர் 
தீவினை தீர்ப்பவன் தில்லையின் வாய் - தம்மைச் சென்று குறுகு 
கிற ( வர் ) பிறவி என்கிற கடலில் அழுந்தாமல் எடுத்து , அவர்கள் 
தீவினையைத் தீர்க்கிறவருடைய பெரும்பற்றபுலியூரில் , தூண்டில் 
எடுத்த வரால்- தூண்டிலினது இரையை விழுங்கிய வரால் , 
தெங்கொடு எற்றப் பழம் விழுந்து- தெங்குடன் மோதத் தென் 
னம் பழம் விழுந்து , பாண்டில் எடுத்த- கிண்ணம் போலே 
உயரமலர்ந்த , பல் தாமரை கீழும்- பலதாமரைப் பூக்களை ஆங்கு 
அழிக்கின்ற , பழனங்களே- தடாகங்களையுடைய மருத நிலத்தே 
( சென்று புகுவார்கள் .) ஆண்டு இல் எடுத்தவராம் இவர்தாம் 
இல்லிலே எடுத்து வளர்த்த கைத்தாயராக வேண்டுமிவர் . ( எ - று ) 


249 கண்டோர் கூற்று : 

ஆண்டிலெடுத்தவராமிவர் தாமென்று தம்முட் கூறிப் பின் செவி 
லிக்குக் கூறினாராக வுரைக்க . இவ்வாறு 

பாராது , செவிலிகேட்ப 

முழு 
வ தூஉந் தம்முட் கூறினாராக வுரைப்பினுமமையும் . 

நில்லாவளை ( 192 ) தொட்டு இதுகாறும்வரப் ,பாலைத்திணை கூறிய 
வாற்றிக . ( பே - ரை . ) 

உடன்போக்கு முற்றிற்று . 
38 


298 


திருக்கோவையார் . 


17. வரைவு முடுக்கம் . 


இவ்வாறு உடன்போக்கு நிகழாதாயின் , வரைந்து கோடல் 
நிகழும் . அது நிகழுமிடத்துத் தோழியான் வரைவு முடுக்கப் 
பட்டும் , வரை பொருட் பிரிந்து வந்தும் நிகழுமென்ப . அவற்றுள் 
வரைவுமுடுக்கம் பதினாறு துறையுடைத்து , அவைவருமாறு . 


7 


வருத்தங் கூறல் , அவன்மறுத் துரைத்தல் , 
உள்ளது கூறல் , ஏதங் கூறல் , 
பகல்வர லென்றல் , தொழுதிரந் துரைத்தல் , 
சிறைப்புறங் கூறல் , மந்திமேல் வைத்தல் , 
* கண்டுயி லாமை கண்டா ருரைத்தல் , 
1 பகலுடம் பட்டாள் போன் றிரவர லென்றல் , 

இரவுடம்பட் டாள் போன்று பகல்வர லென்றல் , 
12 இரவும் பகலும் வரவொழி கென்றல் , 
13 காலங் கூறல் , 1 * கூறுவிக் குற்றல் , 
15 செலவு கூறல் , 1 பொலிவழி வுரைத்தலென் 
றீரெண் கிளவியு மியம்புங் காலை 
வாரணி முலையாய் வரைவு முடுக்கம் . 

( பே - ரை . ) 


11 


250. வருத்தமிகுதிகூறி வரைவுகடாதல் 


இரவுக்குறியிடத் தேந்திழைப்பாங்கி 
வரைவுவேண்டுதல் வரவுரைத்தது . 


( இ - ள் . ) இரவுக்குறியிடத்து ஏந்திழை பாங்கி வரைந்து 
கொள்வாயாக என்னும் இடம் தோன்றச் சொன்னது . 


வரைவுமுடுக்கம் 


299 


எழுங்குலை வாழையி னின்கனி தின்றிள மந்தியந்தண் . 
செழுங்குலை வாழை நிழலிற் றுயில்சிலம் பாமுனைமேல் 
உழங்கொலை வேற்றிருச் சிற்றம் பலவரை யுன்னலர் போல் 
1 அழுங்கொலை வேலன்ன கண்ணிக்கென் னோநின் னருள் 

( வகையே 


( பொ - ரை . ) இளமந்தி . குலையுடைத்தாகிய 

வாழை 
யின் இனிய பழத்தைத் தின்று , அழகினையும் தட்பத்தினையும் 
உடைத்தாகிய ............. குலை யுடைத்தாகிய வாழை நிழலிலே 
உறங்குகிற மலையினையுடையவனே ! சத்துருக்கள் முனையிடத் 
தைக்கிழித்துச் செல்லுகிறதொத்து வேலாகிய சூலவேலையுடைய 
திருச்சிற்றம்பலவரை நினையா தவரைப் போலே , வருந்து கிற 
கொலைத் தொழிலாற் சிறந்த வேல்போன்ற கண்களை யுடையா 
ளுக்கு உன் அருளின் கூறுபாடு எத்தன்மைத்து ? ( எ - று . ) 


என்று பொருளாய் , உன் நாட்டத்துப் பண்புதான் உன்னி 
டத்தே உண்டாயிருக்க வேண்டாவோ ? என்றது . எங்கனெனின் , 
இளைய மந்திக் குரங்கானது அழகுடைத்தாகிய வாழையின் 
பழத்தைத் தின்று எழுகிற குலையுடைத்தாகிய வாழை நிழலிலே 
பிறிதொன்றிற்கு வெருவாதே உறங்கும் மலை பினையுடையவனே ! " 
என்றதாற் போந்த பொருள் : இவளும் உன்னோ.......... டைப் . 
போகத்தை அனுபவித்து உன் திருவடி நிழலிலே தாயார் சொல் - 
லுக்கு உண்ணடுங்கிக்கா......யுறையும தல்லவோ நன்மையாவ் 
தென்றுபடும் . 


250 தோழி கூற்று . 


பாம் 1 அழுங்குலைவேல் 
‘ நின்னருள் வகை யென்னோவென்பதற்கு இவ்வாறு வருந்துமிவ 
டிறத்து இனி நீ செய்யக்கருதியவகை யாதோவெனினுமமையும் . அழங் 
கொலைவேலென்பது பாடமாயின் அழாநின்ற கொலைவேல்போலுங் 
கண்ணையுடையாட்கென்றுரைக்க . எழுங்குலை - இளங்குலை . செழுங்குலை . 
முதிர்ந் தகுலை , எழுங்குலையும் முதிர்ந்தகுலையுமுடையான் இடையறாது 


300 


திருக்கோவையார் . 


நுகர்ந்து , 


பழுக்கும் வாழைத் திரள்களின் கண் உண்டாகிய கனியை 
மத்திவேறொன்றான் வெருவாது அவ்வாழை நிழலின் கீழின்புற்றுத் 
துயிலுமாறுபோல , ஆராவின்பமிடையிட்டு நுகராது -நீ வரைந்து கோட 
லான் இடையறாத பேரின்பந் துய்த்து , அன்னை சொல்லா லுண்ணடுங் 
காது நின்றாணிழற்கீழ் இவளின்புற்று வாழ்தல் வேண்டுமென உள் 
ளுறை காண்க . 

( பே - ரை ) 


செழுங்குலையில் கனி உள்ளமை . கருதத்தக்கது . ஏட்டிலும் அக் 
கருத்தையொட்டி உரை வகுக்கப்பெற்றிருப்பதைக் காணும்போது 
செய்யுளின் முதலடி செழுங்குலை என்றும் , இரண்டாமடி எழுங்குலை 
யென்றும் பாடம் இருந்திருக்க கூடுமென்று தோன்றுகிறது . 


இச்செய்யுளின் கருத்தோடு பின் வருவனவற்றை ஒப்பிடுக : - “ கோழி 
லைவாழைக் கோண்மிகு பெருங்குலை , பூழுறு தீங்கனி யுண்ணு நர்த் 
தடுத்த , சாரற் பலவின் சுளையொ டூழ்படு , பாறை நெடுஞ்சுனை விளைந் 
தேற , வறியா துண்ட கடுவன் ( அகம் . 2 ) புணர்நிலை வளகின் குளகமர்க் 
துண்ட . புணர்மருப் பொழில் கொண்ட வரைபுரை செலவின் , வயங் 
கெழில் யானை ( கலி . 43 : 20- 21 ) 


251. பெரும்பான்மை கூறி மறுத்தல் 


குலம்புரி கொம்பர்க்குச் 
சிலம்பன் செப்பியது . 


( இ - ள் . ) அழகிதாய் விரும்பத்தக்க 
யொப்பாளுக்கி நாயகன் சொன்னது . 


வஞ்சிக்கொடியை 


பரம்பயன் றன்னடி யேனுக்குப் பார்விசும் பூடுருவி 
வரம்பயன் மாலறி யாத்தில்லை வானவன் வானகஞ்சேர் 
அரம்பையர் தம்மிட மோவன்றி வேழத்தி னென்புநட்ட 
குரம்பையர் தம்மிட மோவிடந் தோன்றுமிக் குன்றிடத்தே . 


தொடர்வேலி சோலீ (பெரிய . கண்ணப்ப.2. ) 
வரைவுமுடுக்கம் . 

301 
( பொ - ரை .) மேலாய பொருளாயுள்ளவன் ; தன் அடியே 
னாகிய எனக்குப் பெரும்பயனாயுள்ளவன் ; பூமியையும் ஆகாயத் 
தையும் ஊடுருவி நிற்கையாலே அவனுடைய திருவடியின் எல் 
லையை அயனும் மாலும் அறியாத தில்லை வானவன் ; அவ 
னுடைய தெய்வலோகத்தைச் சேர்ந்த தெய்வ மகளிரிடமோ ? 
அன்றி , அது யானையெலும்பை வேலியாக நட்ட குறவரிடமோ 
இக்குன்றிடத்தே தோன்றுகின்ற விடம் " ( எ- று .) 

தெய்வ மகளிரிடமாகவன்றோ நான் நினைத்திருப்பது 
என்றது . 
251. தலைவன் கூற்று ,. 

என்றது . அவனையும் அவனை எட்டவுஞ் சுட்டவும் படாத தெய்வ 
மென்றிருத்தலான் , அவள் வாழுமிடத்தை அரம்பையரிடமென்றே 
கருதுவல், அன் றாயினுரை . என வரைவுடம்படாது கூறியவாறு . பயன் - 
இரவுக்குறியிடமுணர்த்துதல் . ( பே - ரை . ). 

வேழத்தின் என்பு வேலி : - மத்தவெங் களிற்றுக் கோட்டு வன் 


252. உள்ளது கூறி வரைவுகடாதல் . 


இன்மையுரைத்த மன்னனுக்கு 
மாழைநோக்கி தோழியுரைத்தது . 


( இ - ள் . ) இல்லாததொன்றைச் சொன்ன நாயகனுக்குக் 
குளிர்ந்த நோக்கினையுடையாளுடைய தோழி சொன்னது . 


302 


திருக்கோவையார் . 


சிறார்கவண் வாய்த்த மணியிற் சிதைபெருந் தேனிழுமென் 
றிறால்கழி வுற்றெஞ் சிறுகுடி லுந்து மிடமிதெந்தை 
உறாவரை யுற்றார் குறவர்பெற் றாளுங் கொடிச்சியும்பர் 
பெறாவரு ளம்பல வன்மலைக் காத்தும் பெரும்புனமே . 

( பொ - ரை . ) சிறு பிள்ளைகள் கையில் கவண் வாய்க்கப்பெற்ற 
மணியாலே அழித்த பெருந்தேனானது இழுமென்கிற அது 
கரணச் சத்தத்தினையுடைத்தாய் இறாலினின்றும் கழிந்து எம் 
முடைய சிறிய வீடுகளைத் தள்ளுகிற இடமாமிது என் பிதாவுக்கு 
முற்றூட்டாயிருந்தது . எங்களுக்கு உறவின் முறையாரும் குற 
வராயிருந்தனர் . எங்களைப் பெற்றவளும் குறத்தி . தேவர்கட் 
கும் பெறவரிய திருவருளையுடைய திருவம்பலநாதனுடைய திரு 
மலையிடத்து நாங்கள் காப்பதும் பெரும்புனமாயிருந்தது . ( எ - று . ) 


என்ன , ஒருவருக்கும் வசப்படாது , மாதாவாலும் பிதா 
வாலும் செய்தொழிலாலும் செற்றியாலும் ( ? ) இருக்கும் ; 
என்றால் , எங்களுக்கு மாதாவும் பிதாவும் குறக்குலமாய் , செய் 
தொழிலும் தினைக்காவலாய் , எம்மென்ற செற்றியினாலே ( ? ) 
பண்பையுடைத்தாய் இருக்க , நீ ஏது கண்டு , எங்களைப் புகழ்க் 
தாய் ? என்றது. 


252 , தோழி கூற்று , 


கோவையும் தொகையு மாவயின் வரையார் " என்பதனான் , இது 
தொடர்நிலைச் செய்யுளாதலிற் குரம்பையர் தம்மிடமோ வென்று 
வினாவப்பட்ட இடம் எஞ்சிறு குடி . லுந்து மிடமெனவும் ஒரு புனத்தைச் 
சுட்டி , இதெந்தை யுறா வரையெனவும் , கூறினாளாக உரைப்பினும மயுைம் 
சிறாரெறிந்த மணியாற் பெருந்தேன் சிதைந்து அவ்விரலைவிட்டுக் கழிந்து 
சிறுகுடிலிற் பரந்தாற்போல , அயலார் கூறும் அலரான் நுமது மறைந்த 
வொழுக்கம் தும்வயினடங்காது பலருமறிய வெளிப்படா நின்றதென 
உள்ளுறை காண்க . பயன் - குறியீட முணர்த்துதல் . ( பே - ரை ) 


வரைவுமுடுக்கம் . 


303 


253. ஏதங்கூறி யிரவரவு விலக்கல் . 


இரவருதுயா மேந்தலுக் கெண்ணிப் 

பருவாலெய்திப் பாங்கிபகர்ந்தது . 
( இ - ள் . ) நாயகனுக்கு இரவிடத்தே வருகிற கிலேசத்தை 
விசாரித்துத் துன்பமுற்ற தோழி சொன்னது . 


- 


கடந்தொறும் வாரண வல்சியி னாடிப்பல் சீயங்கங்குல் 
இடந்தொறும் பார்க்கு மியவொரு நீயெழில் வேலின்வந்தால் 
படந்தொறும் தீயரவன் னம்பலம் பணியாரி னெம்மைத் 
தொடந்தொறுந் துன்பென்ப தேயன்ப நின்னரு டோன்று 

[ வதே . 
( ப - ரை .) பலசீயம் வாரண வல்சியின் நாடி 

பல சிங்கங் 
களும் யானையாகிய உணவைத்தேடி , கங்குல் - இராக்காலத்து , 
கடந்தொறும் - காடுதொறும் , இடந்தொறும் - காட்டில் அவை 
வாழும் இடங்கள் தோறும் , பார்க்கும் , இயவு - பார்க்கும் வழி 
யிடத்தே , ஒரு நீ - ஒரு துணையு மில்லாத நீ , எழின் வேலின் 
வந்தால் - அழகிய வேலே துணையாக வந்தால் , அன்பரின் 
அருள் தோன்றுவதே - அன்பனே ! நின்னுடைய அருள் எங்க 
ளுக்குக் தோன்றுகிறது . படம்தொறும் தீ அரவன் - படங்கள் 
தோறும் அக்கினியைக் கான்று விடு கிற பாம்பையுடையவன் , 
அம்பலம் பணியாரின் - அவனுடைய திருவம்பலத்தை வணங்கா 
தாரைப் போலே , எம்மைத் தொடர்ந்து ஒறும் துன்பு என்பதே - 
எம்மை இடைவிடாமல் ஒறுக்கிற துன்பம் ( தோன்றா நின்றது . 
( எ - று .) 


1 


253. தோழி கூற்று . 


‘ என்றது , எமக்கு நீ செய்யும் தலையளியை யாங்கள் துன்பமாகவே 
உணரா நின்றோம் என்றவாறு . நாடுதல் - மனத்தாலாராய்தல் . பார்த் 
தல் - கண்ணால் நோக்கல் ( பே - ரை .) 


304 


திருக்கோவையார் . 


254. பழிவரவுரைத்துப் பகல்வரவு விலக்கல் 

ஆங்கனமொழுகு மடல்வேலண்ணலைப் 
பாங்கியைய பகல் வரலென்றது . 


( இ - ள் . ) அப்படியிலே பகற்குறி வந்தொழுகுங் கொலை 
வேலையுடைய நாயகனைப் பாங்கியானவள் பகற்குறியில் 
வேண்டா வென்றது . ஆங்ஙனம் என்றது , விட்டுப்பெற்றியாய் 
முன் சொன்ன பகற்குறியை . 


களிறுற்ற செல்லல் களைவயிற் பெண்மரங் கைஞ்ஞெமிர்த்துப் 
பிளிறுற் றவானப் பெருவரை நாட பெடை நடையோ 
டொளிறுற்ற மேனியன் சிற்றம் பலநெஞ்சுறாதவர்போல் 
வெளிறுற்ற வான்பழி யாம்பக னீசெய்யு மெய்யருளே . 

( பொ - ரை .) களிறானது - அனலிலே ( ? ) பட்டுற்ற கிலே 
சத்தைக் களைய வேண்டி அதன் பெண்ணாகிய பெண்யானை 
மரத்தை முறித்து அதன் கையிலே கொடுத்துத் தான் பற்றி 
வலிக்கவும் வராதபடியாலே கூப்பிடுகிற ஆகாயத்தைத் தோய்ந்த 
பெரிய மலைமேலுண்டாகிய நாட்டினையுடையவனே ! அன்னப் 
பெடையையொத்த நடையினையுடையாளுடனே விளங்குகிற திரு 
மேனியையுடையவன் ; அவனுடைய திருச்சிற்றம்பலத்தை நினை 
யாதாரைப் போலே , பகற்பொழுதினிடத்தே நீ செய்கிற மெய் 
யான அருள்வெளிப்பட்ட பெரும்பழியாகா நிற்கும் . ஆதலாற் 
பகற்குறியின் வரவேண்டா என்றபடி 


வழியல்லாத வழியே வந்து யானையானது பாயப் பிடியானை 
அதனை யெடுக்க முயன்றாற்போல , நீயும் வழியல்லாத வழியாகிய 
களவொழுக்கத்திலே வந்து இச்சிற்றின்பத்திலே அழுந்துகை 
யாலே உன்னை இது மாற்ற வேண்டி நானும் கிலேசியா நின்றேன் 
என்றது . 


254. தோழி கூற்று . 


வரைவுமுடுக்கம் . 


305 


( பா - ம் .) 1. பலவனையுன்னலர்போல் . 


2. அனற்றிலே என்று ஏட்டில் காணப்படுகிறது . அசும்பின் 
--கண் என்பது பேராசிரியர் உரை . 

வெளிறு - வெளிப்படுதல் , வெளிறு விரவ வருதி கண்டாய் 
( 11 ஆம் திரு . 278 ) 


255. தொழுதிரந்துகூறல். 


இரவரவி னேதமஞ்சிச் 

சுரிதருகுழற்றோழி சொல்லியது . 
( இ - ள். ) இரவுக்குறி வரவுக்குப் பயப்பட்டு நெறித்த 
கூந்தலினையுடைய தோழி சொன்னது . 


கழிகட் டலைமலை வோன்புலி யூர் கரு தாதவர்போற் 
குழிகட் களிறு வெரீஇயரி யாளி குழீஇ வழங்காக் 
கழிகட் டிரவின் வரல்கழல் கைதொழு தேயிரந்தேன் 
பொழிகட் புயலின் மயிலிற் றுவளு மிவள் பொருட்டே 

(ப - ரை. ) பொழி கண் புயலின் மயிலின் துவளும் இவள் 
பொருட்டு - பொழியாநின்ற கண்ணாகிய மேகங்களை புடையவ 
ளாய் மயில்போல் வாடுகிற இவள் காரணமாக , குழிகண்களிறு 
குழிந்த கண்களையுடைய யானைகள் , அரியாளி வெரீஇ -சிங்கத்துக் 
கும் யாளிக்கும் பயப்பட்டு , குழீஇ வழங்கா - ஒரிடத்தே திரண்டு 
போகமாட்டாதே நிற்கிற, கழி கட்டிரவின் நெடிதாகிய கடுமை 
யைச் செய்கிற இரவிடத்தே , கழிகண் தலை மலைவோன் புலியூர் 
கருதாதவரின் வெரீஇ - கண்கழிந்த தலையோட்டைச் சூடுகிறவனு 
டைய பெரும்பற்றப் புலியூரைச்சேராதாரைப்போலே ( வெருவி ) . 
வரல் - வாரா தொழிவாயாக . ( எ - று .) 

39 


306 


திருக்கோவையார் . 


255. தோழி கூற்று , 


(( பா - ம் .) 1 கருதார் மனம்போல் , 2 குழிவழங்கா . 


கழி அச்சத்தைச் செய்யுமியல்பாற் சிறத்தல் . கழகட்டிரவினென் 
பதற்குக் கழி சிறப்பின்கண் வந்து அரையிரவின்கண் என்பதுபட நின்ற 
தெனினுமமையும் . பொழிகட் புயலின் மயிலிவற்றவளுமென்றதனால் , 
இவ்வாறிவளாற்றாளெனினும் நீ வரற்பாலையல்லை யென்று கூறி வரைவு 
கடாவினாளாம் . (பே - ரை. ) 


256. தாயறிவு கூறல். 


சிறைப்புறத்துச் செம்மல்கேட்ப 
வெறிக்குழற்பாங்கி மெல்லியற்குரைத்தது . 


( இ - ள் . ) நாயகன் கேட்கவேண்டிச் சிறைப்புறமாக நறு 
நாற்றத்தினைப் பொருந்திய அளகத்தினையுடைய பாங்கி மெல்லிய 
இயல்பினையுடையாளுக்குச் சொன்னது . 


விண்ணுஞ் செலவறி யாவெறி யார்கழல் வீழ்சடைத்தீ 
வண்ணன் சிவன்றில்லை மல்லெழிற் கான லரையிரவின் 
அண்ணன் மணிநெடுந் தேர்வந்த துண்டா மெனச்சிறிது 
கண்ணுஞ் சிவந்தன்னை யென்னையு நோக்கினள் கார்மயிலே 


(உரை ) விண்ணும் செலவு அறியாவெறியார் கழல் வீழ்சடை 
தீ வண்ணன் என்பதாவது , சென்று நின்ற நிலைமையைத் தேவர் 
களும் - அறியாத நறுநாற்றமுடைத்தாகிய சீபாதங்களையும் 
தாழ்ந்த சடையினையுமுடைய தழற்பிழம்புபோன்ற சுரூபத் 


வரைவுமுடுக்கம் . 


307 


தைக் கண்டு பிரமன் , மால் அடிமுடியும் தேடும் அவர்களால் 
காணப்பட்டிலன் என்பது கருத்து . அப்படிக் காணப்படாத 
வன் அன்பரிடு மலரிலே வெளிப்பட்ட நறுநாற்றங் கமழும் 
திருவடியினையும் அவர்களுக்குத்தோன்றும் தாழ்ந்த சடையு 
முடையவன் ; 

சிவன் -சிவதத்துவனாயுள்ளவன் . தில்லைமல் 
லெழிற் கானவரையி.ரவின் - அவனுடைய பெரும்பற்றப்புலி 
யூரின் வளப்பமும் அழகுமுடைத்தாகிய கடற்சோலையிடத்தே 
இடையாமத்தே , அண்ணல் மணிநெடுந்தேர் வந்தது உண்டா 
மென - தலையானதொரு மணி கட்டப்பட்ட பெருந்தேர் வந்ததாக 
வேண்டு மென்று , சிறிது கண்ணும் சிவந்து அன்னையும் நோக் 
கினள் கார்மயிலே -அற்பமாத்திரம் கண்களைச் சிவப்பித்துத் 
தாயானவள் என்னையும் குரோதத்துடனே பார்த்தாள்காண் , 
கார்காலத்து மயிலையொப்பாய் , ( எ - று . ) 


‘ என்னையும் சிறிது பார்த்தாள் ( என்றாள்) . தங்களைக் 
கோபிக்கிலும் , முற்றுப்பார்க்கிலும் இவ்வொழுக்கம் வெளிப் 
பட்டதாக .... ( அது ) மாநிக்கிறவர்களென்று கருதி ; 
வொடு வருவானாவது பயன் . 


வரை 


256. தோழி கூற்று . 


257. மந்திமேல் வைத்து வரைவுகடாதல் 


வரிவளையை வரைவு கடாவி 
அரிவைதோழி புரைபகர்ந்தது . 


( இ - ள் . ) அழகிய வளைகளையுடையாளை வரைந்து கொள்ளும் 
படியை முடுக்கி நாயகியுடைய தோழி சொன்னது . 


308 


திருக்கோவையார் . 


வான்றோய் பொழிலெழின் மாங்கனி மந்தியின் வாய்க்கடு 


[ வன் 


தேன்றோய்த் தருத்தி மகிழ்வகண் டாடிரு நீண் . முடிமேல் 
மீன்றோய் புனற்பெண்ணை வைத்துடை யாளையு மேனிவைத் 

( தான் 
வான்றோய் மதிற்றில்லை மாநகர் போலும் வரிவளையே . 

( பொ - ரை . ) அழகிய நீண்ட திருச்சடாபாரத்தின் மேலே , 
நட்சத்திரத்தைப் பொருந்திய புனற்கங்கையாகிய பெண்ணை 
வைத்து , எல்லாமுடையாளையும் திருமேனியில் ஒரு பாகத்தில் 
வைத்தவனுடைய , ஆகாயத்தைப் பொருந்தின மதில் சூழப் 
பட்ட அவனுடைய பெரும்பற்றபு லியூராகிய நகரியை யொத்த 
அழகிய வரி ( வளைகளை ) யுடையாள் , ஆகாயத்தைத் தோய்ந்த 
பொழிலின் அழகிய பழத்தைத் தேனிலே தோய்த்து மந்திக் 
குரங்கின் வாயிலே கொடுத் ( து ) இ ( வ் )வினியோகங் கொள்ளப் 
பெற்றோமே யென்று கடுவன் 

குரங்கு மகிழ்கின்றதனைக் 
( கண்டாள் ) ( எ - று . ) 

இதனால் , இந்தமலையிலே விலங்கு சாதிகள் முதலாகத் தம் 
மால் பாதுகாக்கப்படுவனவற்றைப் பாது காவா நின்றன ; நம் 
முடைய நாயகரல்லரோ நம்மை நினையாதொழிந்தார் என்று 
கருதுவள் என்பது கருத்து . 


257. தோழி கூற்று . 

கான்றோய் பொழில் 


- 


* 258 . காவன்மேல்வைத்துக்கண்டுயிலாமைகூறல் . 

நகர் காவலின் 

மிகுகழி காதல் 
( இ - ள் . ) நகரியைக் காப்பார் காவலிலே மிகவும் சிறந்த 
அன்பாலே சொன்னது . 


வரைவுமுடுக்கம் . 


309 


நறைக்கண் மலிகொன்றை யோனின்று நாடக மாடுதில்லைச் 
சிறைக்கண் மலிபுனற் சீர்நகர் காக்குஞ்செவ் வேலிளைஞர் 
பறைக்கண் படும்படுந் தோறும் படாமுலைப் பைந்தொடியாள் 
கறைக்கண் மலிகதிர் வேற்கண் படாது கலங்கினவே . 


( பொ - ரை . ) தேனினைத் தன்னிடத்தே யுடையதாகிய 
கொன்றைமாலையையுடையவன் ; அவன் நின்று கூத்தாடியருளு 
கிற பெரும்பற்றப்புலியூராகிய , அணையிடத்தே நின்று சிறைப் 
படும் புனல் சுற்றிச் சூழப்பட்ட சீரிய நகரியைக் காக்கின்ற 
சிவந்த வேலையுள்ள இளைஞருடைய துடியின் வட்டம் ஆரவாரிக் 
குந்தோறும் , விழாத முலைகளையும் அழகிய வளைகளையும் உள்ளவ 
ளுடைய , தன்னிடத்தே இரத்தம் செறிந்த ஒளிவேலையொத்த 
கண்கள் உறங்காது வருந்தின. ( எ - று . ) 
258 . 

இஃது இன்னார் கூற்றென்னாது துறை கூறிய கருத்து . ( பே - ரை .) 


259 .. 


பகலுடம்பட்டாள் போன்று இரவுவாவு 

விலக்கல் . 


விரைதரு தாரோய் 
இரவா லென்றது . 


( இ - ள் . ) திவ்ய கந்தம் பொருந்தின மாலையினையுடைய 
வனே ! இரவுக்குறிவாராதே கொள் என்றது . 


> கலரா யினர்நினை யாத்தில்லை யம்பலத் தான்கழற்கன் 
பிலரா யினர்வினை போலிரு டூங்கி முழங்கிமின்னிப் 
புலரா விரவும் பொழியா மழையும்புண் ணின்னுழைவேன் 
மலரா வருமருந் தும்மில்லை யோநும் வரையிடத்தே. 


3101 


திருக்கோவையார் . 


( உரை ) கலரானவர் நினையாத்தில்லையம்பலத்தான் - அறிவில் 
லாதவர்களால் நினையப்படாத பெரும்பற்றப்புலியூரில் திருவம் 
பலத்தே உள்ளவனுடைய , கழற்கண் அன்பிலாதார்வினையகல 
திருவடிகண்டு அன்பிலாதார் தீவினை போல , 

இருள் . தூங்கி முழங்கி மின்னி - எனவும் நிரைநிரையாக 
வைத்து , புலரா இரவும் , பொழியாமழையுமென்னும் சொற் 
களுடனே கூட்டி , இருள் செறிந்து விடியாத இரவும் , முழங்கி 
மின்னிப் பொழிவது போலக்காட்டிப் பொழியாத பழையும் , 

புண் நுழை வேல் மலரா வரும் - புண்ணிலேபட்டுருவு கின்ற 
வேல் வென்னும்படி மிகவும் கொடியதாய் வாராநின்றன . 
மருந்தும் இல்லையோ நும் வரையிடத்தே -இது , நீ வரைந்து 
கொள்ளாயாகில் வரைந்து கொள்ளு மளவும் இவ்வளவிலே 
நிற்கும்படி ஒரு மருந்தாகிலுமில்லையோ , நுங்கள் வரையிடத்தே 
என்றுபடும் . 


259. தோழி கூற்று . 


260. இரவுடம்பட்டாள் போன்று பகல்விரவுவிலக்கல் 


இகலடு வேலோய் 


பகல் வரலென்றது . 


( இ - ள் . ) மாறுபட்டாரைக் கொல்லுகிற வேலினையுடைய 
வனே! பகற்குறி வாராதொழி என்றது 


இறவரை யும்பர்க் கடவுட் பராய்நின் றெழிலியுன்னிக் 
குறவரை யார்க்குங் குளிர்வரை நாட கொழும்பவள 
நிறவரை மேனியன் சிற்றம் பலநெஞ் சுறாதவர்போல் 
உறவரை மேகலை யாட்கல ராம்பக லுன்னருளே . 


வரைவுமுடுக்கம் . 


311 


( உரை . ) இற- மழை பெய்யாதொழிய, வரையும்பர்- மலையி 
னுச்சியிலே இருக்கிற குறவர்கள் , மழைபெய்விப்பதாக நினைந்து 
தெய்வத்துக்குப் பலிகொடுத்து வேண்டிக் கொண்டு குறவர் 
( ஐகாரம் அசைநிலை ) ஆரவாரிக்கின்ற குளிர்ந்த மலைமேலுண்டா 
கிய நாட்டினையுடையவனே ! அழகிய பவளத்தின் நிறம் போன்ற 
வரையினை நிகர்த்த திருமேனியையுடையவன் ; அவனுடைய 
திருச்சிற்றம்பலத்தை நினையாதாரைப் போலே, கிலேசிக்க , 
உன்னுடைய அருள் - பகற்குறியிடத்தே - வருவாயாகில் அரை 
யிலே சிறந்த மேகலாபரணத்தை யுடையவளுக்கு அலராக 
நிற்குமாதலால் பகற்குறி பிட்த்தே வரவேண்டா . ( எ - று . ) 


260. தோழி கூற்று : 


குறவர் பரவும் பருவத்துத் தெய்வத்தைப் பரவாது , பின் மழை 
மறுத்தலானிடர்ப்பட்டு அதனை முயல்கின்றார் போல , நீயும் வரையும் 
காலத்து வரையாது , இவளை எய்துதற்கரிதாகிய விடத்துத் துன்புற்று: 
வரைய முயல்வையென உள்ளுறை காண்க ( பே - ரை . ) 


261. இரவும் பகலும் வாவு விலக்கல் 


இரவும் பகலும் 

வரவொழி கென்றது 
( இ - ள் . ) இரவிடத்தும் பகலிடத்தும் வரவேண்டா வென்று 
விலக்கியது 


சுழியா வருபெரு நீர்சென்னி வைத்தென்னைத் தன்றொழும்பிற் 
கழியா வருள்வைத்த சிற்றம் பலவன் க்ரந்தருமான் 
விழியா வரும்புரி மென்குழ லாடிறத் தையமெய்யே 
பழியாம் பகல்வரி னீயிர வேதும் பயனில்லையே . 


312 


திருக்கோவையார் .. 


( பொ - ரை . ) சுழித்துக் கொண்டு வருகிற பெரு நீராகிய, 
கங்கையைத் திருமுடியிலே வைத்து , என்னைத் தன் அடிமைத் 
திறத்துக்குப் போந்தே னென்று , நீக்கி நிறுத்தாத அருளை 
என்னிடத்தே வைத்த திருசிற்றம்பலநாதன் ; அவன் கையிலேந் 
திய மான்போலச்சதர்காலமும் விழித்துச் செல்லுகிற , நெறித்த 
மெல்லிய கூந்தலினையடாளளவில் , சுவாமி , உண்மையாக நீ 
பகற்குறியிடத்தே வருகையினாலே , சிறிதும் பயன் படாது ; 
என்ன , இரவும் பகலும் வா ராதேகொள் , நாயகனே ( எ - று . ) 

சுழித்துக் கொண்டு வருகிற பெரிய நீரை அதன் 
விசையை மாற்றித் திருமுடியிலே வைத்தாற் போல , நில்லாது 
பரக்கும் நெஞ்சுடைய என்னையும் ஒரு வழிப்படுத்தி ஆண்டா 
னென்பது கருத்து . 


261. தோழி கூற்று . 

சுழியா.......... நீர் : சுழித்தவார் புனற் கங்கை சூடி ( தே . ஞா { 
திருத்தெங் , 5 ) 


262 . 


காலங்கூறிவரைவுகடாதல் . 


முந்தியபொருளைச் சிந்தையில்வைத்து 

வரை தருகிளவியிற் றெரியவுரைத்தது . 
( இ - ள் . ) முற்படத் தோன்றுகிற பொருளை நெஞ்சிலே 
வைத்து வரையவேண்டுமென்கின்ற வார்த்தையாலே விளங்கச் 
சொன்னது . 


மையார் கதலி வனத்து வருக்கைப் பழம்விழுதேன் 
எய்யா தயின்றிள மந்திகள் சோரு மிருஞ்சிலம்பா 
மெய்யா வரியதெ னம்பலத் தான்மதி யூர்கொளவெற்பின் 
மெய்யார் வளரின வேங்கைபொன் மாலையின் முன்னினவே . 


வரைவுமுடுக்கம் . 


313 


( உரை ) பெரியதாய் வளராநின்ற இளைய வேங்கைகள் 
பொன்னரிமாலையைப் போல தோன்றாநின்றன , ( என்ன வரை 
யுங்காலமும் வந்தது . நீ நினைத்தால் முடியாதனவுமில்லை ; ஆத 
லால் நீ நினையாமலே கிடக்கின் ....... து . உன்னுடைய மலையின் 
வளமிருந்தபடி ; ஓர் இன்பத்தைத் தெரியாமலிருக்கும் போதும் 
விலங்குச்சாதிகள் முதலாகப் பெற்று . அநுபவியாநின் றன 
என்றால் , நீயுமாகி றித்தால் முடியாதிருக்குமோ என்றது . ) 


262. தோழி கூற்று . 


( பா - ம் ) மர் திகடேரும் . 


கூறும் 


உரை 


மேலே குறிக்கப்பெற்றது பொழிப்புரையாகாது : இப்பாடலிற்குப் 
பேராசிரியர் 

பின்வருமாறு: - இருளார்ந்த வாழைக் 
காட்டின்கண் வருக்கைப்பலாவின் பழம் விழுதலாலுண்டாகிய தேனை 
இளைய மந்திகள் அறியாதேயுண்டு பின் களியாற்சோரும் பெரிய சிலம்பை 
யுடையாய் ! மதி நிரம்பாநின்றது ; அம்பலத்தானுடைய இவ்வெற்பின் 
கண் செறிவார்ந்த வளராநின்ற இளைய வேங்கைகள் பூத்துப் பொன் 
மாலைபோலத் தோன்றின . இனி மெய்யாக உனக்கரியது யாது ? 


நின் மலைக்கண் விலங்குகளும் இத்தன்மைத்தாகிய தேனைக் 
குறியா துண்டு இன்புறாநின்றனவாகலின் குறித்தவற்றின் நினக்கரியது 
யாது ? இதுவன்றோ பருவமுமென வரைவு பயப்பக் கூறியவாறாயிற்று . 
வேட்டபொருள் உன்ளத்துமுற்பட்டுத் தோன்றுதலின் , 
முந்தியபொருளென் றாள் ( பே - ரை .) 


வரைவை 


விலங்குகளும் இன்புறா நின்றன : 


வையை நீர் விழவின்கண் மைந் தரும் மகளிருமேயன்றி விலங்கு 
களும் ஒத்த அன் பினராயின ; அது நின்மரட்டில்லை யாயிற்றென்பது 
கூறியவாறு " என்ற பரிபாடல் ( 10. 55 ) உரையையும் , 


40 


314 


திருக்கோவையார் . 


குறியா வின்ப மெளிதினின்மலைப் 
பல்வேறு விலங்கு மெய்து நாட 
குறித்த வின்ப நினக்கெவ னரிய " 


என்ற அகநானூற் ( உ ) அப்பாடலின் பகுதியையும் ஒப்பிடுக . 


மதியூர்கொளும் நாளிலும் வேங்கை மலரும் நாளிலும் வரைதல் 
மரபு : 

வேங்கை விரிவிட நோக்கி , வீங்கிறைப் பணைத்தோள் வரைந்தனள் 
கொளத்கே , ( கலி . 38. 1-2 ) ‘ மன்ற வேங்கை மணநாட் பூத்த, மணியே 
ரரும்பின் பொன்லீ ( அகப்: 232-7-8 ) ; வேங்கையு மொள்ளிணர் விரிக் 
உன ; நெடுவெண் டிங்களு மூர்கொண் டன்றே ( அகம் . 2- 16-7 . ) 


வரைநாளுணர்த்தற்குச் செய்யுளாகக் கூறுவர் இலக் , 
விளக் , ஆசிரியர் ( சூ . 523. உரை ) 


263 . 


கூறுவிக்குற்றல் 


ஒத்ததொவ்வா துரைத்ததோழி 
கொத்தவிழ்கோதையாற் கூறுவிக்குற்றது 


( இ - ள் ) 

நாயகனுடைனே பொருந்தவும் பொருந்தாமலும் 
வரைவின் ... கினதோழி , கொத்து விரிகின்ற மாலையையுடைய 
நாயகி தன்னைக் கொண்டே சொல்லுவிப்பதாக நினைந்தது 


தேமாம் பொழிற்றில்லைச் சிற்றம் பலத்துவிண் ணோர்வணங்க 
நாமா தரிக்க நடம்பயில் வோனை நண் ணாதவரின் 
வாமாண் கலைசெல்ல நின்றார் கிடந்தநம் மல்லல்கண்டால் 
தாமா வறிகில ராயினென் னாஞ்சொல்லுந் தன்மைகளே 


( பொ - ரை .) தேமாம் பொழிலானாலே சூழப்பட்ட பெரும் 
பற்றப்புலியூரில் திருவம்பலத்திலே தேவர்கள் வந்து வணங்க , 


வரைவுமுடுக்கம் : 


315 


மானிடராகிய நாம் ஆதரம் பண்ணவும் , திருக்கூத்தாடியருளு 
கிறவனைச் சேராதாரைப் போலே , குரங்கினின்று ( அழகு ) மாட் 
சிமைப் பட்ட மேகலாபாரம் கழலவும் , இதனை விசாரியாதே 
நின்றவர் , பெருகிக் கிடந்த நம்முடைய கிலேசத்தைப்பார்த்தால் , 
தாமாக அறியாராகில் , இவருக்கு நாம் அறிவுக்கும் இயல்புகள் 
எங்ஙனேதான் ? ( எ - று . ) 


என்ன , நாயகி மறுமாற்றஞ் சொல்லவும் , அவன் கேட்பவனா 


வது பயன் : 


263. தோழி கூற்று . 


இதனைப் பாங்கிநின்குறை நீயே சென்றுரை என் றற்குச் செய்யுளா 
கக்கூறுவர் இலக் . விளக் . ஆசிரியர் ( சூ . 521. உரை ) 


264. செலவு நினைந்துரைத்தல் 


பாங்கிநெருங்கப் பணிமொழிமொழிந்து 
தேங்கமழ் சிலம்பற்குச் சிறைப்புறக்கிளவி 


( இ - ள் . ) பாங்கியானவள் நெருங்கி வார்த்தை சொல்வதற்கு 
நாயகியானவள் பலவார்த்தையும் பேசியது . தேன்கமழும் மலை 
யினையுடையவனுக்குச் சிறைப்புறத்துச் சொல்லும் வார்த்தை 


யாயது . 


வல்சியி னெண்கு வளர்புற் றகழமல்கும் மிருள்வாய்ச் 
செல்வரி தன்றுமன் சிற்றம் பலவரைச் சேரலர்போல் 
கொல்கரி சீயங் குறுகா வகைபிடி தானிடைச்செல் 
கல்லத ரென்வந்த வாறென் பவர்ப்பெறிற் கார்மயிலே 


1 


316 

திருக்கோவையார் . 
( ப - ரை . ) சிற்றம்பலவரைச் சேரலர்போல் 

திருச்சிற்றம் 
பலநாதனைச் சேராதாரைப் போலே , கொல் கரி சீயம் குறுகா 
வகை - கொலைத்தொழிவைவல்ல யானையைச் சிங்கம் சென்று குறு 
காதபடி , பிடிதான் இடை செல் - பிடியானையானது தான் இடை 
யிலே புகுந்து தன் முகத்தைக் காட்டி அதன் மறுப்பை மறைத் 
துப் பரிகரிக்கிற , கல் அதர் என் வந்தவாறு என்பவர் பெறின் 
கல்லுடைத்தாகிய வழியிலே நீங்கள் வந்தபடி ஏன் ? என்று 
சொல்வாரைப் பெறின் , கார்மயிலே - கார்காலத்து மயிலையொப் 
பாய் ! வல்சி எண்கு வளர்புற்று அகழ - தனக்கு உணவு காரண 
மாகக் கரடியானது மிக்க புற்றை அகழும்படி , மல்கும் இருள் 
வாய் -செறிந்த இருளிடத்தே , செவ்வு அறிதுமன்-செல்கை அரி 
தென்று காண் ( எ - று . ) 


சென்றாலும் வினவுவாரில்லை: எனவே , மானி ( ல )த்திறந்து 
படுவரென்பது கருத்து . 


264. தோழி கூற்று . 


( பா - ம் ) கல்லதரின் . 


265 . 


பொலிவழிவுரைத்து வரைவுகடாதல் 


வரைவுவிரும்பு மன்னுயிர்ப்பாங்கி 

விரைதருகுழலி மெலிவுரைத்தது 
( இ - ள். ) வரைந்து கொள்ளுகிறதை விரும்புகிறதை விரும் 
புகிற நிலைபெற்ற உயிர்போன்ற பாங்கி நறுநாற்றமுடைத்தாகிய 
கூந்தலினையுடையவள் வாடியதனைச் சொன்னது . 


வரைவுமு க்ேகம் . 


317 


வாரிக் களிற்றின் மருப்புகு முத்தம் வரைமகளிர் 
வேரிக் களிக்கும் விழுமலை நாட விரிதிரையின் 
நாரிக் களிக்கமர் நன்மாச் சடைமுடி நம்பர் தில்லை 
ஏரிக் களிக்கரு மஞ்ஞையிந் நீர்மையென் னெய்துவதே . 


1 


( பொ - ரை .) இம்மலையிற் குறமகளிர் ஆனை மருப்புக்கள் 
உகுத்த முத்துக்களைக் கள்ளுக்கு முகந்து கொடுக்கும் சீரிய மலை 
மேலுண்டாகிய நாட்டினையுடையவனே ! விரிந்த திரையையுடைய 
பெண் ( ணாகிய ) கங்கைக்குக் கொடுக்கப் பொருந்தின நல்லபெரிய 
திருச்சடாமகுடத்தையுடைய சிவனது பெரும்பற்றபுலியூரில் 
அழகுடன் களிக்கும் கரிய ம பிலை யொப்பாள் இத்தன்மையை 
அடைகுவதேன் தான் ? 


என்ற பொருளாய் , ஆனைக் கொம்பினின்றுகுத்த முத்துக் 
களை மதுபானங் காரணமாக முகந்து கொடுத்தாற்போல இவளும் 
தன் அண்ணன்மார்களுடைய காவல் நீங்கி உனக்கெளியளாயின 
( மை ) பார்க்காது உனக்கின்பஞ் செய்கிற களவொழுக்கங்கள் 
காரணமாக இகழ மதித்தாய் ; அத்தனை , என்றது . 


265. தோழி கூற்று . 


1 பா -ம் - நாரிக்களித்தமர் 


18 . 


வரைபொருட்பிரிதல் . 


இது முப்பத்து மூன்று துறையுடைத்து . அவை வருமாறு: 
1 முலைவீலை கூறல் , வரைவுடம் படுத்தல் , 
வரைபொருட் கேகலை யுரையவட் கென்றல் , 
+ நீகூ றென்றல் , சொல்லா தேகல் , 
* பிரிந்தமை கூறல் , நெஞ்சொடு கூறல் , 


318 


திருக்கோவையார் . 


15 


* நெஞ்சொடு வருந்தல் , வருத்தங்கண்டுரைத்தல் , 
1 ° வற்புறுத் தல்லொடு , 1 வன்புறை யழிதல் , 
12 வாய்மை கூறல் , 13 மன்னவன் மெய்யுரை , 
தேறாது புலம்பல் , " * காலமறைத் துரைத்தல் , 
தூதுவர வுரைத்தல் , 1 ° தூதுகண் டழுங்கல் , 
17 மெலிவு கண்டு செவிலி யுரைத்தல் , 
18 மேவிய செவிலி கட்டுவைப் பித்தல் , 
19 கலக்குற்று நிற்றல் , 2 ° கட்டுவித் திகூறல் , 
21 வேலனை யழைத்தல் , 2 2 இன்ன லெய்தல் , 
2 விலக்க நினைத்தல் , 2 நிலைமை யுரைத்தல் , 

அறத்தொடு நிற்றல் , - ஐயம் தீர்த்தல் , 
27 அவன் வெறி விலக்கல் , 28 செவிலிக்குத் தோழி 
அறத்தொடு நிற்றல் , " நற்றாய்க்குச் செவிலி 
அறத்தொடு நிற்றல் , 30 தேர்வர வுரைத்தல் , 
31 மணமுரசு கேட்டு மகிழ்ந்து ரைத்தல் 
32 ஐயுற்றுக் கலங்கல் , 33 அவனிதி காட்டல் 
ஆறைந் துடனே கூறிய மூன்றும் 
விரைமலர்க் குழலாய் வரைபொருட் பிரிதல் . 

( பே - ரை . ) 


266. முலைவிலை கூறல் 


கொலைவேற் கண்ணிக்கு 
விலையிலை என்றது . 


( இ - ள் . ) கொலை செய்யும் வேல் போன்ற கண்ணினை யுடை 
யாளுக்கு மதிக்கும் விலை இல்லை யென்று சொன்னது . 


குறைவிற்குங் கல்விக்குங் செல்விற்கு நின்குலத் திற்கும்வந் 

[ தோர் 
நிறைவிற்கு மேதகு நீதிக்கு மேற்பினல் லானினையின் 
இறைவிற் குலாவரை யேந்திவண் டில்லைய னேழ்பொழிலும் 
உறைவிற் குலா நுத லாள் விலை யோமெய்ம்மை யோதுநர்க்கே 


வரைவுமுடுக்கம் 


319 . 


( பொ - ரை . ) ஒரு குறை ( யுடை ) யாயிருக்கிற நீ வந்த வரத் 
திற்கும் , உன்னுடைய கல்விமிகுதிக்கும் , உங்கள் குடிக்கேற்ற 
பெரு ( டை ) க்கும் , நின்னுடைய வமிசத்திற்கும் , உன்னிடத்தே 
நட்புக் கொள்ள நாடி வந்த நல்லோர்களுக்கும் , ......பஞ்சேந்திரி 
யங்கள் ஒருப்பட்டு நிரம்பத்கக்க நின் ஒழுக்கத்திற்கும் , இவற்றான் 
ஏற்கினல்லது , விசாரிக்கில் , சுவாமி வில்லாக வளைத்த மகா 
மேருவை ஏந்தியவன் ; அவனது அழகிய பெரும்பற்றப்புலியூரிலே 
யுள்ளவன் ; அவனுடைய ஏழு பொழிலாகிய ஏழு பூமியும் உரை 
யிடவும் போதாது ; இத்தனையல்லது , விற்போன்ற நெற்றியினை 
யுடையாளுக்கு , உண்மை சொல்லில் விலையோ தான் ? ( எ - று . ) 


266. தோழி கூற்று . 


ஏழ்பொழில் ( சிற் . 7 ; 31. ) 


இப்பாடலிலுள்ள சொற்களுக்குப் பேராசிரியர் வேறு விதமாகப் 
பொருள் கூறுவர் . செல்வு-- இருமுதுகுரவராற் கொண்டாடப் படுதல் - 
நிறைவு- அறிவொடு கூடிய ஒழுக்கம் . நீதி . உள்ளப் பொருத்த முள்வழி 
மறாது கொடுத்தல் . உறைவில்என்பதற்கு உறையையுடைய வில்லெனினு: 
மமையும் . 


" உரவோனாடும் ஊருங்குலமும் மரபும் புகழும் வாய்மையுங் கூறற்குச் 
செய்யுளாகக் கூறுவர் இலக்- விளக்- ஆசிரியர் ( சூ 523 -உரை ) 


267. வருமதுகூறி வரைவுடம்படுத்தல் . 
தொடுத்தனவிடுத்துத் தோகை தோளெய்தி 

இடுக்கண்பெரி திரவரினென்றது . 
( இ - ள் ) எங்கள் ( ஊ ) ர் இனமுறையார் அடுக்கிச் சொல்லு 
கின்ற பொருள்களைக் கொடுத்து மயில் போன்றவள் தோளைப் 
பெறுவாயாக . இரவிடத்தே வரில் இடுக்கண் பலவும் உண்டாம் . 


320 


திருக்கோவையார் . 


வடுத்தன நீள் வகிர்க் கண்ணி வெண்ணித் திலவா ணகைக்குத் 
தொடுத்தன நீவிடுத் தெய் தத் துணியென்னைத் தன்றொழும் 
படுத்தநன் னீள்கழ லீசர்சிற் றம்பலந் தாம்பணியார்க் [பிற் 
கடுத்தன * தாம்வரிற் பொல்லா திரவினின் னாரருளே . 

( பொ - ரை . ) வடு விடக்தனவாகிய நீண்ட வகிரை யொத்த 
கண்களையும் வெள்ளியமுத்துப்போலும் ஒளிசிறந்த முறுவலையும் 
உடையாளுக்கு எங்கள் உறவின்முறையாராலே அடுக்கிச் சொல் 
லுகின்றவற்றை நீ கொடுத்து இவளைப் பெறும்படியை அறுதி 
யிடுவாயாக . என்னைத் தன்னுடைய தொண்டுபடு த்தலிலே 
ஆக்கிக்கொண்ட நன்றாக அளவிடப்படாத சீபாதங்களையுடைய 
முதலியாருடைய திருச்சிற்றம்பலத்தை வணங்காதார்க்கு அடுத் 
தனவாகிய குற்றங்கள் வரின் பொல்லாதாய் முடியும் . இர 
விடத்தே நீ ஒழுகுகின்ற பெறுதற்கரிய அருளானது பொல்லா 
தாக முடியும் . 

ஆதலால் இவளை வரைந்துகொள்ளும்படி அறுதிபிடு வா " 
யாக வேண்டும் . ( எ - று ) 


267. தோழி கூற்று . 


( பா - ம் . ) 1. தொடுத்தது . 2. படுத்தன நீள்கழல் . 

3. தான் . 
சிற்றம்பலந்தாம் ( 

பணியார்க்கடுத்தன தாம் வருகையாவது கெர்ப்பம் 
வருகை , நீவரின் எமக்கடுத்தன தாமுளவா மென்று பொருளுரைப் 
பாருமுளர் . ( பே - ரை .) 


268 . 


வரை பொருட்பிரிவை யுரையெனக்கூறல் 


ஆங்கவள்வயி னீங்கலுற்றவன் 
இன்னுயிர்த்தோழிக்கு முன்னிமொழிந்தது , 


( இ - ள் . ) அவ்விடத்து நாயகியிடத்தினின்றும் நீங்குவதாக 
நினைந்தவன் இனிதாகிய உயிர்போன்ற தோழிக்கு எதிர்ப்பட்டுச் 
சொன்னது . 


வரை பொருட் பிரிதல் . 

321 
குன்றங் கிடையுங் கடந்துமர் கூறு நிதிகொணர்ந்து 
மின் றங் கிடை . நும்மை யும்வந்து மேவுவ னம்பலஞ்சேர் 
மன்றங் கிடைமரு தேகம்பம் வாஞ்சிய மன்னபொன்னைச் 
சென்றங் கிடைகொண்டு வாடா. வகைசெப்பு தேமொழியே 

( ப - ரை .) அம்பலம் சேர் மன் - திருவம்பலத்தைப் பொருந் 
தின தலைவன் , தங்கு இடைமருது ஏகம்பம் வாஞ்சியம் அன்ன 
பொன்னை - அவன் நிலைகின்ற திருவிடைமருதூர் , திருவேகம்பம் . 
திருவாஞ்சியம் என்கிற திருப்படை வீடுகளை யொப்பாளை , 
சென்று அங்கு இடைகொண்டு வாடா வகை செப்பு - சென்று 
அவ்விடத்தே இடங்கொண்டு வாடாதபடி சொல்லுவாயாக 
வேண்டும் , தேமொழியே - தேனையொத்த வார்த்தையினை உடை 
யாய் , நீதான். குன்றங் கிடையும் கடந்து- மலைக்கிடையில் கல் 
லுடைத்தாகிய அரிய வழியினையுங் கடந்து , உமர் கூறு நிதி 
கொணர்ந்து - உங்கள் உறவின்முறையா ராலே சொல்லப்பட்ட 
நிதியினையும் கொண்டு வந்து , மின் தங்கு இடை நும்மையும் 
வந்து மேவுவன் - மின்போன்ற இடையினையு ... உங்களை வந்து 
பொருந்தக் கடவேன் ( எ - று . ) 


268. தலைவன் கூற்று . 

( பா - ம் . ) 1. நும்வயின் . 


269. நீயே கூறென்றல் 


காய் கதிர்வேலோய் கனங்குழையவட்கு 
நீயேயுரை நின்செலவென்றது 


( இ - ள் . ) கொலைத் தொழிலினையும் பிரகாசத்தையு முடைய 
வேலினையுடைய நாயகனே ! கனத்த மனக் குழையையுடையா 
ளுக்கு நின்னுடைய செலவை நீயே சொல்வாய் என்றது . 


41 


322 


திருக்கோவையார் . 


கேழே வரையுமில் லோன் புலி யூர்ப்பயில் கிள்ளையன்ன 
யாழேர் மொழியா ளிரவரி னும்பகற் சேறியென்று 
வாழே னெனவிருக் கும் வரிக் கண்ணியை நீ வருட்டித் 
தாழே னெனவிடைக் கட்சொல்லி யேகு தனிவள்ளலே 

( பொ - ரை . ) தனக்கிணை யாவருமில்லாதவன் ; அவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரில் வாழ்கின்ற கிளியை நிகர்த்த , யாழின் 
இசையைப் போன்ற வார்த்தையினையுடையவள் ; இரவிடத்தே 
வரினும் பகற் பொழுதெல்லாம் பிரிந்திருப்பை யென்றும் , உயிர் 
வாழே னென்றும் இருக்கின்ற செவ்வரி பரந்த கண்களையுடை 
யாளை , நீ நுதலும் தோளும் முதலாயினவற்றைத் தடவி , ‘ நிமிட 
மளவும் தாழ்த்து அங்கே உயிர் கொண்டு இரேன் என்று , 
ஒப்பிலாத நாயகனே ! , அதனிடையிலே சொல்லிப் போவாய் 
( எ - று . ) 


269. தோழி கூற்று : 


ம் . வடிக்கண்ணியை . 
கிளி மென்மையும் மென்மொழியுடைமையையும் பற்றி மென் 
மொழியையுடையாட்குவமையாய் வந்தது . யாழோசை செவிக்கினிதாதல் 
பற்றி மொழிக்குவமையாய் வந்தது . வாழேனென விருக்கு மென்றத 
னான் , இத்தன்மைத்தாகிய இவளதுபிரிவாற்றாமையை மறவாதொழிய 
வேண்டு மென்றாளாம் . இடைக்கணென்றது இவ்வொழுக்கத்தால் 
நினக்கு வரும் ஏதம் நினைந்து ஆற்றாளாம் செவ்வி பெற்றென்றவாஜு 
( பே - ரை . ) 


270 . சொல்லாதேகல் 
நிறைவளை வாட 

உரையா தகன்றது . 
( இ - ள் .) நிறைந்த வளைகளையுடைய நாயகி வாடச் சொல் 
லாதே போனது . 


வரைபொருட் பிரிதல் . 


323 


வருட்டிற் றிகைக்கும் வசிக்கிற் றுளங்கு மனமகிழ்ந்து 
தெருட்டிற் றெளியலள் செப்பும் வகையில்லை சீரருக்கன் 
குருட்டிற் புகச்செற்ற கோன்புலி யூர்குறு கார்மனம்போன் 
றிருட்டிற் புரிகுழ லாட்கெங்ங னேசொல்லி யேகுவனே . 

( பொ - ரை ) பிரிவு காரணமாக நுதலும் தோளும் தட 
வுவேனாகில் , இதற்குக் காரணம் ஏது என்று திகையா நிற்கும் . 
வசமாக சில வார்த்தைகளைச் சொல்வேனாகில் , இதற்குக் கார 

என்று நடுங்காநிற்கும் . தெளியும்படி வார்த்தை 
சொல்லில் , நெஞ்சு மகிழ்ந்து தெளியாள் . பிரிவறிவிக்கலாவ 
தொரு ( உ ) பாயமில்லை . - சீரிய ஆதித்தன் பன்னிருவரின் 
இனத்தை யொழித்துக் குருடர்க் கிடமாகச் சென்று சேரும்படி 
அழித்த சுவாமி , அவனுடைய பெரும்பற்றப்புலியூரைச் சேரா 
தார் மனம்போலே இருண்டு நெறித்த கூந்தலினையுடையாளுக்கு 
( எங்கனம் ) சொல்லி நான் பிரிவேன் . ( எ - று ) 


ணம் 


270. தலைவன் கூற்று . 


ம் . யேகுவதே . 


அருக்கன் குருட்டிற்புகச் செற்றகோன் : - விண்ணிற் பகனார் 
தாந்துரக்கு மெல்லா விருளு மீண்டுதங் கண்ணிற் புகுந்த கதை ( தக்க . 
45. ) பகற்சுடரிற் பகற்கிருகட் பரப்பிருளைப் படுத்தே ( தக்க . 490 ) 


271. பிரிந்தமைகூறல் . 


தேங்கமழ் குழலிக்குப் 
பாங்கி பகர்ந்தது . 


இ - ள் . ) நறுநாற்றங் கமழாநின்ற கூந்தலினையுடையாளுக் 
குத் தோழி சொன்னது . 


324 


திருக்கோவையார் . 


நல்லாய் நமக்குற்ற தென்னென் றுரைக்கே னமர்தொடுத்த 
வெல்லா நிதியு முடன்விடுப் பானிமை யோரிறைஞ்சு 
மல்லார் கழலழல் வண்ணர்வண் டில்லை தொழார்களல்லாற் 
செல்லா வழற்சட மின்றுசென் றார்நஞ் சிறந்தவரே . 


( பொ - ரை . ) நன்மையுடையாய் ! நாயகர் வந்துற்ற நன்மை 
யினை என்ன நன்மை யென்று சொல்லுவேன் ? நம்முடைய 
உறவின் முறையா ராலே அடுக்கிச் சொல்லப்பட்ட வெல்லாப் 
பொருள்களையும் ஒருக்காலே கொடுத்து விடுவதாக , தேவர்கள் 
வந்து வணங்குகிற வளப்பமுடைத்தாகிய சீபாதங்களையுடைய 
தழல் விசும்பு போன்ற திருமேனியை யுடையவர் , அவருடைய 
வண்மையுடைத்தாகிய ( பெரும்பற்றப்புலியூரைத் தொழாதா 
ரல்லது செல்லலாகாத நெருப்புக் ) காட்டை இன்று சென்றார் 
நம் சிறந்தவரே . 

நம்முடைய சிறப்புள்ளவர் இப்பொழுது போனாராதலால் 
இந்த நன்மையை என்ன நன்மையென்று சொல்லுவேன் ! ( எ - று ) 


271. தோழி கூற்று : 


(பா- ம் . ) 1 தொழார்களல்லார் . 


‘ தில்லை தொழார்களல்லாற் செல்லாவழல் என்ற பகுதிக்கு 
ஏட்டில் உரை இல்லை . 


என்னென்றுரைக்கே னென்றதனான் , தொடுத்தது விடுப்பச் 
சென்றாராகலின் இன்பமென்பேனோ ? அழற்கடஞ் சென்றமையாற் 
றுன்பமென்பேனோ வெனப் பொதுப்படக் கூ...அவாள் போன்று , வரைவு 
காரணமாகப் பிரிந்தாராகலின் இது நமக்கின்பமே யென்றாற்றுவித் 
தாளாம் . ( பே - ரை . ) 


வரைபொருட் பிரிதல் . 


325 


272. நெஞ்சொடுகூறல் . 


கல்வரைநாடன் சொல்லா தகல 
மின்னொளிமருங்கு றன்னொளிதகர்ந்தது . 


( இ - ள் . ) கல்லுடைத்தாகிய மலைமேலுள்ள நாட்டினையுடை 
யவன் போகிறேனென்று சொல்லாமற் பிரிந்தகல , மின்னைப் 
போல் நுடங்குகிற மருங்கினையுடைய நாயகி தன்னுடைய 
பிரகாசங் குன் றியது . 


அருந்தும் விடமணி யாமணி கண்டன்மற் றண்டர்க்கெல்லா 
மருந்து மமிர்தமு மாகுமுன் னோன்றில்லை வாழ்த்தும்வள்ளல் 
திருந்துங் கடநெறி செல்லுமிவ் வாறு சிதைக்குமென்றால் 
வருந்தும் மடநெஞ்ச மேயென்ன யாமினி வாழ்வகையே . 

( பொ - ரை .) உண்கிற நஞ்சமுமழகு செய்கிற நீலமணி 
போன்ற திருமிடற்றினையுடையவன் , மற்றுள்ள தேவர்களுக்கெல் 
லாம் மருந்துமாய் அமுதமுமாகிற பழையவன் , அவனுடைய 
பெரும்பற்றம்புலியூரைப் புகழ்கிற வள்ளலானவன் திருந்தின 
கடப்பாட்டையுடைய முறைமையிலே செல்லுகின்ற இத்தன்மை 
நம்மை யழிக்குமாகில் இதற்கு வருந்துகிற அறியாத என்பேதை 
கெஞ்சமே ! இப்பொழுது உயிர் வாழும் உ.பாயம் ஏதாந்தன்மை 
தான் ? ( எ - று . ) 


272. தலைமகள் கூற்று . 


273. நெஞ்சொடு 

நெஞ்சொடு வருந்தல் 
வெற்ப னீங்கப் 

பொற்பு வாடியது 
( இ - ள் . ) நாயகன் பிரிய அழகினையுடையாள் வாடியது . 


326 


திருக்கோவையார் . 


ஏர்ப்பின்னை தோண் முன் மணந்தவ னேத்த வெழிறிகழுஞ் 
சீர்ப்பொன்னை வென்ற செறிகழலோன் றில்லைச் சூழ்பொழில் 

[ வாய்க் 
கார்ப்புன்னை பொன்னவிழ் முத்த மணலிற் கலந்தகன்றார் 
தேர்ப்பின்னைச் சென்றவென் னெஞ்சென் கொலாமின்று 

[ செய்கின்றதே . 


( பொ - ரை .) அழகிய ( பின்னைப் ) பிராட்டி தோள்களை முன் 
பொருந்தின புருடோத்தமன் ஏத்த , புகழ் அழகு விளங்காநின்ற 
செம்பொன்னை வெற்றி . செய்கிற வீரக்கழல் செறிந்த சீபாதங் 
களையுடையவன் ; அவனுடைய 

பெரும்பற்றப் புலியூரைச் 
சூழ்ந்த 


முத்தையொத்த வெள்ளியமணலிலே கூடிப்பிரிந்தவருடைய 
தேரின் பின்னே சென்ற என் நெஞ்சம் ..... 

முது செய்கிற 
றைசேர வலிந்தோ என்னை மறந்து தான் -- 
அங்கே நின்று விட்டுச் சொல்ல விட......ட்டதொ 


படியே 


..... 


273. தலைமகள் கூற்று . 


பா - ம் . தேய்கின்றதே . 
இம்பாடலின் உரை எட்டில் மிகவும் சிதைந்துள்ளது . பேராசிரியர் 
உரைபின் வருமாறு : 


அழகையுடைய பின்னை யென்கிற தேவியுடைய தோள்களை முற் 
காலத்துக் கலந்த மாயோன் நின்று பரவ , எழில்விளங்கும் செம்பொன்னை 
வென்ற திருவடிகளையுடையவனது தில்லைக்கட் சூழ்ந்த பொழிலிடத்து , 
கரிய புன்னை பொன் போல் மலராகின்ற முத்துப் போலு மணல 
யுடைய தோரிடத்து , கூடி நீங்கினவாது , தேர்ப்பின் சென்ற என்னெஞ் 
சம் இவ்விடத்து இன்று செய்கின்ற தென்றே ! அறிகின் றிலேன் . 


வரைபொருட் பிரிதல் . 


327 


274. வருத்தங்கண்டுரைத்தல் 
அழலுறுகோதையின் விழுமுறுபேதையை 

நீங்கலரெனப் பாங்கிபகர்ந்தது . 
( இ - ள் . ) அக்கினியிற் சேர்ந்த மாலைபோல வாடிய நாயகி 
யைப் பிரியாரென்று பாங்கி சொன்னது . 


கானமர் குன்றர் செவியுற வாங்கு கணை துணையா 
மானமர் நோக்கியர் நோக்கென மாநற் றொடைமடக்கும் 
வானமர் வெற்பர்வண் டில்லையின் மன்னை வணங்கலர் போற் 
றேனமர் சொல்லி செல் லார்செல்லல் செல்ல றிருநுதலே . 

( பொ - ரை ) காட்டிலே வாழ்கிற குறவரானவர்கள் காதள 
வும் செல்ல நிரம்ப வலித்த அம்பை , தங்கள் துணைவியராகிய 
மான் நோக்கத்தை யொத்த கண்களையுள்ளவர்களுடைய பார்வை 
சயும் மான் நோக்கந்தான் நோக்கையாலே , மானுக்குத் தொடுத்த 
நல்லபாணத்தை எய்யாதே மடக்குகிறவர் , ஆகாயத்தைப் பொருக் 
தும்படிக்கு உயர்ந்த மலையினையுடையவர் , அழகிய பெரும்பற்றப் 
புலியூரிற் கர்த்தனை வணங்காதாரைப் போலே , தேனையொத்த 
இனிய வார்த்தையினையுடையாய் ! போகார் காண் . 
அழகின நெற்றியினையுடையாய் ! கிலேசத்தையடையாதே கொள் 
{ எ - று .) 


ஆதலால் 


274. தோழி கூற்று . 

கொலைத் தொழிலாளரும் தந் துணைவியரோடொப்பனவற்றிற்கு 
மிடர் செய்யாத வெற்பின ராதலின் , நீ இவ்வாறு வருந்த நீட்டியா 
ரென்பது கருத்து , ( பே - ரை .) தொடுத்த வாளியர் 

துணைபுணர் 
கானவர் . இடுக்கண் செய்யா தியங்குனர் ( மலைபடு 17-8 ) 

எய்யத் தொடுத்தோன் குறத்திநோக் கேற்றதெனக் , கையிற் கணை 
களைந்து கன்னிமான் பயப்போ , என்கின்ற பாவனை செய் ஈங்கோயே 
தூங்கெயில்கள் , சென்றன்று வென்றான் சிலம்பு ( 11 ஆம் திரு. 414 ) 

வருகுவர்மீண்டெனப் பாங்கி வலித்தற்கு ச் செய்யுளாக இதனைச் 
கூறுவர் . இலக் . விளக் . ஆசிரியர் ( சூ 527. உரை ) 


328 


திருக்கோவையார் . 


275. வழியொழுகி வற்புறுத்தல் . 


( சூழிருங் கூந்தலைத் 

தோழி தெருட்டியது . ) 
( இ - ள் .) சுற்றிக் கட்டப்பட்ட அளகத்தினையுடையாளைத் 
தோழி தெளிவித்தது . 


மதுமலர்ச் சோலையும் வாய்மையு மன்பு மருவிவெங்கான் 
கதுமெனப் போக்கு நிதியின ருக்குமுன் னிக்கலுழ்ந்தான் 
நொதுமலர் நோக்கமொர் மூன்றுடை . யோன்றில்லை நோக்க 

[ லர்போல் 
இதுமலர்ப் பாவைக்கென் னோவந்த வாறென்பரேந்திழையே . 

(உரை . ) காட்டிலே அவா கடிதாகிய போக்கையும் பொருள் 
தேடி வருகையையும் நினைத்து நீ யழுதால் , அயலார் கண்மூன் 
றுடையவனுடைய பெரும்பற்றப்புலியூரைத் துதியாரைப் 
போலே ......ங்களாகிய சீதேவியை ஒப்பாளுக்கு இது வந்தபடி 
யேனென்று ஆராயத்தகுங்காண் ; மிகுந்த ஆபரணங்களையுடை 


. 


275 , தோழி கூற்று . 

இச்செய்யுளுக்குரிய கொளு காணப்பெறவில்லை. உரையும் மேலே 
யுள்ள அளவே உள்ளது . இதற்குரிய பேராசிரியர் உரை பின் வருமாறு : 

அவரைப் புதுவதுகண்ணுற்ற மதுமலரையுடைய சோலையையும் ,, 
அன்று நின்னிற் பிரியேன் பிரியினாற்றேனென்று கூறிய வஞ்சினத்தி 
னது மெய்மையையும் , வழிமுறை பெருகிய வன்பையும் , நம்மோடு 
மருவிவைத்துப் பின்கதுமென வெங்கானிற்போக்கிய போக்கையும். 
போய்த்தேடு நிதியினது செய்தற்கருமையையும் , நினைந்து நீ கலுழ்ந் 
தாய் ; ஏந்திழாய் ! ஏதிலார் , மலர்ப்பாவை யன்னாட்கு இவ்வேறுபாடு 
வந்தவாறென்னோ வென்றையுறுவர் ; அதனால் நீயாற்றுவாயாக ; கண் 
களொடு மூன்றையுடைவனது தில்லையைக் கருதார்போல வந்தவா 
றென்னோவெனக் கூட்டுக . ( எ - று .) 


வரைபொருட் பிரிதல் . 


329 . 


276. 


வன்புறை யெதிரழிந்திரங்கல் . 


1 மன்கறைவேலவன் வரைவு நீட 
வன்புறையழிந்தவண் மனமழுங்கியது . 


--ள் . ) நிலைநின்ற இரத்தம் பொருந்தின வேலினையுடைய 
வன் வரைந்து கொள்ள நீட்டிப்ப , வலியுறுத்தலிழந்து நாயகி 
மனம் வாடியது . 


வந்தாய் பவரையில் லாமயின் முட்டை யிளையமந்தி 
பந்தா டிரும்பொழிற் பல்வரை நாடன்பண் போவிவிதே 
கொந்தார் நறுங்கொன்றைக் கூத்தன்றென் றில்லை தொழார் 

[ குழுப்போற் 
சிந்தா குலமுற்றுப் பற்றின்றி கையுந் - திருவினர்க்கே . 


( பொ - ரை . ) கொத்து நிறைந்து நறுநாற்றமுடைத்தாகிய 
கொன்றைமாலையை யணிந்த கூத்தனது தக்ஷிண திக்கினுண்டர 

புலியூரைத் தொழாதாருடைய திரள் போல , பிரிந்தகாலத்துச் 
சிந்தையானது ஒருவர் ஆதாரமும் அன்றியிலே கிலேசித்து ஆறி 
யிருக்கவல்ல பாக்கியமுடையவர்களுக்கு , சென்று ஆராய்வாரை 
உடைத்தல்லாத மயில் முட்டையைக்கொண்டு இளைய மந்திக் 
குரங்கு ஆடி விளையாடும் பெரிய பொழிலையுடைத்தாகிய பல 
மலைகளாற் சிறந்த நாட்டினையுடையவன் செய்திதான் அழகா 
யிருந்தது . ( எ - று . ) 

திருவினர் என்றது குறிப்பாலே இழித்தபடி . வந்தாராய் பவ 
ரையில்லாத மயின் முட்டையைக் கொண்டு போய் மந்திக்குரங்கு 
அதன் வருத்தமறியாமல் பந்தாடினாற்போல , நாயகரால் வந்தாரா 
யப்படாத நம்மைக்கொண்டு பாங்கியானவள் தனக்கு வேண் 
டினது சொல்லி வருந்தி நின்றாளென்பது கருத்து . 


276 . 


தலைவி கூற்று : 


42 


330 


திருக்கோவையார் 


( பா - ம் ) 1. வன் கறைவேலோன் . 2. திருவினெற்கே . 


தையும் திருவினர்க்கென் றது , கையுந் துணையாயிரந்துபடா திருந்து 
அவனளிபெற்ற ஞான்று இன்புறவெய்தும் நல்வினையாட்டியர்க்கென்ற 
வாறு . எனவே , யானது பெறுமாறில்லை யென் றாளாம் . உற்றதாரா 
ய்ந்து ஓம்புவாரில்லாத மயிலினது முட்டையால் ஈன்ற வருத்தமறியாத 
இளமந்தி , மயிலின் வருத்தமும் முட்டையின் மென்மையும் பாராது 
பந்தாடுகின்றாற்போலக் காதலரான் வின வப்படாத என் காமத்தை நீ 
யிஃதுற்றறியாமையான் எனது வருத்தமும் கரமத்தினது மென்மையும் 
பாராது , இவ்வாறுரைக்கின்றாயென உள்ளுறை வகையாற் றோழியை 
நெருங்கி வன்புறை யெதிரழிந்தவாறு கண்டுகொள்க . அல்லதூஉம் , 
வந்தாய்பவர் தோழியாகவும் , இளமந்தி தலைமகனாகவும் , பந்தாடுதல் 
தலைமகளது வருத்தம் பாராது . தான்வேண்டிய வாறொழுகும் அவன 
தொழுக்கமாகவும் , உரைப்பினுமமையும் . திருவினெற்கே யென்பது 
பாடமாயின் , இவ்வாறு வன்கண்மையேனாய் வாழுத்திருவையுடையேற் 
கென வுரைக்க . இதற்குத் திரு ஆகுபெயர் ( பே - ரை . )) 


கான மஞ்ஞை யறையீன் முட்டை , வெயிலாடு முசுவின் குருளை 
யுருட்டும் , குன்ற நாடன் கேண்மை யென்னும் , நன்றுமன் வாழி 
தோழி யுண்கண் , நீரோ டொராக்குத் தணப்ப , உள்ளாதாற்றல் வல்லு 
வோர்க்கே ( குறுக் . 38 ) என்ற பாடலின் கருத்தை இதனோடு ஒப்பிடுக . 


277 . 


வாய்மைகூறி வருத்தந்தணிதல் 


வேற்றடங் கண்ணியை 
யாற்று வித்தது . 


கண்ணையுடையாளை 1 ஆற்றுப் 


( இ - ள் . ) வேல்போலுங் 
படுத்தினது . 


வரைபொருட் பிரிதல் . 

331 
மொய்யென்ப தேயிழை கொண்டவ னென்னைத்தன் மொய் 

( கழற்காட் 
செய்யென்ப தேசெய்த வன்றில்லைச் சூழ்கடற் சேர்ப்பர் 

( சொல்லும் 
பொய்யென்ப தேகருத் தாயிற் புரிகுழற் பொற்றொடியாய் 
மெய்யென்ப தேதுமற் றில்லை கொ லாமிவ் வியலிடத்தே . 


( பொ - ரை .) வலிமையையுடைய என்பதனையே தனக்கு 
ஆபரணமாகக் கொண்டவன் ; என்னைத் தன்னுடைய பெரிய 
சீபாதங்களுக்கு ஆட்செயவென்கிற கருத்தைச்செய்து நின்றவன்; 
[( என்றபடி . ஏதென்னில் , பேரறிவுடையராகிய பிரமன் மால் 
களுக்கு மயக்கத்தைக்கொடுத்தது . அவர்களிறந்துபடவே , 
அவர்களுடைய எலும்பைப் பூணாகப் பூண்டுநின்றவன் ஓரறிவு 
மில்லாத எனக்குத் தன்னை அறிவித்து , தனக்கு ஆட்செயச் 
செய்வித்துக் கொள்ளாநின்றான் அவனுடைய பெரும்பற்றப் 
புலியூரைச் சூழ்ந்த கடலின் துறையையுடையவருடைய வார்த் 
தையும் பொய்யென்பதே நினைவாயாகி , நெறித்த கூந்தலினை 
யுடைய அழகிய வளையணிந்த கையையுடையாய் ! . இப்பெரு 
கிலத்து மெய்யென்பது சிறிது மில்லயாய்விடும் . ( எ - று . ) 


277. தோழி கூற்று . 

( பா - ம் . ) ஆற்றும்படி சொன்னது . 


1 . 


278. தேறாது புலம்பல் 


தீதறுகுழலி தேற்றத்தேறாது 

போது றுகுழலி புலம்பியது 
( இ - ள் . ) குற்றமற்ற கூந்தலினையுடையவள் தெளிவிக்கத் 
தெளியாதே பூப்பொருந்தின கூந்தலினையுடையவள் வருந்தியது . 


332 


திருக்கோவையார் . 


மன்செய்த முன்னாண் மொழிவழி யேயன்ன வாய்மைகண்டு 
மென்செய்த நெஞ்சு நிறையு நில் லாவென தின்னுயிரும் 
பொன்செய்த மேனியன் றில்லை யுறாரிற் பொறையரிதா 
முன்செய்த தீங்குகொல் காலத்து நீர்மைகொன் மொய்குழலே 


( பொ - ரை .) நாயகனானவன் நமக்கு முன்னாட் சொன்ன 
வார்த்தைப்படி அத்தன்மையாகிய 

உண்மையைக் 
கண்டும் , என் நெஞ்சமும் நிறையும் நிற்கின்றனவில்லை . 

இவை 
என் செய்தனதாம் ? என்னுடைய இனியவுயிரும் பொன்னை 
யொத்த திருமேனியையுடையவனுடைய பெரும்பற்றப்புலியூரை 
கெஞ்சிடைப் பொருந்தாதாரைப்போலே பொறையுடைமை அரி 
தாகி நின்றது . செறிந்த கூந்தலினை யுடையாய் ! அதற்குக் கார 
ணம் , முற்பிறப்பிற் செய்த தீமையோ ? நீர்மையோ ? 
சொல்லுவாயாக வேண்டும் . ( எ - று . ) 


கால 


1 


2 


278. தலைவி கூற்று . 
( பா - ம் ) தீதறுகண்ணி . 

நில்லாது . 
உயிர் துன்பமுழத்தற்குக் காரணமாதலின் , அதனையும் துன்பமாக 
நினைந்து இன்னுயிரும் பொறையரிதாமென்றாள் . ( பே - ரை .) 


279. காலமறைத்துரைத்தல் 


காந்தள் கருவுறக் கடவுண்மழைக்கென் 
றேந்திழைப்பாங்கி யினிதியம்பியது . 


( இ - ள் .) காந்தாளானது அரும்ப , தெய்வத்தினால் வந்த 
மழைகாண் என்று மிக்க ஆபரணங்களையுடைய பாங்கி மிகுத் 
துச் சொன்னது . 


வரைபொருட் பிரிதல் . 


333 


கருந்தினை யோம்பக் கடவுட் பராவி நமர்கலிப்பச் 
சொரிந்தன கொண்மூச் சுரந்ததன் பேரரு ளாற்றொழும்பிற் 
பரிந்தெனை யாண்டசிற் றம்பலத் தான் பரங் குன்றிற்றுன்றி 
விரிந்தன காந்தள் வெருவரல் காரென வெள்வளையே 


- 


( பொ - ரை .) , பச்சென்ற தினையைப் பரிகரிப்பதாகத் தெய் 
வத்திற்குப் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நம்முடைய உற 
வினர் ஆரவாரிக்க , நீரைச் சொரிந்தன மேகங்களானவை . 
தொளாயிரத்துத் தொண்ணூற்றென்பது மாணாக்கர்க்குச் 
சுரந்த பெரிய அருளைப் பொறுக்க மாட்டாமையினாலே தானா 
ளும் வாய்மை மறுத்து என்னை அடிமை கொண்ட திருச்சிற்றம் 
பல நாதனுடைய திருப்பரங்குன்றிலே நெருங்கி விரிந்தன 
காந்தளானவை ; வெள்ளிய வளைகளையுடையாய் ! இது காரென்று 
பயப்படாதே ; இது தெய்வமழை காண் . ( எ - று . ) 


279. தோழி கூற்று . 

1 சுரந் ததன் .......சிற்றம்பலத்தான் என்ற பகுதிக்குப் பொறுத்தற 
கரிதாகச் சுரந்த பெரியவருளான் அடிமைக்குத் தகாத என்னைத் தன்ன . 
டிமைக் கண்ணே கூட்டி நடுவு நிலைமையின்றிப் பரிந்தாண்ட சிற்றம் 
பலத்தான் என்று பொருள்கூறுவர் பேராசிரியர் . 


280 .. 


தூதுவர வுரைத்தல் . 


ஆங்கேகாரு தூதுவரப் 
பாங்கிகண் டுரைத்தது . 


( இ- ள் . ) அவ்விடத்தே ஒரு தூதுவரப் பாங்கி கண்டு 


சொன்னது . 


334 


திருக்கோவையார். 


வென்றவர் முப்புரஞ் சிற்றம் பலத்துணின் றாடும் வெள்ளிக் 
குன்றவர் குன்று வருடரக் கூடினர் நம்மகன்று 
சென்றவர் தூதுகொல் லோவிருக் தேமையுஞ் செல்லல் செப் 

[ பா 
நின்றவர் தூது கொல் லோவந்து தோன்று நிரைவளையே . 


( பொ - ரை .) மூன்று புரங்களையும் வென்றவர், திருச்சிற் 
றம்பலத்தே நின்றாடி யருளுகிற , வெள்ளிமலையையுடையவர் ; 
அவருடைய குறைவுபடாத அருள் கொண்டுவந்து நமக்குத் 
தர நம்மைக் கூடிச் சிநேகித்தவர் ; நம்மை விட்டுப் பிரிந்தவர் ; 
அவர் நமக்கு விட்ட தூதோ ? அவர் பிரிய ஆற்றவிருந்த எம் 
மிடத்தும் இன்னாமையைச் சொல்லா நின்ற ஏதிலார் தூதோ 
வந்து தோன்றுவது ? [ என்பதாவது , வருத்தம் சொல்லா நின்ற 
வர்களுடைய தூதோ ? ( எ - று . ) ] நிரைத்தவளைகளையுடையாய் ! 


280. தோழி கூற்று . 

உறைமிகவும் சிதைந்துள்ளது . 


--- 


* 281 . 


தூதுகண்டழுங்கல் . 


அயலுற்ற தூதுவரக் 
கயலுற்றகண்ணி மயலுற்றது . 


( இ - ள் . ) அயலுற்ற தூதுவர - அயலார் தூதுவர , கயலுற்ற 
கண்ணி மயலுற்றது - கயலையொத்த கண்களையுடையாள் மயக்க 
முற்றது . 


வருவன செல்வன தூதுக ளேதில வான்புலியூர் 
ஒருவன தன்பரி னின்பக் கலவிக ளுள்ளுருகத் 
தருவன செய்தென தாவிகொண் டேகியென் னெஞ்சிற்றம் 

[ மை 
இருவின காதல ரேது செய் வானின் றிருக்கின்றதே . 


யூரில் 


இப்பதிப்பில் 
வரை பொருட் பிரிதல் . 

335 
( ப- ரை . ) வருவன செல்வன 

தூதுகள் ஏதில் - 
அயலாருடைய தூதுகள் வருவனவும் செல்வனவுமாயிருந்தன ; 
வான் புலியூர் ஓருவனது அன்பரின் - பெரிய பெரும்பற்றப்புலி 

ஒப்பில்லாதவனுடைய அன்பரைப்போல , இன்பக் 
கலவிகள் உள்ளுருகத் தருவன செய்து -உள் உருகும்படி இன் 
பத்தைத் தருகிற கலவிகளைச் செய்து , எனது ஆவி கொண்டு 
ஏகி - என் உயிரைக் கொண்டுபோய் , என் நெஞ்சில் தம்மை 
இருவின காதலர் - என்னுடைய நெஞ்சிலே தம்மை இருத்தின 
காதலர் , ஏது செய்வான் இன்று இருக்கின்றதே - இப்பொழுது 
இருக்கின்ற இது என் செய்வதாகத்தான் ! ( எ - று .) 

281. தலைவி கூற்று 
* தஞ்சை , ஸரஸ்வதி மஹால் நூல்நிலையப்பிரதியில் , இச்செய்யுள் முதல் 
நூலின் இறுதிவரை காணப்படும் உரை ; அச்சில் முன்பே வெளிவந்துள்ள 
பேராசிரியர் உரையைப் 

பின்பற்றியதாகவேயுள்ளது . இங்கு , இனி , 
கொடுக்கப்பெறுபவை , அடையாறு , மகாமகோபாத்தியாய டாக்டர் உ . 
இதுகாறும் காணும் உரையின் தொடர்ச்சியாகவே காணப்பெறுகின்றன . 


ர 


வை 


282. மெலிவுகண்டு செவிலிகூறல் 


வண்டமர் புரிகுழ லொண்டொடிமெலிய 
வாடாநின்ற கோடாய் கூறியது 


( இ - ள் . ) வண்டமர் புரிகுழல் - வண்டுகள் அமரப்படாநின்ற 
நெறித்த கூந்தலினையுடைய , ஒண்டொடி மெலிய - அழகிய 
வளைகளையுடையாள் வாட , வாடாரின்ற - அதற்குத் தள ராநின்ற , 
கோடாய் கூறியது - செவிலித்தாய் சொன்னது . 


- 


336 


திருக்கோவையார் .. 


வேயின் மென்றோண் மெலிந்தொளி வாடி விழிபிறிதாய்ப் 
பாயின மேகலை பண்டைய ளல்லள் பவளச்செவ்வி 
ஆயின வீச னமரர்க் கமரன்சிற் றம்பலத்தான் 
சேயின தாட்சியிற் பட்டன ளாமித் திருந்திழையே 

( ப - ரை .) வேய் இன மென்தோள் மெலிந்து ஒளி வாடி 
வேயின் தன்மையாற் சிறந்த மெல்லிய தோள்களானவை மெலிந்து 
அழகு வாடி , விழிபிறிதாய் - விழிகளும் வேறுபட்டு , பாயின 
மேகலை - பரந்த மேகலையையுடையவள் , பண்டையள் அல்லள் 
பண்டைத்தன்மை உடையாளல்லள் . 

பவளச் செவ்வி ஆயின 
ஈசன் - பவளத்தின் செவ்வி 

நிறத்தை யொத்த திரு 
மேனியையுடையவன் ; அமரர்க்கு அமரன் - தேவர்களுக்கெல்லாம் 
தேவனாயுள்ளவன் ; சிற்றம்பலத்தான்- திருச்சிற்றம்பல நாதன் , 
சேயினது ஆட்சியில் பட்டாள் ஆம் இ திருந்திழையே - அவ 
னுடைய திருமகனாகிய சுப்பிரமணியனாலே ஆளப்பட்ட இடத் 
தே சென்றாளாக வேண்டும் , திருந்தின ஆபரணங்களையுடை 
யாள் . ( எ- று . ) - 


282. செவிலி கூற்று 


283. கட்டுவைப்பித்தல் . 
மால்கொண்ட கட்டுக் 

கால்கொண்டது . 
( இ - ள் . ) மால்கொண்ட கட்டு - பெருமைகொண்ட கட்டை 
கால்கொண்டது - தொடங்கினது . 


சுணங்குற்ற கொங்கைகள் சூதுற் றிலசொற் றெளிவுற்றில 
குணங்குற்றங் கொள்ளும் பருவ முறாள் குறுகாவசுரர் 
நிணங்குற்ற வேற்சிவன் சிற்றம் பலநெஞ் சுறாதவர்போல் 
அணங்குற்ற நோயறிவு வுற்றுரை யாடுமி னன்னையரே . 


- 


33 


கன 
வாய் திறந்தே . 
வரைபொருட் பிரிதல் . 
( ப - ரை .) சுணங்குஉற்ற கொங்கைகள் சூது ற்றில் -சுணங்கு 
பொருந்தின. முலைகளானவை சூதின் வடிவைப் பொருந்தின 
வில்லை; சொல் தெளிவுற்றில - இன்னும் வார்த்தை ( கள் ) 
தெளிந்தனவில்லை ; குணம் குற்றம் கொள்ளும் பருவம் உறாள் 
நன்மையும் தீமையும் அறிகிற பக்குவத்தை அடைந்திலள் ; 
குறுகா அசுரர் நிணம்குற்ற வேல் - தன்னை வந்து சேராத அசுர 
ருடைய நிணத்தைக் குத்திப் பறித்த சூலவேலினையுடைய , 
சிவன் - சிவனென்னும் திருநாமத்தையுடையவன் , சிற்றம்பலம் 
நெஞ்சு உறாதவர்போல் அவனுடைய திருச்சிற்றம்பலத்தை 
நெஞ்சிலே பொருந்தாதாரைப் போலே , அணங்கு உற்ற நோய் 
தெய்வத்தை ஒப்பாள் உற்ற நோய் , அறிவுற்று உரையாடுமின் 
அன்னையரே - தாய்மார் , ங்ேகள் விசாரித்துச் சொல்லுவீராக 
வேண்டும் . ( எ - று . ) 
1283. செவிலி கூற்று . 

குணம் குற்றம் கொள்ளும் பருவம் - பெதும்பைப் பருவம் . 
( பே - ரை ) 

284. கலக்கமுற்று நிற்றல் . 
தெய்வத்திற் றெளியுமென 

எவ்வத்தின் மெலிவுற்றது . 
( இ - ள் . ) தெய்வத்திற் றெளியுமென தெய்வந்தாலே 
தெளியுமென்று , எவ்வத்தின் மெலிவுற்றது - கிலேசத்தாலே 
மெலிவுற்றது . 
பாட்டியன் றேயெம் வயிற்பெரு நாணினி மாக்குடிமா 
சூட்டியன் றேநிற்ப தோடிய வாறிவ ளுள்ள மெல்லாம் 
காட்டியன் றேநின்ற தில்லைத்டுதால் லோனைக்கல் லாதவர் 

[ போல் 
வாட்டியன் றேர்குழ லார்மொழி யா 


43 


358 

திருக்கோவையார் . 
( ப - ரை .) ஓடியவாறு இவள் உள்ளம் எல்லாம் காட்டி - 
இவள் உள்ளம் ஓடின வழியெல்லாம் - காட்டி , அன்றே நின்ற 
தில்லைத் தொல்லோனை - அன்று தொட்டு நின்ற பெரும்பற்றப் 
புலியூரில் பழையவனை , கல்லாதவர்போல் - சீலி ( ? ) யாதவர் 
களைப் போலே , வாட்டி - வாடப்பண்ணி , அன்று ஏர் குழலாள் 
மொழியாதன வாய் திறந்தே அழகிய கூந்தலினையுடையவள் 
அன்று வாய்திறந்து சொல்லத்தகாதனவற்றை இப்பொழுது 
வாய் திறந்து சொல்லும்படி பண்ணி , மாட்டி அன்றே எம்வயின் 
பெருநாணினை - எம்மிடத்துண்டாகிய பெரிய காணத்தை இப் 
பொழுது மாளப்பண்ணியல்லவோ , மாக்குடி மாசு ஊட்டியன்றே 
நிற்பது - இக்குடியை மாசு உண்ணப்பண்ணிவித்தல்லவோ இவள் 
நிற்பது ? 


284. தோழி கூற்று . 

( பா - ம் ) றெரியுமென . 

இவளென்றது கட்டுவித்தியையென்று இவனிற்பதெனக் கூட் 
டித் தலைமகள் கூற்றாக உரைப்பினுமமையும் . தெய்வம் - கட்டுக்குரிய 
தெய்வம் ( பே - ரை . ) 


285. கட்டுவித்தி கூறல் . 


கட்டு விச்சி 

விட்டு ரைத்தது . 
( இ - ள் .) கட்டுவிச்சி 

கட்டுப்படுக்குமவள், விட்டுரைத் 
ட்டு சொன்னது . 


-- 


குயிலி தன் றேயென்ன லாஞ்சொல்லி கூறன்சிற் றம்பலத்தான் 
இயலிதன் றேயென்ன லாகா விறைவிறற் சேய்கடல் வு 
மயிலி தன் றேகொடி வாரணங் காண்க வன்சூர் தடிந்த 
அயிலி தன் றேயிதன் றேநெல்லிற் றோன்று மவன்வடிவே . 


வரை பொருட் பிரிதல் . 


339 . 


( ப - ரை ) குயில் இது அன்றே என்னலாம் சொல்லி கூறன் 
குயிலோசைஇதுதான் அல்லவோ என்று சொல்லாநின்ற வார்த் 
தையினையுடைய தேவியைப் பாகத்தேயுடையவன் ; சிற்றம்பலத் 
தான் -சிற்றம்பலநாதன் ; இயல் . இது அன்றே என்னல் ஆகா இறை 
அவனுடைய இயல்பு இது அன்றென்று சொல்லலாகாத சுவாமி 
(யினது ) , விறல்சேய் - வெற்றியையுடைய பிள்ளை , கடவு - அவர் 
கடாவுகிற , மயில் இது அன்றே - மயில் இதுவன்றோ? கொடி 
வாரணம் 

காண்க அவனுக்குக் கொடியாகிய கோழியும் 
பாருங்கள் ; வன் சூர் தடிந்த அயில் இது அன்றே - வலிய சூரனை 
வெட்டின வேல் இதுவன்றோ? இது அன்றே நெல்லில் தோன் 
றும் அவன் வடிவே - நெல்லிலே தோன்றினவன் வடிவு இது 
வன்றோ ? என்ன , அவனாலே வந்ததோ காணும் என்றது . 


- 


285. கட்டு வித்தி கூற்று . 


( பா - ம் ) 1. கட்டுவித்தி . 


கட்டுப்பார்க்கும் வழக்கத்தைப் பற்றிய செய்யுட்களை நற் : 288 ; 
அகநா . 98; குறிஞ்சிப் . 7. 1 ; பெருங்க . 37 : 235 ; திவ் : சிறியதிரு 
மடல் , 20-22 ; திவ் . திருவாய் 4. 6 : 3 ; மீனாட்சியம்மை குறம் , 26 
முதலிய நூல்களிற் காண்க . 


286. வேலனை யழைத்தல் 


வெறியாடிய வேலனைக்கூ உய் 
நெறியார் கு ழலி தாயர்நின்றது 


( இ - ள் . ) வெறியாடிய 

வேலனைக்கூய் வெறியாடுவதாக 
வேலனை அழைத்துவிட்டு , நெறியார் குழலி தாயர் நின்றது . 
நெறித்த கூந்தலினையுடையாளுடைய தாயர் நின்றது, 


340 


திருக்கோவையார் . 


வேலன் புகுந்து வெறியா டுகவெண் மறியறுக்க 
காலன் புகுந்த வியக்கழல் வைத்தெழிற் றில்லைநின்ற 
மேலன் புகுந்தென்க ணின்றா னிருந்த வெண் காடனைய 
டாலன் புகுந்திப் பரிசினி னிற்பித்த பண்பினுக்கே . 

( ப - ரை . ) காலன் புகுந்து அவியக் கழல் வைத்து - கால 
னானவன் அவிந்து போம்படிக் கிடந்த சீபாதத்தை வைத்து , 
எழில் தில்லை நின்ற மேலன் - அழகிய பெரும்பற்றப்புலியூரிலே 
எழுந்தருளி நின்ற மேலாயுள்ளவன் ; புகுந்து என் கண் நின் 
றான் - என்னிடத்தே புகுந்து எழுந்தருளி நின்றவன் , இருந்த 
வெண்காடு அனைய - அவன் எழுந்தருளியிருந்த திருவெண் 
காட்டையொத்த , பாலன் தந்து இப்பரிசினில் நிற்பித்த பண் 
பினுக்கே - பிள்ளையானவன் புகுந்து இம்முறைமையாலே நிறுத் 
தின இயல்புக்கு , வேலன் புகுந்து வெறியாடுக - வேலனானவன் 
புகுந்து வெறியாடவும் அமையும் ; வெண்மறியறுக்க - அதற்குப் 
பலியாக வெள்ளாட்டு மறியையும் அறுக்கவும் அமையும் . (எ - று . ) 


286. தாயர் கூற்று : 

வெறியாடுதலேயன்றி இதுவுக் தகாதென்னுங் கருத்தால் , மறி 
யறுக்கவெனப் பிரித்துக் கூறினாளாம் . கழல் வைத்தென்றாள் எளி 
தாகச் செய்தலான் . பாலனென்னும் பான்மயக்கம் அதிகாரப் புற 
னடையாற் கொள்க ( பே - ரை . ) 


287. இன்னலெய்தல் 
ஆடிய வெறியிற் கூடுவதறியாது 

நன்னறுங் கோதை யின்னலெய்தியது . 
( இ - ள் .) ஆடிய வெறியில் - ஆடுகிற வெறியிடத்தே, கூடுவ 
தறியாது - அவையிற்றை யறியாதே , நன்னறுங்கோதை - நல்ல 
நறுநாற்றத்தையுடைய மாலையினையுடையவள் , இன்னல் எய்தியது 
கிலேசமுற்றது . 


1 . 


வரைபொருட் பிரிதல் . 


341 


அயர்ந்தும் வெறிமறி யாவி செகுத்தும் விளர்ப்பயலார் - 
பெயர்ந்து மொழியா விடினென்னை பேசுவ பேர்ந்திருவர் 
உயர்ந்தும் பணிந்து முணரான தம்பல முன்னலரிற் 
றுயர்ந்தும் பிறிதி னொழியினென் னாதுந் துறைவனுக்கே . 


மானது 


( ப - ரை .) அயர்ந்தும் வெறி - வெறியாடியும் , மறி ஆவி 
செகுத்தும் வெள்ளாட்டு மறியின் உயிரை அழித்தும் , விளர்ப்பு 
அயலார் பெயர்ந்தும் ஒழியாவிடின் என்னை பேசுவ - விளர்ப்ப 

மீண்டு போகாத பொழுது அயலாரவர்கள் என்ன 
சொல்லுவார்கள் ? பெயர்ந்து இருவர் - தங்கள் நிலைமையினின் 
றும் பெயர்ந்து பிரும்மா விட்டு ணுக்கள் இருவருவம் அன்னமும் 
பன்றியுமாய் , உயர்ந்தும் பணிந்தும் உணரான் - அன்னமாய் 
உயர்ந்தும் பறந்தும் , பன்றியாய்த் தாழவிழுந்தும் உணரப்படாத 
வன் , அம்பலம் உன்னலரின் - அவன் திருவம்பலத்தை உணரா 
தாரைப்போலே , துயர்ந்தும் வருந்தியும் , பிறிதின் ஒழி 
பின் அந்நியமாயிருக்கிற வெறியாட்டிலே தீரில் , 

என் 
னாதும் துறைவனுக்கே துறைவனுக்கே அன்பு தரக்கட 
வேனான் . ( ? ) 


287. தலைமகள் கூற்று .. 

( பா - ம் .) 1. பிறிது மொழியின் 
என்னாதும் என்பதற்கு , நாமென்னாதும் எனப் பதவுரைகூறி 
- தன்னைப் பிரிதல் , துன்பமாய் இன்றியமையாத யாம் இத்தன் மையாக 
வும் , அளிக்கின் றிலனென வுட்கொண்டு , அவனை நாம் முன்னம் 
நெருங்க முயங்கு மன்பாமாறெல்லாம் இன்றென்னாமென்னுங் கருத் 
தால் , என்னாது மென்றாள் என விளக்கம் கூறுவர் பேராசிரியர் . 


288. வெறிவிலக்குவிக்க நினைதல் . 
அயறருவெறியின் மயற்ருமென 
விலக்கலுற்ற குலக்கொடி நினைந்தது 


- 


342 

திருக்கோவையார் . 
( இ - ள் . ) அயல் தருவெறியின் இந்நோய்க்கு 

1 அயலார் 
கிற வெறியாட்டாலே , மயல் தருமென - மயக்கத்தைத் 
தருமென்று , விலக்கலுற்ற விலக்குவதாக நினைத்த , குலக் 
கொடி நினைந்தது - அழகிய வஞ்சிக்கொடியை யொப்பாள் விசா 


ரித்தது . 


சென்றார் திருத்திய செல்ல னின்றார்கள் சிதைப்பரென்றால் 
நன்றா வழகிதன் றேயிறை தில்லை தொழாரினைந்தும் 
ஒன்றா மிவட்கு மொழிதல்கில் லேன்மொழி யாதுமுய்யேன் 
குன்றார் துறைவர்க் குறுவே னுரைப்பனிக் கூர்மறையே 


( ப - ரை . ) சென்றார் திருத்திய செல்லல் - மறிந்தவர் உண் 
டாக்கின கிலேசத்தை , நின்றார்கள் சிதைப்பர் என்றால் - இந் 
நோய்க்குச் சிறிதும் பொருத்தமின்றியே நின்றவர்கள் போக்கு 
வார்களாமாகில் , நன்றா அழகிது என்றே - மிகவும் அழகிதாய் 
இருந்ததன்றே! இறை தில்லை. தொழார் இனைந்தும் - சுவாமி 
யுடைய பெரும்பற்றப்புலியூரைத் தொழாதாரைப் போலே கிலே 
சித்தும் , ஒன்றும் இவட்கு மொழிதல்கில்லேன் - எனக்கு 
ஒன்றுபட்டிருக்கிறவளுக்கும் சொல்லாதிருக் (கிறேன் ) ; மொழி 
யாதும் 

உய்யேன் - சொல்லாதே ( யும் ) உயிர்வாழமாட்டேன் ; 
குன்று ஆர்துறைவர்க்கு உறுவேன் - மணற்குன்றுகளார்ந்த 
துறையினையுடையவர்க்குப் பொருந்தின நான் , உரைப்பன் இக் 
கூர்மறையே - இச்சிறந்த 

ச்சிறந்த ...... யினிச் சொல்லக்கடவேன் . ( எ - று . ) 


288. தலைமகள் கூற்று . 


ஒன்றித் தோன்றும் 


தோழி 


( தொல் . 


ஒன்றாமிவட்க்கு : 
அகத் . 39 ) 


343 


வரைபொருட் பிரிதல் . 
289. அறத்தொடு நிற்றலையுரைத்தல் . 
வெறித்தலை வெரீஇ வெருவரு தோழிக் 
கறத்தொடு நின்ற வாயிழை யுரைத்தது . 


(இ - ள் . ) வெறித்தலை வெரீஇ வெறியாட்டிடத்துக்குப் 
பயப்பட்டு , வொருவருதோழிக்கு - பயப்படுகிற தோழிக்கு, 
அறத்தொடு நின்ற ஆயிழை உரைத்தது - அறத்தொடு நின்ற 
அழகிய ஆபரணங்களையுடையாள் சொன்னது . 


யாயுந் தெறுக வயலவ ரேசுக வூர்நகுக 
நீயு முனிக நிகழ்ந்தது கூறுவ லென்னுடைய 
வாயு மனமும் பிரியா விறைதில்லை வாழ்த்துநர்போல் 
தூய னினக்குக் கடுஞ்சூ டருவன் சுடர்க்குழையே . 


- 


( ப.ரை.) என்னுடைய வாயும் மனமும் பிரியா இறை - 
என்னுடைய வாக்கினின்றும் மனத்தினின்றும் நீங்காத சுவாமி ; 
தில்லை வாழ்த்துநர்போல் - அவனுடைய பெரும்பற்றப்புலியூரை 
வாழ்த்துவாரைப்போலே , தூயன் நினக்கு - உனக்கு நான் 
தூயேன் ; கடும்சூள் தருவன் சுடர்க்குழையே ஒளியுடைத் 
தாகிய மகரக்குழையினை யுடையாய் ! கடிய சூளூ(றவைத் ) தரக் 
கடவேன் ; யாயும் தெறுக மாதாவும் கோபிக்க அமையும் ; 
ஊர் நகுக - ஊரிலுள்ளாரும் சிரிக்க அமையும் ; நீயும் முனிக 
நீயும் என்னை முனிய அமையும் ; நிகழ்ந்தது கூறுவேன் - புகுந்த 
படி.யைச் சொல்லக்கடவேன் . ( எ - று . ) 


LOT 


289. தலைவி கூற்று . 

. 
பா - ம் . தூயனெனக்கு 


1 . 


அலங்காரம் , பரியாயம் - பொருண்முரணுமாம் 


( பே - ரை .) 


திருக்கோவையார். 
290. அறத்தொடு நிற்றல் . 


செய்தவெறியி னெய்து வதறியாது 
திறத்தொடித்தோழிக் கறத்தொடு நின்றது . 


( இ - ள் .) செய்த வெறியின் - செய்யப்பட்ட வெறியின் , எய் 
துவதறியாது - வந்து புகுத்துமத்தைய றியாதே , நிறத்தொடித் 
தோழிக்கு அறத்தொடு நின்றது - நிறமுடைத்தாகிய வளைகளை 
யுடைய தோழிக்கு அறத்தொடு நின்றது . 


வண்டலுற் றேமெங்கண் வந்தொரு தோன்றல் வரிவளையீர் 
உண்டலுற் றேமென்று நின்றதொர் போழ்துடை யான்புலி 

[ யூர்க் 
கொண்டலுற் றேறுங் கடல்வர வெம்முயிர் கொண்டு தந்து 
கண்டலுற் றேர்நின்ற சேரிச்சென் றானோர் கழலவனே . 


( ப - ரை . ) வண்டல் 

வண்டல் உற்றேம் எங்கண் விளையாட்டுப் 
பொருந்தின எங்களிடத்தே , வந்து ஒரு தோன்றல் - வந்து ஒரு 
தோன்றலானவன் , வரிவளையீர் - அழகிய வளைகளையுடையீர் ! 
உண்டல் உற்றேம் என்று வந்து நின்றது ஓர் போழ்து - உங்கள் 
சிற்றிலிலே உண்கைக்குப் பொருந்தினோமென்று நின்றதொரு 
அவசரத்திலே , உடையான் புலியூர் - உடையானுடைய பெரும் 
பற்றப்புலியூரிலே, கொண்டல் உற்றேறும் கடல் ( வர ) - கீழ்க் 
காற்றுப் பொருந்துதலாலே கரையிலே ஏறுகிற கடலானது , 
( எம்மேல்வா ) எம் உயிர் கொண்டு தந்து - எங்கள் உயிரைப் 
பிழைப்பித்துக்கொண்டு தந்து , கண்டலுற்று ஏர் நின்ற - கடல் 
மரம் பொருந்தி அழகு நிலைநின்ற , சேரி சென்றான் ஓர் கழல 
வனே - சேரியிடத்தே சென்றான் , வீரக் கழலினையுடையான் 
ஒருவன் ; இனித்தக்கது செய்வாயாக வேண்டும் என்றது ; 
என்ற பொருளாய் , அறத்தொடு நிற்கும் பொழுது உலகினோடு 
மாறு கொள்ளாமையும் தாய் காவலொடு மாறுகொள்ளாமையும் 


வரைபொருட் பிரிதல் . 


345 


மாறு 


காவலுடனே 


வேண்டும் . எங்ஙனமென்னில் , 

காவலுடன் 
கொள்ளாமையாவது , அறிவதறியாக் காலத்தே செய்த 
தொன்முகையாலே தாய் காவலுடனே மாறுகொள்ளாது ; தன் 

மரறு கொள்ளாமை , அயல் கூட்டத்தாரெல் 
லாரும் நிற்க ......... செய்ததொன்றாகையாலே தன் காவலுடனே 
மாறுகொன்ளாது ; உலகினொடு மாறுகோள்ளாமை , அறிவதறி 
யாக் காலத்தே செய்த தோன்றை அறிந்ததற்குப் பின்னும் 
அவனே தெய்வமாகக் கொள்ளுகையினாலே உலகினோடு மாறு 
கொள்ளாது ; கற்பினோடு மாறுகொள்ளாமையும் அதுதான் . நாய 
கன் பெருமையுடன் மாறுகொள்ளாமை , பெண்களாயிருப்பார் 
நீரிலே புக்கு வருந்தக் கண்டிருக்கை முறைமையல்லவாகை 
யாலே நாயகன் பெருமையுடனே மாறு கொள்ளாது . நாயகி 
பெருமையுடனே மாறுகொள்ளாமையும் முன்பு கற்புக்குச் 
சொன்னது . 


290. தலைமகள் கூற்று . 

விளையாடுகையில் தலைவனைக்கண் , தலைவி நட்புச்செய்தல் : -- 
குஜாம் : 294 ; 326 ; கலி : 76 : 1-3 ; அகநா . 110 : 6-25 ; 180 : 1-9 ; ஆகிய 
செய்யுட்களைக் காண்க . 


291. ஐயந்திரக் கூறல் . 


விலங்குதல்விரும்பு மேதகுதோழி 
அலங்கற்குழலிக் கறியவுரைத்தது . 

விலங்குதல் விரும்பும் - வெறிவிலக்குதலை விரும் 
புகிற , மேதகு தோழி - மேம்பாடு தக்கதோழி , அலங்கல் குழ 
விக்கு - மாலையணிந்த கூந்தலினையுடையாளுக்கு , அறிய உரைத் 
தது - அறியும்படி சொன்னது . 


44 


343 


திருக்கோவையார் : 


குடிக்கலர் கூறினுங் கூறா வியன்றில்வைக் கூத்தனதாள் 
முடிக்கல ராக்குமொய் பூந்துறை வற்கு முரிபுருவ 
வடிக்கலர் வேற்கண்ணி வந்தன சென்றுநம் யாயறியும் 
படிக்கல ராமிவை யென்னா மறைக்கும் பரிசுகளே . 

( ப - ரை ) குடிக்கு அலர் ...றினும் கூறா - நம் குடிக்கு 
இழிவு சொல்லினும் , சொல்லவொண்ணாத , வியன் தில்லைக் கூத் 
தன தாள் - பெரிய பெரும்பற்றப் புலியூரில் கூத்தனாகிய முதலி 
யார் சீபாதங்களை , முடிக்கு அலர் ஆக்கும் - தன் முடிக்குப் 
பூவாகக் கொள்ளுகிற , மொய் பூந்துறைவற்கு - பூவுடைத்தாகிய 
துறையையுடைவற்கு , முரி புருவ வடிக்கு அலர் வேல் கண்ணி 
வளைந்த புருவத்தினையும் வடித்த அலருடைத்தாகிய வேலை 
யொத்த கண்களையுமுடையாய் ! வந்தன - நமக்கு வந்த குற்றங்கள் 
சென்று நம் யாய் அறியும்படிக்கு அலராம் - நம்முடைய யாயான 
வள் அறியும்படி சென்று அலராக நின்றன ; இவை என் நாம் 
மறைக்கும் பரிசுகளே - இவையிற்றை நாம் மறைக்கும்படி என் 
தான் சொல்லுவாயாக வேண்டும் . ( எ- ஐ ) 


291. தோழி கூற்று . 

வடிக்கலர் வேல் கண்ணி என்றதற்கு வடுவகிரிற் பரந்த வேல் 
போலும் கண்ணையுடையாய் என்று உரை கூறிப் பின்னும் வடுவகி 
ரோடு பிறபண்பாலொக்குமாயினும் , பெருமையானொவ்வாதென்னும் 
கருத்தான் ,வடிக்கலர் கண்ணென்றாள் என்று விளக்கமும் 
பேராசிரியர் , 


292. வெறிவிலக்கல் . 


அறத்தொடு நின்ற திறத்தினிற் பாங்கி 

வெறிவிலக்கிப் பிறிதுரைத்தது . 
( இ - ள் .) அறத்தொடு நின்ற திறத்தினில் - அறத்தொடு 
நின்ற முறைமையாலே , பாங்கி - பாங்கியானவள் , வெறிவிலக்கிப் 
பிறிது உரைத்தது - வெறி விலக்கிப் பிறிதொன் றச் சொன்னது . 


1 


வரைபொருட் பிரிதல் . 


347 


ட விதியுடை யாருண்க 1 வெறிவி லக்கல மம்பலத்துப் 
பதியுடை யான்பரங் குன்றினிற் பாய்புனல் யாமொழுகக் 
கதியுடை . யான்கதிர்த் தோனிற்க வேறு கருது நின்னின் 
மதியுடை தெய்வ மேயில்லை கொல்லினி வையகத்தே . 


யுடையார் 


( ப - ரை . ) விதியுடையார் உண்க வேரி - மது வுண்ண விதி 

உண்ண அமையும் . விலக்கலம் - இது விலக்கற் 
போந்தோமல்லோம் . அம்பலத்துப் பதி உடையான் - திருவம் 
பலத்தை இருப்பிடமாகவுடையவன் , பரங்குன்றினில் - அவ 
னுடைய திருப்பரங்குன்றினிடத்து , பாய் புனல் யாமொழுக 
கதியுடையான் - பரந்த புனலிலே நாங்கள் முழுகிப் போக 
விரைந்து வருகிற ( வார்த்தையுடைய ) வன் ; கதிர்தோள் நிற்க 
அவனுடைய ஒளியுடைத்தாகிய தோள்களானவை நிற்க , வேறு 
கருதும் - நோய்க்குக்காரணமாக வேறே ( எண்ணும் ), நின்னின் 
உன்னிலுங் காட்டில் , மதியுடையார் , தெய்வமே , இல்லை கொல் 
இனி வையகத்தே - இந்நோய்க்குக் காரணம் வேறே தேடித் 
திரிகிற உன்னைப்போலே மதியுடையார் உலகத்து ஒருவரும் 
இல்லைபோலே இருந்தது ; ( தெய்வமே ! ) 


292. தோழி கூற்று . 


‘ ஓரிடத்தா னொதுக்கப்படாமையிற் பதியுடையவனென்று சொல் 
லப்படாதவன் அம்பலத்தின்கண் வந்து பதியுடையனாயினானென்பது 
பட உரைப்பினுமமையும் . பரங்குன்றினினென்பதற்குப் பாலன்புகுந்திப் 
பரிசினினிற்பித்த என்றற்குரைத்த ( சிற் . 286 ) துரைக்க . கதி - ஆண்டுச் 
சென்ற செலவு . கதிர்த்தோணிற்க வென்பதற்கு எடுத்ததற் பொருட்டு 
அவன்றோள் வந்து நிற்க வென்று பொருளுரைத்து அவ்வெச்சத்திற்கு 
முடிபாக்கினுமமையும் . ( பே - ரை . ) 


348 

திருக்கோவையார் . 
293. செவிலிக்குத் தோழியறத்தொடு நிற்றல் 

சிறப்புடைச் செவிலிக் 

கறத்தொடு நின்றது . 
( இ - ள் . ) சிறப்புடைச் செவிலிக்கு - சிறப்புடைச் செவிலிக் 
தாய்க்கு , அறத்தொடு நின்றது - அறத்தொடு நின்றபடி . 


மனக்களி யாயின்றி யான்மகிழ் தூங்கத்தன் வார்கழல்கள் 
எனக்களி யாநிற்கு மம்பலத் தோனிருந் தண்கயிலைச் 
சினக்களி யானை கடிந்தா ரொருவர்செவ் வாய்ப்பசிய 
புனக்கிளி யாங்கடி யும்வரைச் சாரற் பொருப்பிடத்தே. 


( ப - ரை . ) மன களியாய் இன்று யான் மகிழ்தூங்க - 
உள்ளக் களிப் ( புண்டு ) இப்பொழுது நான் செம்மாந்திருப்ப , 
தன் வார்கழல்கள் - தன்னுடைய வார்கழலணிந்த சீபாதங்களை , 
எனக்கு அளியா நிற்கும் அம்பலத்தோன் - எனக்குத் தாராநிற் 
கிற திருவம்பலநாதன் , இரும் தண் கயிலை - அவனுடைய மிகவுந் 
தட்பத்தினையுடைய பெரிய ஸ்ரீகயிலாயத்தில் , சின களியானை கடிக் 
தார் ஒருவர் - சினக்களி யானையை ஒட்டினாரொருவர் ; செவ்வாய் 
பசிய - சிவந்த வாயினையும் பச்சென்ற நிறத்தினையுமுடைத்தாகிய , 
புனகிளியாம் கடியும் -புனத்திற் கிளியை நாங்கள் ஓட்டுகிற , வரை 
சாரல் பொருப்பிடத்தே - மலையிற் சாரலுடைத்தாகிய பக்கமலை 
யிடத்தே, ஒட்டினார் ஒருவர் என்ன , அவர்க்கு வரைந்துகொடுக்க 
வேண்டும் என்று படும் . 


293. தோழி கூற்று . 


கிளிகடியும் பருவமென்றதனாற் கற்பினோடு மாறுசொள்ளாமை 
முதலாயின கூறினாளாம் ( பே - ரை . ) 


வரைபொருட் பிரிதல் . 

349 
294. நன்றாய்க்குச் செவிலியறத்தொடு நிற்றல் 

கற்பினின்வழாமை நிற்பித்தெடுத்தோன் 

குலக்கொடி தாயர்க் கறத்தொடு நின்றது . 
( இ - ள் . ) கற்பினின் வாழாமை நிற்பித்து - கற்பினின்று 
வழுவாமற் பண்ணி , எடுத்தோள் - எடுத்து வளர்த்த செவிலித் 
தாயானவள் , குலக்கொடி தாயர்க்கு - அழகிய வஞ்சிக்கொம்பை 
யொப்பாளுடைய நற்றாய்க்கு , அறத்தொடு நின்றது - அறத் 
தொடு நின்றபடி . 


இளையா ளிவளையென் சொல்லிப் பரவுது மீரெயிறு 
முளையா வளவின் முதுக்குறைந் தாண்முடி சாய்த்திமையோர் 
வளையா வழுத்தா வருதிருச் சிற்றம் பலத்து மன்னன் 
திளையா வருமரு விக்கயிலைப்பயில் செல்வியையே . 


( ப - ரை . ) முடிசாய்த்து இமையோர் - முடியைச் சாய்த்துத் . 
தேவர்களானவர்கள் , வளையா வழுத்தா வரு - சூழ்ந்து புகழ்ந்து 
வருகிற , திருச்சிற்றம்பலத்து மன்னன் - திருச்சிற்றம்பலத் 
தலைவன் , திளையாவரும் அருவிக் 

கயிலை 

பயில் 
செல்வியையே - திளைத்து வருகிற அருவியையுடைய யுடைத் 
தாகிய ஸ்ரீ கயிலாயத்தே வாழுகிற செல்வத்தை யுடைய (வளை) , 
இளையாள் இவளை - இளையாளாகிய இவளை , என் சொல்லி பா வு 
தும் - எதைச் சொல்லிப் புகழ்வோம் ? ஈரெயிறு முளையா அள 
வின் முதுக்குறைந்தாள் - முற்படத் தோன்றக்கூடிய இரண்டு 
எயிறும் தோன்றுவதற்கு முன்னே அறிவு முதிர்ந்துவிட்டாள் . 
( எ - று . ) 


294, செவிலி கூற்று. 

திளையா வருமருவி : கன்னிகாரையைத் திளைத்தவிற் பெடைமயில் 
தெருட்டும் ( சீவக -- 50 ) தேனு மமிழ்துந் திளைத்தாங் கினியன ( சீவ ; 
519 ) . திளைத்தல் - அறாதொழுகு தல் ( 1 -உரை ) 


350 


திருக்கோவையார் . 


295 . தேர்வாவு கூறல் 
மணிநெடுந்தேரோ னணிதினின்வருமென 

யாழியன் மொழிக்குத் தோழி சொல்லியது . 
( இ - ள் . ) மணிநெடுந்தேரோன் - மணிகட்டப்பட்ட நெடிய 
தேரினையுடையவன் , அணிதினில் வருமென அண்ணிதாக 
வருவனென்று , யாழியல் மொழிக்கு - யாழோசையை யொத்த 
வார்த்தையை யுடையாளுக்கு , தோழி சொல்லியது - தோழி 
சொன்னது . 
கள்ளின மார்த்துண்ணும் வண்கொன்றை யோன்றில்லைக் 

[ கார்க்கடல்வாய்ப் 
புள்ளின் மார்ப்பப் பொருதிரை யார்ப்பப் புலவர்கடம் 
வள்ளின மார்ப்ப மதுகர மார்ப்ப வலம்புரியின் 
வெள்ளின மார்ப்ப வரும்பெருந் தேரின்று மெல்லியலே 

( ப - ரை . ) கள் இனம் ஆர்த்து உண்ணும் வண் கொன்றை 
யோன் - வண்டுச் சாதிகள் ஆரவாரித்து உண்கிற வளவிய திருக் 
கொன்றை ( மாலையையுடை யோனது ) , தில்லை கார் கடல் வாய் 
அவனுடைய பெரும்பற்றப்புலியூரைச் சூழ்ந்த கடலிடத்து , புள் 
இனம் ஆர்ப்ப -புட்கள் ( ஆரவாரிக்கவும் , பொருதிரை ஆர்ப்ப 
கரையோ டேபொருகிற திரைகள் ஆரவாரிப்பவும் , புலவர்கள் 
தம் வள்ளினம் ஆர்ப்ப புலவருடைய வளவிய திரள்கள் ஆரவா 
ரிப்பவும் (மதுகரம் ஆர்ப்ப - வண்டுகள் ஆரவாரிப்பவும் ) ,வலம்புரி , 
யின் வெள்ளினம் ஆர்ப்ப - சங்கினுடைய வெள்ளிய திரள்கள் 
ஆரவாரிப்பவும் , வரும் பெரும்தேர் இன்று மெல்லியலே - 
மெல்லிய இயல்பினையுடையாய் ! இப்பொழுது ஒரு பெரிய தேர் 
வாராநின்றது காண் . ( எ - று ) 


295. தோழி கூற்று . 

கள்- வண்டு . ( பதிற் . 27. ) 

கரந்த வொழுக்கத்து மணியொலி யவித்து வந்ததேர் , வரைந் 
தெய்த இவ்வரவத்தோடும் வருமென மகிழ்ந்து கூறியவாறு. கள் என் 
பது வண்டினுள் ஒருசாதி யென்பாருமுளர் . புள்ளின த்தையும் 
பொரு திரையையும் அவன் வரவிற்கு உவந் தார்ப்பன போலக் கூறினாள் . 
இதனை மிகைமொழிப்பாற் படுத்திக்கூறுக . ( பே - ரை .) 


351 


வரைபொருட் பிரிதல், 
மணமுரசுகேட்டு மகிழ்ந்துரைத்தல் 


296 ) 


நிலங்காவலர் நீண்மணத்தின் 
நலங்கண்டவர் நயந்துரைத்தது . 


( 

( இ - ள் . ) நிலங்காவலர் - பூமியைக் காக்கிறவருடைய , நீண் 
மணத்தின் - நீண்ட மணத்தின் , நலங்கண்டவர் - நன்மையைப் 
பார்த்தவர்கள் , நயந்துரைத்தது - விரும்பிச் சொன்னது . 


பூரண பொற்குடம் வைக்க மணிமுத்தம் பொன் பொதிந்த 
தோரண நீடுக தூரிய மார்க்கதொன் மாலயற்கும் 
காரண னேரணி கண்ணுத லோன்கடற் றில்லையன்ன 
வாரண வும்முலை மன்றலென்றேங்கு மணமுரசே . 

( ப - ரை .) தொல் மால் அயற்கும் காரணன் - 
பழைய 
மாலுக்கும் அயனுக்கும் காரணமாயுள்ளவன் ; ஏர் அ . கண் 
ணுதலோன் - அழ த பொருந்தின திரு நயனத்தையும் அழகிய 
திருநெற்றியினையும் உடையவன் ; கடல் தில்லை அன்ன - அவனு 
டைய கடல் சூழ்ந்த பெரும்பற்றப் புலியூரையொத்த , வார் அண 
வும் முலை ....... முலையினையுடையவளுடைய, மன்றல் ஏங்கும் 
மணமுரசே - கலியாணம் என்று ( ஏங்கும் ) ஆரவாரியா நின்றன 
( மணமுரசுகள் ) ; பூரண பொற்குடம் வைக்க - நன்றாகிய நிறைந்த 
பொற்கரகத்தையும் வைக்க ; மணி முத்தம் பொன் பொதிந்த 
தோரணம் நீடுக - தோரணத்திலே நீலமணியினையும் முத்தினை 
யும் ( பொன்னையும் ) நன்றாகச் செய்யுங்கள் ; தூரியம் ஆர்க்க 
வாத்தியங்களை முழங்கச் சொல்லுக . ( எ - ஐ .) 


296 . மனையிலுள்ளார் கூற்று . 

வார் அணவு முலை என்பதற்கு வாராந் கட்டப்படுமளவைச் சென் 
றணவும் முலை என்று பதவுரையும் , வாரைப் பொருந்து முலையெனி 
னுமமையும் என்று விளக்கப்பொருளும் வரைவர் பேராசிரியர் . 


352 


திருக்கோவையார் . 
297. ஐயுற்றுக் கலங்கல் 


பல்லவர்முரசு மற் றல்லவர்முரசெனத் 
தெரிவரிதென வரிவைகலங்கியது 


( இ - ள் .) நல்லவர் மாசு - நாயகருடைய முரசை , அல்லவர் 
முரசென - மற்றந்த அயலார் முரசென்று , தெரிவு அரிதென 
தெரிகையரிதென்று , அரிவை கலங்கியது - நாயகி கிலேசித்தது . 


1 


அடற்களி யாவர்க்கு மன்பர்க் களிப்பவன் அன்பவின்பம் 
படக்களி யாவண் டறைபொழிற் றில்லைப் பரமன்வெற்பிற் 
கடக்களி யானை கடிந்தவர்க் கோவன்றி நின்றவர்க்கோ 
விடக்களி யாநம் விழுநக ரார்க்கும் வியன் முரசே . 

( ப- ரை .) அடல்களி யாவர்க்கும் அன்பர்க்கு அளிப்பவன் - 
வெற்றியுடைத்தாகிய களிப்பைத் தனக்கு அன்பரான வர்யாவர் 
சிலர்க்கும் கொடுப்பவன் , துன்ப இன்பம் பட - இன்ப துன்பம் 
படும்படிக்கு ஈடாகத் தனக்கு ஒப்பார் சிலர் யாவர்க்கும் கொடுக் 
கிறவன் ;) களியாவண்டு அறை பொழில் -களித்து வண்டுகள் ஆர 
வாரிக்கிற பொழில் சூழப்பட்ட , தில்லைப் பரமன் வெற்பில் - 
பெரும்பற்றப்புலியூருக்குப் பழையனாகிய முதலியாருடைய மலை 
யில் , கடகளியானை கடிந்தவர்க்கோ - உள்ளக்களிப்பை யுடைக் 
தாகிய மதயானையை நம்மிடத்தில் வாராமல் ஒட்டினவர்க்கோ ? 
அன்றி நின்றவர்க்கோ - ......சிலர்க்கோ ? விடகளியா - மிகவும் 
களித்து , நம் விழுநகர் ஆர்க்கும் வியன்மாசே - நம்முடைய 
விழுமிய நகரியிலே ஆரவாரிக்கிற பெரிய முரசமானது ஆர்க்கின் 
றது ? அறிகிறோமில்லை . 


297. தலைவி கூற்று . 

பாடம் 1. அடக்களி . 


துன்ப இன்பம் பட அடல் களியாவர்க்கும் அன்பர்க்கு அளிப்ப 
வன் - பிறவியான் வரும் துன்பமின்பமும் கெட இயல்பாகிய பேரின் 
பத்தை யாவராயினும் அன்பராயினர்க்கு வரையாது கொடுப்போன் . " 
( பே - ரை .) 


வரைபொருட் பிரிதல் . 


353 


298. நிதிவாவு கூறாநிற்றல் 


மகிழ்தரு மனத்தொடு வண்புகழ்த்தோழி 

திகழ்நிதி மடந்தைக்குத் தெரியவுரைத்தது . 
( இ - ள் ) மகிழ்தரு மனத்தொடு - மகிழ்ச்சியைத் தருகிற 
மனத்துடனே , வண்புகழ் தோழி - வளவிய புகழையுடைய 
பாங்கி , திகழ்மனை கிழத்திக்கு - வளவிய மனைக்கிழத்தியாகிய 
நற்றாய்க்கு , தெரிய உரைத்தது - தெரியும்படி சொன்னது . 


என்கடைக் கண்ணினும் யான்பிற வேத்தா வகையிரங்கித் 
தன்கடைக் கண்வைத்த தண்டில்லைச் சங்கரன் மூழ்கயிலைக் 
கொன்கடைக் கண்டரும் யானை கடிந்தார் கொணர்ந்திறுத்தார் 
முன்கடைக் கண்ணிது காண்வந்து தோன்று முழுநிதியே . 

( ப - ரை .) என் கடைக் கண்ணினும் கடையாகிய என் 
னிடத்திலும் , யான் பிற ஏத்தாவகை இரங்கி - நான் பிற தெய் 
வங்களை வாழ்த்தாதபடி தானே இரங்கி , தன் கடைக்கண் 
வைத்து - தன்னுடைய திருக்கடைக்கண் வைத்து , தண் தில்லை 
சங்கரன் - குளிர்ந்த பெரும்பற்றப்புலியூரில் சங்கரனாகியவன் , தாழ் 
கயிலை - அவனுடைய நீண் ... கயிலாயத்திலே , கொன் கடைக் 
கண் தரும்யானை கடிந்தார் - அச்சத்தைச் ........ தரும் யானையை 
ஓட்டியவர் , கொணர்ந்து இறுத்தார் - கொண்டு வந்துவிட்டார் ; 
முன் கடைக்கண்ணிது 

உன் கடைக்கண்முன்னே , 
பாராய் , வந்து தோன்றும் முழுகிதியே - வந்து தோன்றுகிற 
நம் உறவின் முறையாராலே சொல்லப்பட்ட முழுகி தியைக் 
(கடைக்கண் முன்னே பாராய் ) . ( எ - று . ) 


காண் 


- 


298. தோழி கூற்று . 

கடைக்கணென்பதனை முடிவாக்கி , என் முடிவுகாலத்தும் பிற 
வேத்தா வகை யென்றுரைப்பாருமுளர் . கொன் கடைக் கண்டரும் 
யானை யென்பதற்கு . அச்சத்தைக் கடைக்கண் தரும்யானை - என்றுரைப் 
பாருமுளர் . ( பே - ரை .) 

45 வரைபொருட்பிரிதல் முற்றிற்று . 


354 


திருக்கோவையார் . 


19 . 


மணஞ்சிறப்புரைத்தல் 


மணஞ் சிறப்புரைத்தல் என்பது வரைந்த பின்னர் மணஞ் 
சிறப்புக் கூறா நிற்றல் . அதற்குத் துறைகள் ஒன்பது . அவை 
பின் வருமாறு : 


1 


2 


3 


மணமுரசுகூறல் , மகிழ்ந்துரைத்தல்லொடு , 
வழிபாடுகூறல் , * வாழ்க்கை நலங்கூறல் , 
காதல்கட்டுரைத்தல் , கற்பறிவித்தல் , 
கற்புப்பயப்புரைத்தல் , * காதன் மருவுரைத்தல் , 
" கலவியுரைத்தல் , கருதிய வொன்பது 
நலமிகு மணமிவை நாடுங்காலே . ( பே - ரை ) 


299 . 


மணமுரசு கூறல் 


வரைவுதோன்ற மகிழ்வுறுதோழி 
நிரைவளைக்கு நின்றுரைத்தது , 


கலியாணம் 


(இ -ள் ) வரைவுதோன்ற மகிழ்வுறுதோழி 
தோன்ற மகிழ்ச்சியுறு கிற தோழி , நிசை வளைச்கு நின்று உரைத் 

நிரைத்த வளையினையுடையாளுக்கு நின்று சொன்னது . 


பிரசந் திகழும் வரைபுரை யானையின் பீடழித்தார் 
முரசந் திகழுமுரு 2 கியநீங்கு மெவர்க்கு முன்னாம் 
அரசம் பலத்துநின் றாடும்பிரா னருள் பெற் றவரிற் 
புரைசந் தமேகலை யாய்த்துயர் தீரப் புகுந்துநின்றே . 

( ப - ரை .) எவர்க்கும் முன்னாம் அரசு - எல்லாத் தேவர் 
களுக்கும் முன் னேயுண்டாகிய அரசாயுள்ளவன் ; அம்பலத்து 
நின்றாடும் பிரான்- திருவம்பலத்தே நின்றாடியருளுகிற தலைவன் ; 
அருள் பெற்றவரின் - அவனுடைய திருவருளைப் பெற்றவர்களைப் 


மணஞ்சிறப்புரைத்தல் , 


355 


போலே , புரை சந்த மேகலையாய்- மேலான நிறமுடைத்தாகிய 
மேகலாபரணத்தினையுடையாய் ! துயர் தீர புகுந்து நின்றே- கிலே 
சம் தீரும்படிக்கு ஈடாகப் புகுந்து நின்று , பிரசம் திகழும்வரை 
தேன் விளங்குகிற . மலையில் , புரை யானையின் பீடு அழித்தார் - 
மலையை யொத்த யானையின் பெருமையை அழித்தவர் , முரசும் . 
திகழும் - முரசானது விளங்கா நின்றது ; முருகியம் நீங்கும் 
முருகனுக்குக் கொடுக்கிற வாத்தியங்களெல்லாம் நீங்காநின்றன . 
ஆகையால் நீ கிலேசிக்க வேண்டாம் காண் என்றுபடும் . 


1 


299. தோழி கூற்று . 
( பா - ம் . ) வரையுயர் யானை 2 

முருகு கமழும் . 
- முருகுங்கமழுமென்று பாடமோதி , கலியாணத்திற் குறுப்பாம் 
நறுவிரை நாறா நின்றன வென் ஜரைப்பாருமுளர் ( பே - ரை . ) 


300. மகிழ்ந்துரைத்தல் 


மன்னியகடியிற் பொன்னருங்கோதையை 
கன்னுதற்றோழி தன்னின் மகிழ்ந்தது . 


( இ - ள் . ) மன்னிய கடியில் - நிலைபெற்ற கலியாணத்தில் 
பொன்னருங்கோதையை- அழகிய நாற்றமுடைத்தாகிய மாலை 
யினையுடையாளை , நன்னுதற்றோழி - நல்ல நெற்றியினையுடைய 
பாங்கி , தன்னின் மகிழ்ந்தது- தன்னிலே மகிழ்ந்தது . 


இருந்துதி யென்வயிற் 
யென்வயிற் கொண்டவன் யானெப் பொழுது 

[ முன்னு 
மருந்து திசைமுகன் மாற்கரி யோன்றில்லை வாழ்த்தினர்போல் 
இருந்து திவண்டன வாலெரி முன்வலஞ் செய்திடப்பால் 
அருந்துதி காணு மளவுஞ் சிலம்ப னருந்தழையே, 


356 


திருக்கோவையார் . 


வயின் 


( ப - ரை .) இருந்துதி என் கொண்டவன் - மிக்க 
துதிப்பை என்னிடத்தே கொண்டவன் ; யான் எப்பொழுதும் 
உன்னும் மருந்து.- நான் எப்பொழுதும் நினைக்கிற மருந்தாயுள்ள 
வன் ; திசைமுகன் மாற்கு அரியோன் - திக்குகள் தோறும் முக 
முடைத்தாகிய பிரம ( னுக்கும் ) விட்டுணு க் ( கும் ) அரியனாயுள்ள 
வன் ; தில்லை- அவனுடைய பெரும்பற்றப்புலியூரை , வாழ்த்தினர் 
போல் - வாழ்த்தினவரைப் போலே , இருந்து திவண்டன - இருந்து 
விளங்கின , வால் எரி முன் வலம் செய்து- வலிதாக எரியை வலம் 
செய்து , இடப்பால் அருந்து தி காணும் அளவும் - வசிட்டனுக்கு 
இடப்பாகத்தளாகிய அருந்து தியைக் காணும் அளவும் , சிலம்பன் 
அருந்தழையே சிலம்பன் அரிய தழையை ( விளங்கின ] 
என்ன , அவர் வரைந்து கொள்ளுமளவு அத்தழையைப் பற்றுக் 
கோடாகக் கொண்டு ஆற்றினாளென்று பாங்கி பிரியப்பட்டுச் 
சொன்னது . 


300. தோழி கூற்று . 

வேயின மென்றோள் ( 282 ) என்பது தொட்டு, இதுகாறும் வர இப் 
பாட்டுப் பத்தொன்பதும் அறத்தொடு நிலையினும் , அதன் பின்னர் வரை 
தலையும் நுதலினவென்பது . அகத்திணையின் மிகத்திகழும் இன்பக்கலவி 
இன்பக்களவு முற்றிற்று . எண்பத்தோராம் பாட்டு முதல் இப்பாட்டீ 
முகத் தோழியாலாய கூட்டம் . ( பே - ரை . ) 


301. வழிபாடு கூறல் 


மணமனைகாண வந்தசெவிலிக்குத் 

துணைமலர்க்குழலி தோழிசொல்லியது . 
( இ - ள் . ) மணமனை காண வந்த செவிலிக்கு- கலியாண மனை 
காண வந்த செவிலிக்கு , துணை மலர் குழலி தோழி சொல்லியது 
இணையொத்த மலரணிந்த கூந்தலையுடையாளுடைய தோழி 
சொன்னது . 


மணஞ்சிறப்புரைத்தல் . 


357) 


சீரிய லாவியும் யாக்கையு மென்னச் சிறந்தமையாற் 
காரியல் வாட்கண்ணி யெண்ணக லார்கம லங்கலந்த 
வேரியுஞ் சந்தும் வியறந் தெனக்கற்பி னிற்ப ரன்னே 
காரியல் கண்டர்வண் டில்லை வணங்குமெங் காவலரே . 

( ப - ரை .) கார் இயல் கண்டர் - பருவமேகத்தை ( யொத்த ) 
கருமிடற்றையுடையவர் ; வண் தில்லை வணங்கும் எம் காவலர் - 
அவருடைய வளவிய பெரும்பற்றப்புலியூரை வணங்குகிற எம் 
முடைய காவலாானவர் , சீர் இயல் ஆவியும் யாக்கையும் என்ன 
சிறந்தமையால் - சீர்புடைத்தாகிய உடம்பும் உயிருமென்னச் 
சிறந்தமையாலே , கார் இயல் வாள் கண்ணி எண் அகலார் - கருமை 
பொருந்தின ஒளி ஆர்ந்த கண்களையுடைவளுடைய விசாரத்தி 
னின்றும் நீங்கார் ; கமலம் கலந்த வேரியும்- செந்தாமரைப் பூவிலே 
பொருந்தின தேனும் , சந்தும் சந்தன மாமும் , வியல் தந்தென 
தம்மிலொத்து ... விளங்கினாற் போல , கற்பின் நிற்பர் அன்னே - 
தாயே ! நாயகியுடைய கற்பிடத்தே நிற்பர் காண் . ( எ - று . ) 


301. தோழி கூற்று . 
( பா - ம் ) 

1 இன்னே. 
எண்ணகலா ரென்றதனாற் காதலியாதலும் , கற்பினிற்பரென்ற 
தனால் வாழ்க்கைத் துணையாதலுங் கூறப்பட்டன . ஆவியும் வேரியும் 
தலைமகட்குவமையாகவும் , யாக்கையும் சந்தும் தலைமகற்குவமையாக 
வும் உரைக்க . பிரித்து வமையாக்காது , இவரது கூட்டத்திற்கு அவற்றது 
கூட்டமுவமையாக உரைப்பினுமமையும் ( பே - ரை ) 


302 . 


வாழ்க்கை நலங்கூறல் 


மணமனைச்சென்று மகிழ் கருசெவிலி 

அணிமனைக்கிழத்திக் கதன்சிறப்புரைத்தது . 
( இ - ள் .) மணமனை சென்று- கலியாணமனையிலே சென்று , 
மகிழ்தரு செவிலி மகிழ்ச்சி விரும்புகிற செவிலித் தாயானவள் , 


358 : 


திருக்கோவையார் . 


அணிமனை கிழத்திக்கு - அழகிய மனைக்கிழத்தியாகிய நற்றாய்க்கு , 
அதன் சிறப்பு உரைத்தது - மிக்க சிறப்பைச் சொன்னது . 


தொண்டின மேவுஞ்சுடர்க்கழ லோன்றில்லைத் தொன்னகரிற் 
கண்டி ன மேவு மினீயவ ணின்கொழு நன்செழுமென் 
தண்டின மேவுதிண் டோளவன் யானவ டற்பணி வோள் 
வண்டின மேவுங் குழலா ளயன்மன்னு மிவ்வயலே . 


( ப - ரை ) தொண்டினம் மேவும் சுடர் கழலோன்- அடியார் 
திரள் பொருந்தின ஒளியுடைத்தாகிய சீபாதங்களையுடையவன் ; 
தில்லை தொல் நகரில் - அவனுடைய பெரும்பற்றப்புலியூராகிய 
பழைய நகரில் , கண்ட இல் - என்னாற் காணப்பட்ட அவளுடைய 
ல்லமானது , நம்மேவும் இல் - நம்முடைய பொருந்தின இல்லத் 
தோடொக்கும் ; நீ அவள் உன்னை ஒத்திருப்பள் அவள் ; செழுமெல் 
தண்டு இனம் மேவும் தோளவன் - வளவியதாய் மெத்தென்று 
தண்டாயுதத்தின் திரள்களை யொத்த தோள்களையுடையவன் 
நின் கொழுகன்- உன்னுடைய கொழுநன் தானாயிருக்கும் ; யான் 
அவள் தற்பணிவோள் - அவனை வணங்குகிறவள் , என்னை 
திருக்கும் ; வண்டினம் மேவு குழலோள்- வண்டுச் சாதிகள் 
பொருந்தின கூந்தலையுடையவளின் , அயல் மன்னும் இவ்வயலே - 
அயலார் , நம்முடைய நிலைபெற்ற அயலோ டொப்பார்கள் . ( எ - று ) 


ஒத் 


302. செவிலி கூற்று . 


பெண்டீர்க்கு ஊறினி தாதனோக்கித் தோளிற்கு மென்மை 
கூறினார் (பேரை.) 


மண்ஞ்சிறப்ரைத்தல் . 


359 


303 . 


காதல் கட்டுரைத்தல் 


சோதி வேலவன் 

காதல் கட்டுரைத்தது . 
( இ - ள் . ) சோதி வேலவன் 

ஒளியுடைத்தாகிய வேலினை 
யுடையவன் , 

காதல் , கட்டுரைத்தது - அன்பு இயல்பைச் 
சொன்னது . 


பொட்டணி யானுதல் போயினும் பொய்போ லிடையெனப் 
இட்டணி யன் றவி சின்மல ரன்றிமிதிப் பக்கொடான் ( பூண் 
மட்டணி வார்குழல் வையான் மலர்வண் டுறுதலஞ்சிக் 
கட்டணி வார்சடை யோன் றில்லை போலிதன் காதலனே . 
( ப - ரை . ) போய் இறும் பொய்போல் 

இடையென 
பொய்யை யொத்த இடையானது நைந்து முமியுமென்று , பூண் 
இட்டு அணியான் - ஆபரணங்களைப் பூட்டி அலங்கரியான் ; 
தவிசின் மலரன்றி மிதிப்ப கொடான் - படுக்கையிலே மிதிக்கும் 
பொழுது இவள் கால் நோவுமென்று - மலரின்றி மிதிப்பக் கொ 
டான் ; மட்டு அணிவார் குழல் வையான் மலர் வண்டு உறுதல் 
அஞ்சி - தேனுடைத்தாகிய நீண்ட கூந்தலிலே வண்டுகள் 
( சேர்கின்றனவோ ) என்று பயப்பட்டு மலரையும் வையான் ; 
கட்டு அணிவார் சடையோன் - கட்டப்பட்டு அழகியதாய் நீண்ட 
திருச்சடாபாரத்தையுடையவன் , தில்லை போலிதன் காதலனே 
அவலுடைய பெரும்பற்றப்புலியூரை யொப்பாளுடைய காதல 
னானவன் . ( இவையித்தனையும் செய்யான் காண் ; இவை செய் 
யாதிருக்க , கேட்கவேண்டுமோ, இடை . ஒடியுமென்று பயப் 
பட்டு , ) பொட்டு அணியான் நுதல் - நெற்றியில் திலக முதலாக 

டு அலங்கரியான் காண் . ( எ - று . ) 
303. செவிலி கூற்று . 

( பா - ம் ) 1. - தவிசின் மிசை . 
பொட்டு அணியாமை : : திரு நுதல் திலகமும் சுமத்த லாற்றாள் 
( பெருங் : 5 ; 1.139 ) . கட்டணி வார் சடையோன் , கட்டு - மிகுதி . கட்டழி 
காமத்தீயில் (சிந்தா - 255 ) 


360 


திருக்கோவையார் 


1 


304 . கற்பறிவித்தல் ! 
விற்பயில் நுதலிவள் 

கற்பறி வித்தது . 
( இ - ள் . ) வில் பயில்,காதல் இவள் - வில்லை யொத்த நெற்றி 
யினை யுடையாளுடைய , கற்பு அறிவித்தது -கற்பை அறிவித்தது . 


கொடாத 


தெய்வம் பணிகழ லோன்றில்லைச் சிற்றம்பலமனையாள் 
தெய்வம் பணிந்தறி யாவென்று நின்று திறைவழங்காத் 
தெவ்வம் பணியச்சென் லுமன் வந்தன்றிச் சேர்ந்தறியான் 
பௌவம் பணிமணி யன்னார் பரிசின்ன பான்மைகளே . 

( ப - ரை ) தெய்வம் பணி கழலோன் - பிறராற் கொண்டா 
டப்படும் தெய்வங்கள் வணங்குகிற சீபாதத்தையுடையவன் ; 
தில்லை சிற்றம்பலம் அனையாள் - அவனுடைய பெரும்பற்றப் 
புலியூரில் திருவம்பலத்தை யொப்பாள் , தெய்வம் பணிந்து அறி " 
யாளென்று - ஒரு நாளும் தன் பர்த்தாவாகிய தெய்வம் ஒழிய 
வேறொரு தெய்வத்தை வணங்கியறியாளென்று , நின்று திறை 
வழங்காத் தெவ்வம்பணியச் சென்றாலும் - முன்னின்று திறை 

சத்துருக்கள் எதிர்ப்புத் தொடுக்கையினாலே , 
அவர்கள் மேல் ( அம்பை ) எடுத்துவிட்டுச்சென்றாலும் , பின் வந்து 
அன்றிச் சேர்ந்து அறியான் - அவருடைய மன்னனானவன் அதை 
முடித்து இவளிடத்தேவந்து அவதரிக்குமது அல்லால் வேறொரு 
இடத்தில் அவதரித்தறியான் ; பௌவம் பணிமணி அன்னார் பரிசு 
இன்ன பான்மைகளே - கடல் தந்த முத்தும் , பணி தந்த சிகா 
மணியும் ஒத்த பெரிய வமிசத்துப் பிறந்து உய்வோருடைய 
முறைமைகள் இத்தன்மைத்தாயிருந்தன . ( எ - று ) 
304 , செவிலி கூற்று. 

( பா - ம் ) 1 . விற்பொலி மதலி . 

தெவ்வம் பணியச் சென்றாலு மென்பதற்குத் தெவ்வர் அம்பை 
யணியவென்றும் , பெளவம் பணிமணி யென்பதற்குக் கடலிடத்தும் 
பாம்பிடத்தும் உளவாகிய முத்தும் மாணிக்க டிமென்றும் உரைப்பாரு 
முளர் . ( பே - ரை .) 


மணஞ்சிறப்புரைத்தல் . 


361 


305. கற்புப்பயப்புரைத்தல் 


கற்புப் பயந்த 
அற்புத முரைத்தது , 


(இ - ள் . ) கற்பு பயந்த - கற்புடைமையைத் தந்த , அற்புதம் 
உரைத்தது அழகைச் சொன்னது . 


தகட்டு 


சிற்பந் திகழ்தரு திண்மதிற் றில்லைச் சிற்றம்பலத்துப் 
பொற்பந்தி யன்ன சடையவன் பூவண மன்னபொன்னின் 
கற்பந்தி வாய்வட மீனுங் கடக்கும் படி கடந்தும் 
இற்பந்தி வாயன்றி வைகல் செல் லாதவ னீர்ங்களிறே . 

( ப - ரை .) சிற்பம் திகழ்தரு - நுண்கொழில் விளங்குகிற , 
தின் மதில் தில்லை சிற்றம்பலத்து - திண்ணிய மதில் சூழ்ந்த 
பெரும்பற்றப்புலியூர்ச் சிற்றம்பலத்துளனாகிய , பொற்பந்தி 
அன்ன சடையவன் 

பூவணம் அன்ன பொன்னின் பொன் 
நிறையை யொத்த திருச்சடையையுடையவனுடைய 
திருப்பூவணத்தை யொத்த பொன்னினுடைய , கற்பு 

கற்பு , 
அந்திவாய் வடமீனும் கடக்கும் - அந்திக்காலத்து வடபால் 
தோன்றும் அருந்ததி கற்பையும் செயிக்கும் ; அதற்குக்காரணம் ; 
படி கடிந்தும் இல் பந்தி வாய் அன்றி வைகல் செல்லாது அவன் 
ஈர்ங் களிறே- தன் இல்லங் கடந்து போனாலும் , சத்துரு செயம் 
பண்ணி இவள் இல்லில் பந்தியிடத்தே வந்து கட்டும் தல்லது , 
போனவிடங்களில் அவதரியாது , அவனுடைய பெரிய யானையே . 

என்றது , தான் இருந்த தேசத்தில் அரசனுக்கு வெற்றி 
யுண்டாம் ; ஆதலால் தன் கணவனுக்கு ( படி கடந்து செல்ல 
வேண்டா என்பது கருத்து . ( எ - று ) 


1305. செவிலி கூற்று . 

பொற்பந்தியன்ன சடையென்பதற்கு அழகிய அத்திவானம் 
போலும் சடையென்பாருமுளர் . அந்திக்காலத்துக் கற்புடை மகளி 


46 


362 

திருக்கோவையார் . 
ரால் தொழப்படுதலின் , அந்திவாய் வடமீனென் றாள் . கற்புப் பயந்த 
அற்புதமாவது படி கடந்தும் கடிது வரும் வண்ணம் எடுத்துக்கொண் 
வினையை யிடையூறின்றி இனிது முடித்தல் . படிகடத்தல் - நெருஞ் 
சேட் சேறல் . ( பே - ரை .) 


306. மருவுத லுரைத்தல் 

இருவர் காதலு 

மருவுத லுரைத்தது . 
( இ - ள் . ) இருவர் காதலும் - இருவ ரன்பும் , 
உரைத்தது - பொருந்தினபடியைச் சொன்னது . 


மருவுதல் 


" 


மன்னவன் றெம்முனை மேற்செல்லு மாயினு மாலரியே 
றன்னவன் றேர்புறத் தல்கல் செல் லாது வரகுணனார் 
தென்னவ னேத்துசிற் றம்பலத் தான் மற்றைத் தேவர்க்கெல் 

[ லாம் 
முன்னவன் மூவலன் னாளு மற்றோர் தெய்வ முன்னவளே . 

( ப - ரை .) மன்னவன் தெம்முனை மேல் செல்லுமாயினும் - 
பெருநில மன்னன் ஏவவிட அவன் முனையிடத்தே சென்றதா 
யினும் , மால் அரி ஏறு அன்னவன் தேர்புரத்து அல்கல் செல் 
லாது - பெரிய சிங்க வேற்றை ஒப்பானுடைய தேர் பிறிதோரி 
டத்தும் அவதரியாது ; வரகுணனாம் தென்னவன் ஏத்து சிற்றம் 
பலத்தான் வரகுணனாகிய பாண்டியனாலே புகழப்பட்ட திருச் 
சிற்றபலகாதன் , மற்றை தேவர்க்கு எல்லாம் முன்னவன் - மற் 
றெல்லாத் தேவர்களுக்கு முன்னாயுள்ளவன் , மூவல் அன்னாளும் 
- அவனுடைய திருமூவலை ஒப்பாளும் மற்றோர் தெய்வம் உன் 
னலளே , தன் கணவனாகிய தெய்வத்தையன்றிப் பிறிதொரு 
தெய்வத்தைத் தெய்வமாக நினையாள் . ( எ -று ) 


306. செவலி கூற்று . 

( பா - ம் .) 1. மற்றெத் தேவர்கட்கும் 


i 


-- 


மணஞ்சிறப்புரைத்தல் . 


363 


307 , கலவியின்பங் கூறல் 


நன்னுதன்மடந்தை தன்னலங்கண்டு 
மகிழ் தூங்குளத்தோ டிகுளை கூறியது . 


( இ - ள் - ) நன்னுதல் மடந்தை - நல்ல நெற்றியினையுடைய 
நாயகி , தன் நலம் கண்டு - தான் பெற்ற நலத்தைப் பார்த்து , 
மகிழ் தூங்கு உளத்தோடு இகுளை கூறியது - மகிழ்ச்சி மிக்க 
உள்ளத்தோடே தோழி சொன்னது . 


ஆனந்த வெள்ளத் தழுந்துமொ ராருயி ரீருக்கொண் 
டானந்த வெள்ளத் திடைதிளைத் தாலொக்கு மம்பலஞ்சேர் 
ஆனந்த வெள்ளத் தறைகழ லோனருள் பெற்றவரின் 
ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றா திவ்வணிநலமே . 


- 


( ப - ரை . ) ஆனந்த வெள்ளத்து அழுந்து ஒரு ஆர் உயிர் - 
இன்ப வெள்ளத்தே அழுந்தக் கடவதோர் அரியவுயிர் , ஈர் உரு 
கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தாலொக்கும் அம்பலம் 
சேர் ஆனந்த வெள்ளத்து அறை கழலோன் இரண்டு 
வடிவுகொண்டு காமவின்பம் துய்த்தல் காரணமாக் , வற் 
றாத இன்பம் வளரும் திருவம்பலத்தைப் பொருந்தின இன்ப 
வெள்ளத்தைத் தருகிற வீரக்கழல் ஆரவாரிக்கிற சீர்பாதங்களை 
யுடையவன் , அருள் பெற்றவரின் - அவனுடைய திருவருளைப் 
( பெற்றவர்களை ) ப் போலே , ஆனந்த வெள்ளம் வற்றாது - இவ்வின் 
பம் ஒரு நாளும் குறையாது ; முற்றாது இவ் அணி நலமே - 
இவ்வழகிய நன்மை முதிருவதும் செய்யாது . 

நீர்க்கடலுக்கு 
ஒரு நாளிலே வற்றுவது முண்டு , முதிர்தலுமுண்டு ; இவ்வின்பக் 
கடலுக்கு அதுவில்லை . ( எ- று . ) 


307. செவிலி கூற்று . 

ஒராருயிர் ஈருடல் கொண்டது ! சிற் . 71 ; பாவை புலவியீ 
னீடல் பாவியேற் , காவியொன் திரண்டுடம்பல்லது (சீவக . 1017 ) 


364 


திருக்கோவையார் 


காவிபோற் கண்ணிக்குங் கண்ணியந்தோட் காளைக்கு , மாவிபோ 
லாடை, யுமொன் றானதே ( நள . கலிதொடர் 84 ) மருங்கிலா நங்கையும் 
வசையி லயனும் ஒருங்கிய இரண்டுடற் குயிரொன் றாயினார் . (கம்ப. 
மி.சிலைக் . 38 ) 

மணஞ்சிறப்புரைத்தல் முற்றிற்று . 


20. ஓதற் பிரிதல் . 


ஓதற் பிரிவென்பது , வரைந்துகொண்ட பின்னர்த் தலைமக 
னுக்கு முதற்பிரிவு ஓதலாதலாற் கல்வியின் மிகுதி கூறி நீங்கா 
நிற்றல் . அது நான்கு துறையு.ை-- த்து . அவை , 


கல்விநலங்கூறல் , பிரிவு நினைவுரைத்தல் , 
கலக்கங் கண்டுரைத்தல் , காதலர் தமது 
வாய்மொழி கூறல் , வருவன நான்கும் 
தீமையில் கல்வி தேருங்காலே 

( பே - ரை . ) 


308. கல்வி நலங்கூறல் . 


கல்விக்ககல்வர் செல்வத்தவரெனச் 
செறிகுழற் பாங்கியறிவறிவித்தது . 


என 


( இ - ள் .) கல்விக்கு அகல்வர் செல்வத்தவர் 
வாழ்க்கைச் செல்வத்தையுடையாயவர் கல்விகாரணமாகப் பிரி 
வரென்று , செறி குழல் பாங்கி அறிவறிவித்தது - செறிந்த கூந் 
தலினையுடைய பாங்கி அறியத்தகுவதான பிரிவை அறிவித்தது . 


ஓதற்பிரிதல் 


365 


சீரள வில்லாத் திகழ்தரு கல்விச்செம் பொன்வரையின் 
ஆரள வில்லா வளவு சென் றாரம் பலத்துணின்ற 
ஓரள வில்லா வொருவ னிருங்கழ லுன்னினர்போல் 
ஏரள வில்லா வளவின ராகுவ ரேந்திழையே . 

( ப - ரை ) சீர் அளவு இல்லா திகழ்தரு கல்வி செம்பொன் 
வரை யின் - சிறப்புக்கு எல்லை யில்லாது விளங்கா நின்ற கல்வி 
யாகிய மகாமேருவின் , ஆரளவு இல்லா அளவு சென்றார் - மிக்க 
அளவுகளால் அளவிட வொண்ணாத எல்லையை யடைந்தவர்கள் 
[ மிக்க அளவாவன , காதமென்றும் புகையென்றும் சொல்லுகிற 
எண்ணிலக்கணங்கள் ] அம்பலத்துள் நின்ற ஓர் அளவில்லா ஒரு 
வன் - திருவம்பலத்தே நின்றருளின ஒன்றாலும் அளவிடப்படா 
ஒருவன் தான் ( இங்கு ஒன்றாலும் என்றது , காட்சியாலும் அனு 
மானத்தாலும் ) இரும் கழல் உன்னினர் போல் - அவனுடைய 
பெரிய திருவடிகளை நினைத்தவர்களைப் போலே ; [ திருவடிக்குப் 
பெருமையாவது அடைந்தாரை விடாமை ) ஏர் அளவில்லா 
அளவினர் ஆகுவர் ஏந்திழையே - அழகுக் கெல்லையில்லாத 
அளவையுடையவர்கள் ஆபரணங்களையுடையாய் ! - ஆவர் , ( எ - று ) 

( என்று , உலகத்தார் மேலே வைத்துச்சொல்ல , நம்முடைய 
நாயகரும் பிரிவார் என்பது கருத்து . ) 


- 


308. தோழி கூற்றும் ஆம் . 


பா - ம் 1 பாக்கிக்கறிவித்தது . 


செம்பொன் வரையென்றாள் , தூய்மையும் பெருமையும் கலங்காமை 
யும் உடமையான் , கற்ற தன் மேலுங் கற்க நினைக்கின்றானாதலால் ஆரள 
வில்லா அளவு சென்றாரென்றாள் . ஆரளவு உயர்ந்த உளவு . பாங்கியறி 
வறித்தது என்பது பாடமாயின் , தலைமகளது குறிப்பைக்கண்டு தோழி 
தலைமகட்குக் குறிப்பினாற் கூறினாளாக வுரைக்க . ( பே - ரை .) 


366 


திருக்கோவையார் . 


309. பிரிவு நினைவுரைத்தல் . 


கல்விக்ககல்வர் செல்வத்தவரெனப் 
பூங்குழை மாதர்க்குப் பாங்கி பகர்ந்தது . 


( இ- ள் . ) கல்விக்கு அகல்வர் செல்வத்தர் என இல்வாழ்க் 
கையையுடைய நம் நாயகரும் கல்வி காரணமாகப் பிரியா நின்றா 
ரென்று , பூங்குழை மாதர்க்கு - பொலிவையுடைத்தாகிய குழை 
யினையுடைய நாயகிக்கு , பாங்கி பகர்ந்தது - தோழி சொன்னது . 


வீதலுற் றார்தலை மாலையன் றில்லைமிக் கோன்கழற்கே 
காதலுற் றார் நம்மை கல்விசெல்வீதரு மென்பதுகொண் 
டோதலுற் றாருற் றுணர்தலுற் றார்செல்லன் மல்லழற்கான் 
போதலுற் றார்நின் புணர்முலை யுற்ற புரவலரே . 


( ப - ரை .) வீதல் உற்றார் தலை மாலையன் - செத்தவருடைய 
தலைகளால் தொடுத்த மாலையினையுடையவன் ; தில்லை மிக்கோன் - 
பெரும்பற்றப்புலியூரில்மேலானவன் ; கழற்கே காதலுற்றார் நம்மை 
அவனுடைய திருவடிகளுக்கே அன்புற்றவர்கள் பெறும் நன்மை 
யை , கல்வி , செல்வீ , தரும் என்பது கொண்டு - இல்வாழ்க்கைச் 
செல்வத்தையுடையாய் ! கல்வி தரவிற்று என்னும் இதனைப் 
புத்தி பண்ணி , ஓதலுற்றார் உற்று உணர்தலுற்றார்- ஓதலால் மிக் 
காரைக் கிட்டி உணர்வதாக நினைந்து , செல்லல் மல் அழல் கான் 
நிறைந்த கிலேச முடைத்தாகிய வளவிய அழலுடைத் தாகிய 
காட்டிலே , போதலுற்றார் - போவதாக நினைத்தார் , காண் ; நின் 
புணர்முலை யுற்ற புரவலரே - உன்னுடைய தம்மிற் பொருந்தின 
முலைகளிலே அன்பு செய்த நாயகர் . ( எ - று . ) 


போனாலும் , தாழார் என்பது கருத்து . 


309. தோழி கூற்று 

(பா - ம் . ) 1. பூங்குழல் மடந்தைக்கு . 


ஓதற்பிரிதல் 

367 
“ ஓத்தான் எயர்ந்தாரை கிடைத்து அவரோடு சாவித் தமது 
கல்வி மிகுதியை யறிதலுற்றா ரென்றுரைப்பாருமுளர் . - உணர்தலுற்றா 
ரென்பதனை முற்றாக வுரைப்பினுமமையும் . நின் புணர்முலையுற்ற யென்ற 
தனான் , முலையிடத்துத் துயிலை நினைந்து நீட்டியாது வருவரென்றும் , 
புரவலரென்றதனான் , நின்ன லர் தொலையாமற் காப்பரென்றும் கூறிப் 
பிரிவுடம்படுத்தாளாம் . செல்வத்தவரென்றது ஈண்டுத் தலை ம்கனை . 
( பே - ரை .) 


310 . 


கலக்கங் கண்டுரைத்தல் . 


ஓதற்ககல்வர் மேதக்கவரெனப் 
பூங்கொடி கலக்கம் பாங்கி கண்டுரைத்தது . 


( இ - ள் . ) ஓதற்கு அகல்வர் மேதக்கவர் என - மேம்பாடுதக்க 
வர் ஓதுதற்குப் பிரியா நின்றாரென்று சொல்ல , பூங்கொடி கலக் 
கம் பாங்கி கண்டு உரைத்தது - பூத்தவல்லிச் சாதி ஒப்பாள் 
கலங்கின படியைப் பாங்கி கண்டு சொன்னது . 


கற்பா மதிற்றில்லைச் சிற்றம் பலமது காதல் செய்த 
விற்பா விலங்கலெங் கோனை விரும்பலர் போலவன்பர் 
சொற்பா விரும்பின ரென்னமெல் லோதி செவிப்புறத்துக் 
கொற்பா விலங்கிலை வேல்குளித் தாங்குக் குறுகியதே. 

( ப - ரை . ) கல் பா மதில் தில்லை. சிற்றம்பலமது காதல் 
செய்த - கல் பரந்த மதில் சூழப்பட்ட பெரும்பற்றப்புலியூர் திருச் 
சிற்றம்பலத்தை விரும்பின , வில் பா விலங்கல் எங்கோனை விரும் 
பலர் போல - வில்லாகிய பரந்த மலையையுடைய எம்முடைய 
சுவாமியை விரும்பாதாரைப் போல வருந்த , அன்பர் சொல் பா 
விரும்பினர் என்ன - நம் நாயகர் , சொல்லால் இயன்ற பாக்களைக் 
கற்க விரும்பினாரென்று சொல்ல , அச்சொல் , கொல் பா இலங்கு 


368 


திருக்கோவையார். 


இலை வேல் குளித்தாங்கு - கோல் தொழில் பரந்து விளங்கின 
இலைத் தொழிலையுடைத்தாகிய வேல் சென்று மூழ்கினாற் போல , 
மெல்லோ தி செவி புறத்து குறுகியதே - மெல்லிய மயிரினையுடை 
யாள் செவியிடத்தே குறுகிற்று . ( எ - று ) 


310. தோழி கூற்று . 
பொருப்பு வில்லிமேல் விருப்புடையார் கல்விக் கடனீந்தி வருந்தாமை 
யின் விரும்பலர் போலச் சொற்பா விரும்பின ரென்முள் , இனி வருந்த 
வென்பதோர் சொல்லை விரித்து விரும்பலர் போல வருந்த் அச்சொற் 
குறுகிய தென்றுரைப்பினு மமையும் . பூக் கொடி . கலக்கம் பாங்கி , தன் 
னுள்ளே , சொல்லியது ; தலை மகற்குக் கூறிய தென் றுரைப்பாருமுளர் 
( பே - ரை . ) 


311. - வாய்மொழி கூறித்தலைமகள் வருந்தல் . 

தீதறு சல்விக்குச் செல்வன் செல்லுமெனப் 
போது றுகுழலி 1 புலம்பியது . 


பிரியா மைய்முயி ரொன்றாவ தும்பிரி யிற்பெரிதுந் 
தரியா மையுமொருங் கேநின்று சாற்றினர் தையன்மெய்யிற் 
பிரியா மைசெய்து நின்றோன் றில்லைப்பேரி யலூரரன்ன 
புரியா மையுமிது வேயினி யென்னாம் புகல்வதுவே . 

( ப - ரை .) பிரியாமையும் - நம்மை விட்டு நீங்காமையும் , 
உயிர் ஒன்றாவதும் - இருவர்க்கும் உயிர் ஒன்றாவதும் , பிரியின் 
பெரிதும் தரியாமையும் - எம்மை விட்டு நீங்கினால் மிகவும் 
ஆற்றாமையும் , ஒருங்கே நின்று சாற்றினர் - ஒருபடிப் பட்ட பாமு. 
மல் சொன்னார் . ( அவற்றில் ‘பிரியோம் என்றது வென்றுபடக் 
கண்டோம் , இப்போது பிரிகையாலே . ) தையல்மெய்யின் பிரியா 
மை செய்து நின்றோன் - பரமேசுவரி திருமேனியினின்று நீங் 


ஓதற்பிரிதல் . 

369 
காதே நின்றவன் , தில்லை பேரியல் ஊரர் - அவனுடைய பெரும் 
பற்றப்புலியூராகிப் பெரிய இயல்பாற் சிறந்த ஊரையுடையவர் , 
அன்ன பிரியாமையும் இது வே , இனி நாம் என்புகல்வதுவே - 
நீக்கி நின்ற இரண்டும் வேறுபடாதே யிருக்குமது இப்பிரியா 
மையின் விழுக்காடாயிருக்கு மென்றால் , இனி நாம் எதைச் 
சொல்லுவோம் ( எ - று . ) 


311. தலைமகள் கூற்று . 
( பா - ம்- ) 1 பொறையழிந்தது . 

. 


2 


இன்னல் புரியாமையுமிதுவே 


ஏட்டில் தில்லை பேரியலூரன் என்று பாடங் கொண்டு உரையெழு 
தப் பெற்றுள்ளது . பொருள் பொருத்தம் நோக்கி ஊர் என்று கொண்டு 
உரை இங்குக் கொடுக்கப் பெற்றுள்ளது . 


தையல் மெய்யிற் பிரியாத போன் பினோனது தில்லைக்கண் பயின் 
றும் அன்பு பேணாது பிரிதல் எங்ஙனம் வல்லராயினார் என் றுங் கருத் 
தால் , பிரியாமை செய்து நின்றோன் தில்லைப் பேரியலூரர் என்றாள் . 
பிரிவு காணப்பட்டமையின் , அன்ன வென்றது ஒழிந்த விரண்டையுமே 
யாம் . அன்ன புரியாமையும் இதுவே யென்பதற்குப் பிரிவு முதலாகிய 
நமக்கின்னாதவற்றைத் தாம் செய்யாமையும் இதுவேயாயிருந்த தெனி 
னுமமையும் . இன்னல் புரியாமையுமிதுவே யென்று பாட மென்பாரு 
முளர் . ( பே - ரை . ) 


21 . 


காவற்பிரிவு . 


காவற் பிரிவென்பது , ! எல்லாவுயிர்களையும் அரசன் பாது 
காக்க வென்னுந் தரும நூல்விதியான் அக்காவற்குப் பிரிதல் . 
அஃது இரண்டு துறைகளையுடையது - அவை , பின்வருமாறு : 


1 பிரிவறிவித்தல் , - பிரிவுகேட்டிரங்கல் , 
வருபவையிரண்டும் வையங்காவல் . ( பே - ரை .) 


47 


370 


திருக்கோவையார் . 


312. பிரிவறி வித்தல் . 


இருநிலங்காவற் கேகுவர் தமரெனப் 

பொருசுடர்வேலோன் போக்கறிவித்தது . 
( இ - ள் .) இரு நிலம் காவற்கு ஏகுவர் நமர் என - பெரிய 
பூமியைக் காப்பதற்காகப் போகா நின்றார் நம் நாயகரென்று , 
பொரு சுடர் வேலோன் போக்கு அறிவித்தது - பொருகிற 
ஒளியையுடைய வேலவன் பிரிவை அறிவித்தது . 


மூப்பா னிளையவன் முன்னவன் பின்னவன் முப்புரங்கள் 
வீப்பான் வியன்றில்லை யானரு ளால்விரி நீருலகங் 
காப்பான் பிரியக் கருதுகின் றார் நமர் கார்க்கயற்கட் 
பூப்பா னலமொளி ரும்புரி தாழ்குழற் பூங்கொடியே . 

( ப - ரை .) மூப்பான் இளையவன் முன்னவன் பின்னவன் 
எல்லாப் பொருளையும் தோற்றுவிப்பது காரணமாகத் தனக்கு 
முன்னே ஒரு திருவடிவு கொள்கையாலே மூப்பான் ; திருவடி 
வுக்கு முதிர்ச்சியில்லாமையாலே இளையவன் ; அவ்வடிவு கொள் 
வதற்கு முன்பு முன்னவன் ; வடிவு தவிர்ந்த பின்பு பின்னவன் ; 
முப்புரங்கள் வீப்பான் - முப்புரங்களையும் அழிக்கிறவன் ; வியன் 
தில்லையான் - பெரும்பற்றப்புலியூரிலுள்ளவன் ; அருளால் - அவ 
னுடைய திருவருளாலே , விரிநீர் உலகம் காப்பான் பிரியக் கருது 
கின்றார் நமர் - விரிந்த ரோற் சூழப்பட்ட உலகைக் காப்பான் 
பிரிவதாக நினையா நின்றார் நம்முடைய நாயகர் ; கார் கயல் கண் - 
கரிய கயல் போலும் கண்ணானது , பூப்பானலவொளிரும் - பாட 
லம் பூவின் ( ? ) நன்மை விளங்குகிற ( பானல் -- நெய்தல் ) புரிதாழ் 
குழல் பூங்கொடியே - நெறித்து நீண்ட கூந்தலினையுடையாய் ! 
பூத்த வல்லிசாதியை யொப்பாய் ! ( எ - று ) 


312. தோழி கூற்று . 

முன்னவன் பின்னவன என்றதற்கு , உலகத்திற்கு முன்னுள் 
ளோன்; அதற்குப் பின்னுமுள்ளோன் என்றும் , பூப்பாவைமொளிரும் 


ஓதற் பிரிதல் , 


371 


என்ற தற்கு , பூவின் கண் நறுநாற்றமுடைமையாகிய நன்மை விளக்கு 
மென்றும் பொருளுரைப்பர் பேராசிரியர் . 


முன்ன வன் பின்ன வன் : முன்னைப் பழம் பொருட்கு முன்னைப் 
பழம் பொருளே , பின்னைப் புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே 
( திருவாச- திருவெம் . 9 ) 


உலகங் காத்தல் : பெரிய . திருநகரச் . 36 


313. பிரிவு கேட்டிரங்கள் . 


மன்னவன் பிரிவு நன்னுதலறிந்து 
பழங்கணெய்தி யழுங்கல் சென்றது 


நாயக 


( இ - ள் ) மன்னவன் பிரிவு நன்னுதல் அறிந்து 
னுடைய பிரிவை நல்ல நெற்றியினையுடையாள் அறிந்து , பழங் 
கண் எய்தி அழுங்கல் சென்றது - வருத்த முற்று மயக்கத்தை 
யடைதது 


சிறுகட் பெருங்கைத் திண்கோட்டுக் குழைசெவிச் செம்முக 

[ மாத் 
தெறுகட் டழியமுன் னுய்யச்செய் தோர்கருப்புச் சிலை 

[ யோன் 
உறுகட் டழலுடை யோனுறை யம்பல முன்னலரின் 
துறுகட் புரிகுழ லாயிது வோவின்று சூழ்கின்றதே . 


( ப - ரை . ) சிறுகண் பெருங்கை திண் கோட்டு குழைச்செவி 
செம்முகமா - சிறிய கண்ணினையும் பெரிய கையினையும் திண் 
ணிய மருப்பினையும் குழைந்தசெவியினையும் சிவந்த முகத்தினையு 
முடைய யானையினது , தெறு கட்டு அழிய - கோபித்த கோப்பு 
குலைய , முன் உய்ய செய்தார் - முன்பு நம்மைப் பிழைப்பித்தவர் , 


372 


திருக்கோவையார் . 


கருப்புச் சிலையோன் உறு கண் தழலுடையோன் - கருப்பு , 
வில்லையுடைய காமன் நடுவே புக , படுகிற கண்ணிடத்தாகிய 
நெருப்பையுடையவன் , உறை அம்பலம் உன்னலரின் - வாழ்கிற 
திருவம்பலத்தை நினையாதாரைப் போல , துறு கள் புரிகுழ 
லாய் - நெருங்கிய தேனுடைத்தாகிய நெறித்த கூந்தலினையுடை 
யாய் ! இதுவோ இன்று சூழ்கின்றதே - இப்பொழுது விசாரிக் 
கிறது இதுவே ? ( எ - று . ) 

என்பது , நன்மையன மாற்றல் . பாதுகாக்கப் படுவகாலத்து 
யானை கொல்லாமற் காத்தவர் , தம்மாற் பரிகரிக்கப்படுங் காலத்து 
இங்ஙனம் செய்கை தகுமோ ? என்றது . 


313. தலைமகள் கூற்று . 

( பா - ம் ) 1 தெறுகட்டழீ இ முன்ன முய்பச் செய்தோர் . 


22. பகைதணிவினைப் பிரிவு . 
பகைதணிவினைப் பிரிவென்பது தம்மிற் பகைத்த வேந் 
தரைப் பகையைத் தணித்து இருவரையும் பொருந்தப் பண்ணு 
தல் . இஃது இரு . துறைகளையுடையது . அவை பின்வருமாறு : 


1 


பிரிவு கூறல் , 2 வருத்தந்தணித்தல் 
இருபகைதணித்தற் கேகலென்ப . 


1 


314. பிரிவு கூறல் 
துன்னும் பகைதணிய மன்ன வன்பிரிவு 

நன்னறுங் கோதை முன்னிமொழிந்தது . 
( இ - ள் ) துன்னும் பகை தணிய - தம்மில் அடர் பட்டிருக்கிற 
பகைவரைத் தணிவு செய்கைக்கு , மன்னவன் பிரிவு - நாயகன் 


வேந்தற்குற்றுழிப் பிரிவு 

373 
பிரிகிறபடியை , நன்னறுங் கோதை முன்னி மொழிந்தது - நல்ல 
நறு நாற்றத்தால் சிறந்த மாலையினையுடையாள் முன்னின்று 
சொன்னது . 


மிகைதணித் தற்கரி தாமிரு வேந்தர்வெம் போர்மிடைந்த 
பகைதணித் தற்குப் படர்தலுற் றார்நமர் பல்பிறவித் 
தொகைதணித் தற்கென்னை யாண்டுகொண் டோன்றில்லைச் 

[ சூழ்பொழில்வாய் 
முகைதணித் தற்கரி தாம்புரி தாழ்தரு மொய்குழலே . 

( ப - ரை ) மிகைத்தணித்தற்கு அரிதாம் இருவேந்தர் - தத் 
தம் மிகைகளை ஒருவரால் தணிவு செய்கைக்கு அரிய இரண்டு 
அரசருடைய , வெம் போர் மிடைந்த பகை தணித்தற்கு படர் 
தல் உற்றார் நமர் - வெய்ய பூசல் நெருங்கின பகையைத் தணி 
விப்பதாகப் போக நினைத்தார் நம்முடைய நாயகர் ; பல்பிறவி 
தொகை தணித்தற்கு என்னை ஆண்டு கொண்டோன் - பல பிற 
வித் திரளை மாற்ற வல்லப்படிக்குச் சாதனமாக என்னை அடிமை 
கொண்டவன் தில்லை சூழ்பொழில் வாய் - அவனுடைய பெரும் 
பற்றப்புலியூரைச் சூழ்ந்த பொழிலிடத்து , முகை தணித்தற்கு 
அரிதாம் புரிதாழ்தரு மொய்குழலே - செவ்விய அரும்புகளாலும் 
தாழ்வு படுத்த வொண்ணாத நாற்றத்தை உடைத்தாய நெறித்த 
நீண்ட கூந்தலினையுடையாய் ! ( எ - று . ) 

ஒருவரை ஒருவர் மிகை தணித்தற் கரியவர் என்றமையால் , 
இவர் சொல்லுமளவில் கடுகச் சந்து செய்வரென்பது கருத்து . 


1 


314. தோழி கூற்று . 

( ப - ம் . ) துன்னும் பகை தணிப்ப மன்ன வன் பிரிவு , நன்னறுங் 
கோதை முன்னி மொழிந்தது. 

எளிதிற் சந்து செய்வித்துக் கடிதின் மீள்வரென்பது பயப்ப , 
மிகை தணித்தற் கரிதாம் இரு வேந்த ரென்றதனால் ஒத்த வலியினரா 
தலும் , வெம்போர் மிடைந்த வென்றதனால் ஒத்த தொலைவினராதலுங் 
கூறினாளாம் - மிகைதணித்தற் கரிதாம்பகை யெனவியையும் . ( பே - ரை . ) 


374 


திருக்கோவையார் . 


315. வருத்தந் தணித்தல் . 


மணிப்பூண்மன்னவன் றணப்பதில்லை 
அஞ்சல் பொய்யென வஞ்சியைத் தணித்தது . 


( இ - ள் .) மணிப்பூண் மன்னவன் - மணியழுத்தப் பட்ட 
பூணினையுடைய நாயகன் , தணப்பதில்லை - பிரிவதில்லை , அஞ்சல் 
பொய்யென - அஞ்சாது கொள் ; பொய்காண் என்று , வஞ்சியைத் 
தணித்தது - நாயகியைத் தணித்தது . 


நெருப்புறு வெண்ணெயு நீருறு முப்பு மெனவீங்கனே 
பொருப்புறு தோகை புலம்புறல் பொய்யன்பர் போக்குமிக்க 
‘ விருப்புறு வோரை விண்ணோரின் மிகுத்து நண்ணார்கழியத் 
திருப்புறு சூலத்தி னோன்றில்லை போலுந் திருநுதலே . 


( ப - ரை .) மிக்க விருப்புறு வோரை - மிக்க அன்பு செய்கிற 
வர்களை , விண்ணோரின் மிகுத்து - தேவர்களில் மேலாக்கி , நண் 
ணார் அழிய - சத்துருக்கள் இறந்துபட , திருப்புறு சூலத்தி 
னோன்- திரிக்கப்பட்ட திரிசூலத்தையுடையவன் , தில்லை போலும் 
திருநுதலே - அவனுடைய பெரும்பற்றப்புலியூரை யொத்த 
திருநுதலே ! பொருப்பு உறு தோகை - மலையிலே பொருந்தின 
மயிலை யொப்பாய் ! பொய் அன்பர் போக்கு - அன்பர் போக்கு 
பொய் காண் ; ( ஆதலால் ) நெருப்பு உறு வெண்ணெயும் - நெருப் 
பிலே உற்ற வெண்ணெய் உருகினாற் போலவும், நீர் உறும் உப்பு 
மென - நீரிலே உற்ற உப்பு ( கரைந்தாற் ) போலவும் , இங்கனே 
புலம்புறல் - இப்படிக் கிலேசியாதே கொள் ( எ - று .) 


315. தோழி கூற்று . 

மிக்க விருப்புறுவோரை ... நண்ணார் கழிய : புன்மையரை , மிகவே 
உயர்த்திவிண் ணோரைப் பணித்தி " ( திருவா - 14. ) 


375 


வேந்தற்குற்றுழிப் பிரிவு 
23. வேந்தற்குற்றுழிப் பிரிவு .. 


1 


3 


வேந்தர்க் குற்றுழிப் பிரிவென்பது ஒரு வேந்தனுக்கொரு 
வேந்தன் தொலைந்து வந்தடைந்தால் அவனுக்குதவி செய்யப் 
பிரியாநிற்றல் . இதற்குத் துறைகள் பதினாறு . அவை வருமாறு , 

பிரிந்தமை கூறல் , - பிரிவாற்றாமை , 
கார்மிசை வைத்தல் , * காரைநோக்கி 
வருந்தியுரைத்தல் , * மலர்க்குழலரிவை 
கூதிர்கண்டு கவறல் , குளிர்முன்பணிக்கவள் 
நொந்து கூறல் , நோக்கிப் பின்பனிக் 
கிரங்கியுரைத்தல் , - இளவேனில் கண்டவன் 
இன்னலெய்தல் , இதுவவர் குறித்த 
பருவ மாமென வரவுகூறல் , 
1 பருவ மறைத் துரைத்தல் மறுத்துரைத்தல்லொடு 
11 தேர்வரவு கூறல் , 12வினைமுற்றி நினைதல் , 
13 நிலைமைநினைந் துரைத்தல் , 14 முகிலொடு கூறல் , 

, 
15 வரவெடுத் துரைத்தல் , 1 மறவாமை கூறல் , 
மற்றிவை யீரெட்டு , முற்றுழிப் பிரிவாம் . 

( பே - ரை ) 


316, பிரிந்தமை கூறல் . 


விறல்வேந்தர் வெம்முனைக்கண் 
திறல்வேந்தர் செல்வரென்றது . 


( இ - ள் . ) விறல் வேந்தர் வெம்முனைக்கண் - வெற்றியினை 
யுடைய அரசர் வெய்ய முனையிடத்தே , திறல் வேந்தர் செல்வர் 

வெற்றியினையுடைய நம் அரசர் போகா நின்றார் 


- 


என்றது 
என்றது . 


876 


திருக்கோவையார் . 


போது குலாய புனைமுடி வேந்தர்தம் போர்முனைமேல் 
மாது குலாயமென் னோக்கிச்சென் றார்நமர் வண்புலியூர்க் 
காது குலாய குழையயெழி லோனைக் கருதலர்போல் 
ஏது கொலாய்வீனை கின்றதின் றொன்னா ரிடுமதிலே . 

( ப - ரை .) போது குலாய புனைமுடி வேந்தர்தம் போர்முனை 
மேல் - பொற்பூ அழகுபெறச் சூடின முடியினையுடைய அரச 
ருடைய போர் செய்கிற முனையிடத்தே , மாதுகுலாய மென் 
னோக்கி , சென்றார் நமர் - அழகு வீறு பெற்ற மெல்லிய நோக்கி 
னை யுடையாய் ! நம் நாயகர் போனார் ; வன் புலியூர் காது குலாய 
குழைய எழிலோனைக் கருதலர் போல் - வளவிய பெரும்பற்றப் 
புலியூரில் காது அழகு பெற்ற குழை பினையிடைய அழகனை 
நினையாதாரைப் போல , ஏது குலாய் விளைகின்றது இன்று ஒன் 
னார் இடுமதிலே - ஏதாய் விளையப் , புகு கின்றது தான் இப் 
பொழுது , சத்துருக்கள் இட்ட மதில் ( எ - று .) 


316. தோழி கூற்று . 

வினை முடித்துக் கடிது மீள்வ ரென்பது பயப்ப , ஒன்னாரிடு மதில் 
இன்றே அழியும் என்று கூறினாளாம் . சென்றாரெனத் துணிவுபற்றி 
இறந்து காலத்தாற் கூறினாள் . திறல் வேந்த ரென் றது , சாதி பற்றி 
யன்று ; தலைமை பற்றி ( பே - ரை . ) 


317. பிரிவாற்றாமை கார்மிசைவைத்தல் 


வேந்தற்குற்றுழி விறலோன் பிரிய 

ஏந்திழைப் பாங்கி யெடுத்துரைத்தது 
( இ - ள் .) வேந்தற்கு உற்றுழி விறலோன் பிரிய - தனக்குச் 
சார்வாகிய அரசனுக்கு வினை வுற்ற விடத்து வெற்றியையுடைய 
நாயகன் போக , ஏந்திழைப் பாங்கிக்கு எடுத்துரைத்தது - மிக்க 
ஆபரணங்களையுடைய தோழிக்கு மிகுத்துச் சொன்னது . 


வேந்தற்குற்றுழிப் பிரிவு 


377 


பொன்னி வளைத்த புனல்சூழ் நிலவிப் பொலிபுலியூர் 
வன்னி வளைத்த வளர்சடை யோனை வணங்கலர்போல் 
துன்னி வளைத்தநந் தோன்றற்குப் பாசறைத் தோற்றுங் 
மின்னி 1 வளைத்த விரிநீர் கவரும் வியன்முகிலே ( கொலோ 


( ப - ரை . ) பொன்னி வளைத்த புனல் சூழ் நிலவிப் பொலி 
புலியூர் - காவேரியினின்றும் கோலப்பட்ட நீராற் சூழப்பட்ட 
நிலைபெற்றுச் சிறந்த பெரும்பற்றப்புலியூரில் , வன்னி வளைத்த 
வளர் சடையோனை வணங்கலர்போல் - வன்னித் தளிரால் சூழப் 
பட்ட மிக்க திருச்சடையையுடையவனை வணங்கமாட்டாதாரைப் 
போல்வருந்த , துன்னி வளைத்த 5 ம் தோன்றற்குப் பாசறை 
தோன் றுங்கொலோ - நெருங்கிச் சென்று விட்டு, வளைந்து 
கொண்ட நம் நாயகற்குப் பாசறைப் படை வீட்டிலே தோன்று 
( மிறே ). மின்னி வளைத்த விரிநீர் கவரும் வியன் முகிலே 
மின்னிப் பூமியைச் சூழ்ந்துகொண்ட ( முகிலென்று கூட்டி இப் 
பொழுதைத் தொழிலு முன்னைத் தொழிலுமாக்கி ] இம்முகில் , 
தோன்றுமோ என்று கூட்டுக ; 


என்று பொருளாய் , இது தோன்றில் எடுத்துக்கொண்ட 
வினை முடியாது 

மீள்வரென்று கிலேசித்து நின்றேனல்லது , 
அவர் பிரிவுக்குக் கிலேசிக்கிறேனல்லேன் என்பது கருத்து . 


317. தலைவி கூற்று . 


( பா - ம் ) 1. வளைத்து , 


பொன்னி வளைத்த புனலென்பதற்கு பொன்னியாற் றகையப் 
பட்ட புனலென்றும் , வன்னிவளைத்த வென்பதற்குத் தீயை வளைத் 
தாற்போலுஞ்சடை . என்பாருமுளர் , ( பே - ரை ) 


48 ) 


378 


திருக்கோவையார் 


318 . 


வானோக்கி வருத்தல் . 


மானோக்கி வடிவுநினைந்தோன் 

வானோக்கி வருந்தியது . 
( இ - ள் . ) மான் நோக்கி - மான் நோக்கம் போன்ற நல்ல 
நோக்கினையுடையாள் , வடிவை நினைந்தோன் - அவள் வடிவை 
நினைத்தவன் , வான்நோக்கி வருந்தியது - ஆகாசத்தைப் பார்த்து 
வருந்தினது . 


.. 


கோலித் திகழ்சிற கொன்றி னொடுக்கிப் பெடைக்குருகு 
பாலித் திரும்பனி பார்ப்பொடு சேவல் பயிலிரவின் 
மாலித் தனையறி யாமறை யோனுறை யம்பலமே 
போலித் திருநுத லாட்கென்ன தாங்கொ லென்போதரவே . 


( ப - ரை . ) கோலித் திகழ் சிறகு ஒன்றின் ஒடுக்கி , பெடைக் 
குருகு பாலித்து இரும்பனி பார்ப்பொடு சேவல் பயில் இர 
வின் - சேவலானது தன் குஞ்சுகளோடே தன் பெடைக் குரு 
கையும் விளங்காநின்ற சிறகொன்றாலே கோலி ஒடுக்கி ( ஒரு 
பக்கத்தே கொண்டு ) மிக்க பனியைச் சீலிக்கிற இரவினிடத்தே , - 
[ திகழ் பாது காக்கப்படு வாரைப் பாதுகாத்தலாலே விளங்கின 
சிறகென்று புகழ்ந்தான் ; புகழவே , நாமும் நம்மாற் பாதுகாக்கப் 
படுவாரைப் பாதுகாத்தலே வழக்கமென்பது கருத்து ) ; மால் 
இத்தனை அறியா மறையோன் - மாலால் சிறிதும் அறியப்படாத 
பிராமணன் , உறை அம்பலமே போல் இத்திருநுதலாட்கு 
அவன் வாழ்கிற திருவப் பலத்தை யொப்பாளாகிய அழகிய 
நெற்றியினையுடையாளாகிய இவளுக்கு , என்னதாம் கொல் என் 
போதரவே - என்னதான் மிகவும் நான் போந்த போதரவு ? 
[ இத்திருது தலாளென்று , உருவெளிப்பாடாக்கி உரைக்கவும் 
அமையும். ) - 


318. தலைவன் கூற்று . 

இதனோடு 320 - ம் செய்யுளையும் ஒப்பிடுக . 


வேந்தற்குற்றுழிப்பிரிவு 

319 
* இரவினென்னதாமென வியையும் . நாம் இக்காலத்து நம் காத 
விக்குப் பனிமருந்தாயிற்றிலே மென்னும் உள்ளத்தனாகலின் , பெடை 
யொடுக்கிய சிறகைத் திகழ்சிறகெனப் புனைந்து கூறினான். போலித்திரு 
லாட் கென்பதற்கு அம்பலம்போலும் இத்திருஙதலாட் கென்றுரைப் 
பினுமமையும் . இத்திருநுதலாளென்றான் தன்நெஞ்சத்தளாகலின் 
( பே - ரை . ) 


319 . 


கூதிர்கண்டு கவறல் , 


இருங்கூதி ரெதிர்வுகண்டு 
கருங்குழலி கவலையுற்றது 


( இ- ள் .) இருங் கூதிர் எதிர் வரவு கண்டு - பெரிய கூதிர்க் 
காலம் வந்து தோன்றினமையைக் கண்டு , கருங்குழலி கவலையுற் 
றது கருமையுடைய கூந்தலினையுடையாள் வருந்தினது . 


கருப்பின மேவும் பொழிற்றில்லை மன்னன்கண் ணாரருளால் 
விருப்பின மேவச்சென் றார்க்குஞ்சென் றல்குங்கொல் வீழ் 

( பனிவாய் 
நெருப்பின மேய்நெடு மாலெழி றோன்றச்சென் றாங்குநின்ற 
பொருப்பின மேறித் தமியரைப் பார்க்கும் புயலினமே 


( ப - ரை . ) கருப்பினம் மேவும் பொழில் தில்லை மன்னன் 
கண் ஆர் அருளால் - கருப்புத் திரள் பொருந்தின பொழில் 
சூழ்ந்த தில்லையிடத்து மன்னனுடைய நிறைந்த அருளாலே , 
விருப்பு இனம் மேவச் சென்றார்க்கும் - தம்மை விரும்பின திரள் 
தம்மால் உதவி பெற்று மகிழும்படி பிரிந்தவரிடத்தும் , சென்று 
அல்கும் கொல் - சென்று அவதரிக்குமோதான். ? வீழ்பனிவாய் 
நெருப்பின் மேய் - விழாநின்ற பனியிடத்தே நெருப்புத் திரளைப் 
பொருந்திக் கொண்டு , நெடுமால் எழில் தோன்ற - நெடிய 


1 


380 


திருக்கோவையார் . 


மாலின் அழகிய நிறம் தோன்ற , சென்று ஆங்கு நின்ற பொருப் , 
பினம் ஏறி - அவ்விடத்தே நின்ற மலைகளின் மேலே பாய்ந்து 
எறி , தமியரைப் பார்க்கும் புயலினமே - தனித்தாருண்டோ , 
நாம் உயிர் கொள்ள வேண்டுமென்று , எட்டிப் பார்க்கிற மேகத் 
திரள் . ( எ - று . ) 


319. தலைமகள் கூற்று : 


‘ நெருப்பினமே யென்பதனைப் புயன்மே லேற்றி இடிநெருப் 
பென்றும் , சென்றென்பதனை மலைமே லேற்றி உயர்ந்தென்றும் உரைப் 
பினும் அமையும் ( பே - ரை .) 


புயலினம் மாலெழில் தோன்றச் சென்று பொருப்பினம் ஏறுதல் : 
மாஅல் போல ....... வல னேர்பு கோடு கொண் டெழுந்த கொடுஞ்செல 
வெழிலி ( முல்லைப் . 3- 5. ) 


320. முன்பனிக்கு நொந்துரைத்தல் . 


ஆன்றபனிக் காற்றாதழிந் 
தீன்றவளை யேழை நொந்தது . 


(( இ - ள் .) ஆன்ற பனிக்கு ஆற்றாது - மிக்க பனியாலே ஆம் 
றாதே , அழிந்து - நெஞ்சழிந்து , ஈன்றவளை ஏழை நொந்தது - 
பெற்ற தாயை நாயகி நொந்தது . 


சுற்றின வீழ்பனி தாங்கத் துவண்டு துயர்கவென்று 
பெற்றவ ளேயெனைப் பெற்றாள் பெடை "சிறகா னொடுக்கிப் 
புற்றில வாளர வன்றில்லைப் புள்ளுந்தம் பிள்ளை தழீஇ 
மற்றினஞ் சூழ்ந்து துயிலப் பெறுமிம் மயங்கிருளே . 


வேந்தற்குற்றுழிப்பிரிவு 


381 


( ப - ரை ) சிறகாலே ஒடுக்கிக் கொண்டு , புற்றிலவாள் 
அரவன் - புற்றில ஒளி சிறந்த பாம்பையுடைபவன் , [ புற்றில் 
லாமை , வேள்வித் தீயிலே பிறந்தமையால் ) , தில்லைப் புள்ளும் - 
அவனுடைய பெரும்பற்றப்புலியூரிடத்துப் புட்சாதிகள் பெடை 
சிறகான் ஒடுக்கி - பெடையைத்தம் தம்பிள்ளை தழீஇ - தம் 
பிள்ளைகளைத் தழுவிக் கொண்டு , மற்று இனம் சூழ்ந்து - மற்றுள்ள 
தம் இனத்தையும் சூழ்ந்து , துயிலப்பெறும் இம்மயங்கிருளே 
உறங்கப் பெறா நின்றன இந்த மயக்கத்தை யுடைத்தாகிய இரு 
ளிலே ; சுற்றின வீழ்பனி - சுற்றிக் கொண்டு வீழா நின்ற பனி 
தூங்கத் துவண்டு - செறி ...... தே துவண்டு , துயர்க என்று - 
வருந்து வாயாக வென்று , பெற்றவளே எனைப் பெற்றாள் - 
பெற்றவளே என்னை இங்கனம் வருந்தும்படி பெற்றாள் ( எ - று .) 


320. தலைவி கூற்று . 

புற்றில வாளரவு - சிற்- 97 . 


321 , பின்பனிநினைந்திரங்கல் 


இரும்பனியி னெ திர்வுகண்டு 
சுரும்பிவர்குழலி துயரநினைந்தது . 


( இ - ள் ) இரும் பனியின் எதிர்வு கண்டு - மிக்க பனிக்காலம் 
எதிர் கொண்டபடியைக் கண்டு , சுரும்பு இவர் குழரி துயரம் 

வண்டுகள் பறக்கப்பட்ட . கூந்தலினையுடையாள் 
கிலேசத்தை நாயகன் விசாரித்தது . 


நினைந்தது 


புரமன் றயரப் பொருப்புவில் லேந்திப்புத் தேளிர்நாப்பண் 
சிரமன் றயனைச்செற் றோன்றில்லைச் சிற்றம் பலமனையாள் 
பரமன் றிடும்பனி பாரித்த வாபரந் தெங்கும்வையஞ் . 
சரமன்றி வான்றரு மேலொக்கு மிக்க தமியருக்கே 


382 


திருக்கோவையார். 


( ப - ரை ) புரம் அன்று அயர பொருப்பு வில்லேந்தி - முப் 
புரங்களும் அன்று வருந்தும்படி . மலையாகிய வில்லேந்தி , புத் 
தேளிர் நாப்பண் - தேவர்களுக்கு நடுவே , சிரம் அன்று அயனை 
செற்றோன் - அன்று அயனைத் தலையறுத்தவன் ( தேவர்கள் 
கடுவே அபனைத் தலையறுத் தானென்றது , அவர்கள் பிதாவாகிய 
அவனைப் தலையறுப்ப ஒரு சேட்டையற்று - நின்றானென்பது 
கருத்து ? ] , தில்லைசிற்றம்பலம் அனையாள் - அவனுடைய பெரும் 
பற்றப்புலியூர் திருச்சிற்றம்பலத்தை யொப்பாளுடைய , பரம் 
அன்று இரும்பனி பாரித்தவா - அவள் அளவல்ல , பெரும்பனி 
பரந்தபடி , பரந்து எங்கும் வையம் - பூமியெங்கும் பரந்து, சரம் 
அன்றி வான் தருமேல் ஒக்கும் - பகைத்து ஆகாசமானது சர 
வருஷத்தைப் பொழியுமாகில் அதனோடொக்கும் , மிக்க தமிய 
ருக்கே - மிகவும் தனித்திருப்பார்க்கு . ( எ- று . ) 


என்றது , இப்பனி பொழிகிறபடி , சரவருஷம் பொழிந்தா 
லொக்கும் , தனியே இருப்பவர்க்கெல்லாம் ; என்ன , எனக்கும் 
அப்படி , என்றது ; என்றால் , அவளால் இது ஆற்றுவதன்று 


என்றபடி . 


321. தலைமகன் கூற்று . 


( பா - ம் ) அன்று வான் . 


பரந்தெங்குந் தருமேலென்றியைப்பினு மமையும் . அன்று வானென் 
பது பாட மாயின் வையத்தையன்றி , அவ்வான முமென உரைக்க . இக் 
காலத்து அவளாற்றாமை சொல்ல வேண்டுமோ எனக்கு மாற்றலரிது 
என்பது போதரத் தமியருக்கெனப் பொதுவகையாற் கூறினார் . இதனைத் 
தோழி கூற்றென்பாரு முளர் (பே - ரை ) 


383 


வேந்தற்குற்றுழிப்பிரிவு 
322. இளவேனில் கண்டின்னலெய்தல் 


இன்னிளவேனின் முன்னுவது கண்டு 
மென்னகைப்பேதை யின்னலெய்தியது . 


( இ - ள் .) இன்னிளவேனில் இனிய இளவேனிற்காலம் , 
முன் லுவது கண்டு - எதிர்கொண்டபடியைக் கண்டு , மெல்நகை 
பேதை - மெலலிய முறுவலையுடைய நாயகி , இன்னலெய்தியது 
வருத்தமுற்றது . 


வாழும் படியொன்றுங் கண்டிலம் வாழியிம் மாம்பொழிற் 

[ றேன் 
சூழு முகைச்சுற்றும் பற்றின வாற்றொண்டை யங்கனிவாய் 
யாழின் மொழிமங்கை பங்கன்சிற் றம்பல மாதரியாக் 
கூழின் மலிமனம் போன்றிரு.ளாநின்ற கோகிலமே . 


( ப - ரை .) வாழி - வாழ்வாயாக ; தொண்டையங்கனி வாய் 
யாழின் மொழி மங்கைபங்கன் - ஆதொண்டையில் அழகிய 
பழததையொத்த வாயினையுடைய , யாழோசையுமொத்த வார்த் 
தையினையுடைய , பரமேசுவரி பாகத்தையுடையவன் , சிற்றம்பல 
ஆதரியா கூழின்மலிமனம் போன்று இருளாநின்ற கோகிலமே 
அவனுடைய சிற்றம்பலத்தை அன்பு செய்யாதே கூழ்க்களி 
களாலே களிக்கும் மனங்களின் இருட்சிபோலத் தம்கிற 
மும் பொழுதைக்குப் பொழுது இருண்டு செல்லாநின்றன 
குயில்கள் ; இம்மாம் பொழில் தேன் சூழும் முகை சுற்றும் பற் 
றின வால்- ( அவை ) இந்த மாம்பொழிலிடத்து வண்டுகள் சூழப் 
பட்ட அரும்பிடத்தே சுற்றும் வளைந்தனவாதலால் , வாழும்படி 
ஒன்று கண்டிலம்- உயிர்வாழும் உபாயமொன்றும் கண்டிலோம் . 
( எ - று . ) 


322. தலைமகள் கூற்று . 


( பா - ம் . ) சூழுமுகைச் சுற்றும்பற்றின . 


384 


திருக்கோவையார் . 


கிழவி நிலையே வினையிடத் துரையார் - வென்றிக் காலத்து விளங் 
கித் தோன்றும் ” ( தொல் , பொருள் . கற்பி 45. ) என்பதனான் , இக்கிளவி 
யைந்தும் காலங்காட்ட வேண்டி இத்துறையுட் கூறினாரென்பது கருத் 
தாகக் கொள்க , ( பே - ரை .) 


323. பருவங்காட்டி வற்புறுத்தல் 


கார்வருமெனக் கலங்குமாதரைத் 

தேர்வருமெனத் தெளிவித்தது 
( இ - ள் ) கார் வரும் எனக் கலங்கு மாதரை - கார்காலம் 
வாரா கின்ற தென்று கலக்க முற்ற நாயகியை , தேர் வரும் எனத் 
தெளிவித்தது - இனி நம் நாயகர் தேர் வருமென்று தெளியச் 
சொன்னது . 


1 


பூண்பதன் றேகொண்ட பாம்பன் புலியூ ரரன்மிடற்றின் 
மாண்பதென் றேயென வானின் மலரு மணந்தவர்தேர் 
காண்பதன் றேயின்று நாளையிங் கேவரக் = கார்மலர் த்தேன் 
பாண்பதன் றேர்குழ லாயெழில் வாய்த்த பனிமுகிலே 


( ப - ரை .) கார் மலர் தேன் பாண் பதன் தேர் குழலாய் 
தேனுடைத்தாகிய மலரிலே வண்டு பொகுட்டின் செவ்வியை 
ஆராய் கின்ற அழகிய கரிய கூந்தலினையுடையாய் ! எழில் வாய்த்த 
பனிமுகிலே - அழகு பொருந்தின குளிர்ந்த மேகங்கள் , பூண்பது 
என்றே கொண்ட பாம்பன் - பூணப்படு வதென்றே நிச்சயித்துக் 
கைக்கொள்ளப் பட்ட பாம்பையுடையவன் [ அன்றே , என்று 
பாடமோதி முற்காலத்தே என்றுரைப்பாருமுளர் . ) புலியூர் 
அரன் - பெரும்பற்றப்புலியூர்த் தலைவனுடைய , மிடற்றின் - திரு 
மிடற்றினது , மாண்பது என்றே எண வானின் மலரும் - மாட் 
சிமை தோன்றுகிற அதுவல்லவோ என்னும்படி ஆகாயத்தே 


வேந்தற்குற்றுழிப்பிரிவு 


385 


* பரவ நின்றன ; ஆதலால் , மணந்தவர் தேர்காண்பதன்றே இன்று 
நாளை இங்கே வர - பொருந்தின நம்முடைய நாயகர்- தேரும் 
இன்று நாளை இவ்விடத்தே வரக் காண்பது அல்லவோ இனி 
உள்ளது ? எனவே , குறித்த பருவம் தப்பாதென்றது . ( எ - று ) 


323. தோழி கூற்று . 

( பா - ம் . ) 1 ஆண்ப தன்றே . 2 கான்மலர் 3 எழிலாய . 


324. பருவமன்றென்று கூறல் . 


காரெனக்கலங்கு மேரெழிற் மாதரை 
இன்றுணைத்தோழி யன்றென மறுத்தது . 


கார் எனக் கலங்கும் ஏர் எழில் மாதரை - கார் 
காலம் என்று கலங்குகிற மிக்க அழகினையுடைய நாயகியை , 
இன்துணை தோழி - அவளுக்கு இனிய துணையாகிய தோழி , 
அன்று என மறுத்தது - கார் அன்று என்று மறுத்தது . 


தெளிதரற் காரெனச் சீரனஞ் சிற்றம் பலத்தடியேன் 
களிதரக் கார்மிடற் சேடை மாடக்கண் னார்முழவந் 
துளிதரற் காரென வார்த்தன வார்ப்பத் தொக்குன் குழல் 

[ போன் 
றளிதரக் காந்தளும் பாந்தளைப் பாரித் தலர்ந்தனவே . 

( ப - ரை .) சீர் அன்னம் - சீரிய அன்னத்தை யொப்பாய் ! 
சிற்றம்பலத்து , அடியேன் களிதர , கார் மிடற்றோன் நடம் 
ஆ ! - - கரிய திருமிடற்றை யுடையவன் , திருச்சிற்றம்பலத்தே 
அடியேனும் கண்டு களிக்கும்படி , திருக்கூத்தையாட , கண் ஆர் 
முழவம் துளிதரல் கார் என ஆர்த்தன - முகம் நிறைந்த 

49 


386 

திருக்கோவையார் . 
முழவம் மழைபொழியும் ...... போல ஆரவாரித்தன ; ஆர்ப்பு - 
ஆரவாரித்தலாலே , தொக்கு உன்குழல் போன்று அளிதரக் 
காந்தளும் பாந்தளைப் பாரித்து , அலர்ந்தனவே ......உன் ( கூந்தல் ) 
போல வண்டுச் சாதிகளைத் தம்மிடத்தே வருவிப்பதாக , இக் 
காலத்தே , காந்தட் பூக்களும் பாம்பின்படத்தை யொத்து இன 
மாக மலர்ந்தன ; தெளிதரல் கார் என - கார்காலமென்று தெளி 
யாதே . ( எ - று .) 

எனவே , வம்புகாண் என்றது . 


324. தோழி கூற்று . 

( பா - ம் .) 1. ஏரெழிற் கண்ணியை 


325. மறுத்துக் கூறல் , 


பருவமன்றென்று பாங்கிபகர 
மருவமர் குழலி மறுத்துரைத்தது . 


( இள் . ) பருமன்றென்று பாங்கி பகர - குறித்த பருவம் 
அன்று என்று தோழி சொல்ல , மருவமர் குழலி மறுத்துரைத் 
தது -தேன்பொருந்தின கூந்தலையுடையாள் மறுத்துச் சொன்னது . 


தேன்றிக் கிலங்கு கழலழல் வண்ணன்சிற் றம்பலத்தெம் 
கோன்றிக் கிலங்குதிண் டோட்கொண்டற் கண்டன் குழை 

[ யெழினாண் 
போன்றிக் கடிமலர்க் 1 காந்தளும் போந்தவன் கையனல் 
தோன்றிக் கடிமலரும் பொய்ம்மையோ மெய்யிற் 

றோன்றுவதே 


[ போல் 


- 


( ப - ரை . ) தேன் தேனை யொத்தவன் , திக்கு இலங்கு 
கழல் அழல் வண்ணன் - திசைதோறும் பிரகாசித்த திருவடி. 


வேந்தற்குற்றுழிப் பிரிவு 


387 


களையுடைய அக்கினி ரூபியானவன் சிற்றம்பலத்து எங்கோன் - 
அவன் திருச்சிற்றம்பலத்தானாகி , எம்போல்வார்க்குச் சுவாமியா 
யுள்ளவன் , திக்கு இலங்கு திண்தோள் கொண்டல் கண்டன் 
திக்குகளை விள ( க் ) கா நின்ற திண்ணிய திருப்புயங்களாக 
வுடையனுமாயப் பருவமேகத்தை யுடைய (பருவமேகத்தை 
யொத்த ) திருமிடற்றை யுடையவன் , குழை - எழில் நாண் 
போன்று இக்கடிமலர்க் காந்தளும் போந்து - அவனுக்குத் 
திருக்குழையும் திருவரைகாணுமாகிய - பாம்பின் 

பாம்பின் படத்தை 
யொத்து , இந்த நறுநாற்றமாகிய காந்தளும் ..........( புறப்பட்டு ) , 
அவன் கை அனல் போல் தோன்றிக் கடிமலரும் பொய்ம்மையோ 
மெய்யில் தோன்றுவதே - அவனுடைய கையில் ஏந்தின தீயை 
ஒக்கத் தோன்றி இவனுடைய நறுநாற்றமுடைத்தாகிய பூவும் 
மெய்யே தோன்றுகின்றதும் பொய்யோ ( எ - று .) 


ஒகாரம் எதிர்மறையாய் மெய்யென்றுபடும் . 


325. தலைமகள் கூற்று . 

( பா - ம் ) 1. குழலி . 2. காந்தளுமின்று . 
‘ கடியென்பது நாற்றம் . கடிமலர் முதலாகிய தன்பொருட்கேற்ற 

மெய்யிற் றோன் றுவதென்பதற்கு மெய்போலத் தோன்றுவ 
தெனினு மமையும் . ( பே - ரை .) 


வடை . 


326. - தேர் வரவு கூறல் , 


பூங்கொடி மருளப் 
பாங்கி தெருட்டியது . 


( இ - ள் ) பூங்கொடி மருள - பருவங்கண்டு பூத்த கொடியை 
யொப்பாள் மயங்க , பாங்கி பகர்ந்தது - தோழி சொன்னது .. 


388 


திருக்கோவையார் . 


திருமா லறியாச் செறிகழற் றில்லைச்சிற் றம்பலத்தெம் 
கருமால் விடையுடை யோன்கண்டம் போற்கொண்ட 

( லெண்டிசையும் 
வருமா லுடன்மன் பொருந்த றிருந்த மணந்தவர் தேர் 
பொருமா லயிற்கணல் லாயின்று தோன்றுநம் பொன்னகர்க்கே . 

( ப - ரை ) திருமால் அறியா செறி கழல் - திருமால (ால் ) 
அறியப்படாத வீரக் கழல் செறிக்கப்பட்ட சீர்பாதங்களையுடைய 
( செறித்தலாலே வீரக்கழலும் , கழல் என்ற ஆகுபெயராலே 
திருவடியுமாகின்றன ) , தில்லை சிற்றம்பலத்து எம் கருமால் விடை 
யுடையோன் - பெரும்பற்றப் புலியூர்ச் சிற்றம்பலத்தே யுளனாகிய 
எம்முடைய மிகவும் பெரிய இடபத்தினையுடையவன் , கண்டம் 
போல் கொண்டல் எண் திசையும் வருமால் - அவனுடைய திரு 
மிடற்றையொத்த மேகங்கள் எட்டுத்திக்கும் வராநின்றன ; உடல் 
மன் பொருந்தல் திருந்த - கோபித்த அரசர்கள் தங்களுடன் 
பொருந்துதல் திருத்தம் பெறுதலாலே , மணந்தவர் தேர் ; 
பொரும் மால் அயில் கண் நல்லாய் , இன்று தோன்றும் நம் பொன் 
நகர்க்கே - பொருகிற பெரிய கூரிய வேலை யொத்த கண்களை 
யுடையாய் ! நம்முடன் கூடினவர் தேர் நம் பொன்னகரிடத்தே 
இப்பொழுது தோன்றுங் காண் . ( எ - று .) 


326. தோழி கூற்று . 


327. முனைமுற்றி நினைதல் . 


| 


பாசறுநிலை படைப்போர்வேந்தன் 
மாசறு - பூணவள் மதிமுக நினைந்தது . 


( இ - ள் . ) பாசறுநிலை படைப்போர் வேந்தன் - பாசறைப் 
படைவீட்டிலே நிலைநின்ற படைப்போரை 

யுடையவரசன் , 
மாசறு பூணுவள் மதிமுகம் நினைந்தது - குற்றமற்ற ஆபரணங் 
களையுடையாளுடைய சந்திரனையொத்த முகத்தை நினைந்தது . 


வேந்தற்குற்றுழிப் பிரிவு 


389 


புயலோங் கலர்சடை யேற்றவன் சிற்றம் பலம்புகழு 
மயலோங் கிருங்களி யானை வரகுணன் வெற்பின்வைத்த 
கயலோங் கிருஞ்சிக் கொண்டுமன் கோபமுங் காட்டிவருஞ் 
செயலோங் கெயிலெரி செய்தபி னின்றோர் திருமுகமே . 


- 


( ப - ரை .) செயல் ஓங்கு எயில் எரி செய்த பின் - தொழில் 
மிக்க மதிலை எரித்த பின்பு , (மதில் என்பது ஊரை ) , இன்று ஓர் 
திருமுகமே இப்பொழுது ஓர் திரு முகம் , புயல் ஓங்கு 
அலர் சடை ஏற்றவன் - நீரை நீண்டு விரிந்த திருச்சடையி 
லேற்றவன் , சிற்றம்பலம் புகழும் - அவனுடைய திருச்சிற்றம் 
பலத்தை வாழ்த்தும் , மயல் ஒங்கு இருங்களியானை வரகுணன் 
வெற்பின் வைத்த மயக்கம் மிக்க களிப்பையுடைத்தாகிய யானை 
களையுடைய வரகுணனான பாண்டியன் இமயபருவதத்தின்கண் 
எழுதிவைத்த, கயல் ஓங்கு இருஞ்சிலை கொண்டு - கயலையும் 
மிகவும் சிலையையும் தன்னிடத்தே கொண்டு , மன் கோபமும் 
காட்டி வரும் - நிலைபெற்ற கோபத்தையும் தோற்றுவித்து வாரா 
நின்றது . ( எ - று . ) 

இனி இங்கே நிற்கை யரிதுபோலும் என்றது . 


இனி , சிலேடை வகையால் , ஊரை எரித்தற்கு முனிந்த 
கயலாம் சிலையையும் விற்படையையும் கொண்டு மன்னன் 
கோபத்தையும் தோற்றுவித்து ஒரு திருமுகம் வாராநின்றது ; 
இத்திருமுகம் ஆற்றலரிது போலும் என வேறொரு பொருளும் 
( கொள்க . ) 


327. தலைமகன் கூற்று . 


(பா - ம் . ) 1. பாசறைமுற்றி . 2. பூண்முலை . 


வரகுணன் சேரநாட்டையுடையவனென்பது அவன் சிலை பொறி 
யுடைமையால் தெரியவருகிறது . 


390 


திருக்கோவையார் . 


328. நிலைமை நினைந்து கூறல் . 


பொற்றொடிநிலைமை மற்றவனினைந்து 

திருந்து தேர்ப்பாகற்கு வருந்துபு புகன்றது . 
( இ - ள் .) பொற்றொடி நிலைமை - அழகிய வளைகளையுடை 
யாள் நிலைமையை , மற்றவன் நினைந்து - மற்று அந்த நாயகன் , 

திருந்து தேர் பாகற்கு - திருந்தின தேர்ப்பாகனுக்கு , 
வருந்துபு புகன்றது - கிலேசித்துச் சொன்னது . 


நினைந்து , 


சிறப்பிற் றிகழ்சிவன் சிற்றம் பலஞ்சென்று சேர்ந்தவர்தம் 
பிறப்பிற் றுனைந்து பெருகுக தேர்பிறங் கும்மொளியார் 
நிறப்பொற் புரிசை மறுகினிற் றுன்னி மடநடைப்புள் 
இறப்பிற் றுயின்று முற்றத் திரைதேரு மெழினகர்க்கே . 


( ப - ரை ) பிறங்கும் ஒளியார் நிற பொன் புரிசை மறுகினில் 
மிக்க ஒளியால் நிறைந்த மாற்றற்ற பொன்னாலே செய்த மதில் 
சூழ்ந்த ஊரின் தெருக்களில் , துன்னி, மடநடை புள் இறப்பில் 
துயின்று - பெடையும் சேவலும் தம்மிற் சேர்ந்து , மடப்பத்தை 
யுடைய நடையாற் சிறந்த புள்ளாகிய மாடப்புறா இறப்பிலே 
துயின்று , முற்றத்து இரை தேடும் எழில் நகர்க்கே - பிற்பட்டு , 
முற்றத்தே சேர்ந்திருந்து இரை எடுக்கின்ற அழகிய நகரிடத்தே , 
சிறப்பின் திகழ் சிவன் சிற்றம்பலம் சென்று சேர்ந்தவர் - தம் 
சிவனுடைய திருநாட்களாலே சிறந்த திருச்சிற்றம்பலத்தைச் 
சென்று அடைந்தாருடைய , பிறப்பில் துனைந்து பெருகுக தேர் - 
பிறவியற்ற கடுமைபோல விரைந்து முடுகுவதாகத் தேரானது . 
( எ - று . ) 


328. தலைவன் கூற்று , 

( பா - ம் ) 1. துன்னும் . 


புறாக்கள் துனையோடு துயின்று ( முன்றிலின் கண் ) விளையாடுவன 
கண்டு ஆற்றகில்லாளென்பது போதர , இறப்பிற்றுயின்று முற்றத் திரை 


வேந்தற்குற்றுழிப் பிரிவு 

391 
தேருமென்றான் . சிற்றம்பலஞ் சென்று சேர்ந்தவர் பிறவியிறுதிக் 
கண் பேரின்பமெய்துமாறுபோல , ( யானும் சுரம் ) செல்லிறுதிக்கட் 
பெருந்தோண் முயங்கு வலென்னுங் கருத்தாற் பிறப்பிற் றுனைந்து 
பெருகுக தேரென்றான். (பே - ரை.) 


329 


முகிலொடு கூறல் . 


முனைவற்குற்றுழி வினைமுற்றிவருவோன் 

கழுமலெய்திச் செழுமுகிற்குரைத்தது . 
(இ - ள் ) முனைவற்கு உற்றுழி வினைமுற்றி வருவோன் - முனை 
செய்யும் அரசனுக்குப் போருற்றவிடத்து , அவனுக்காக வினை 
முனை முடித்து வருகின்ற ( வன் ), கழுமல் எய்தி செழுமுகிற்கு 
உரைத்தது - மயக்கமுற்று வளவிய முகிலுக்குச் சொன்னது . 


அருந்தே ரழிந்தன மாலமென் றோல் மிடுமிமையோர் 
மருந்தே ரணியம் பலத்தோன் மலர்த்தாள் வணங்கலர்போல் 
திருந்தே ரழிந்து பழங்கண் டருஞ்செல்வி சீர்நகர்க்கென் 
ருந்தே ரிதன் முன் வழங்கேல் முழங்கேல் வளமுகிலே . 


( ப - ரை . ) அருந்து , ஏர் அழிந்தனம் , ஆலம் , என்று ஓலம் 
இட , இமையோர் மருந்து - எங்கள் அழகு அழிந்தோம் ; 
இக்கஞ்சை உண்பாயாக வேண்டும் என்று முறை பிடுகிற தேவர் 
களுக்கு ஒளடதமானவன் , ( என்றது , அழுது வேண்டிக் கடல் 
கடைந்த தாங்கள் சாவாமலிருப்ப இவன் சாவாமற் பரிகரித்தான் 
என்பது கருத்து ) , ஏர் அணி அம்பலத்தோன் மலர்த்தாள் 
வணங்கலர்போல் - மிக்க அழகுடைத்தாகிய திருவம்பலத்தே 
உள்ளவனுடைய மலரையொத்த - திருவடிகளை வணங்காதாரைப் 
போல , திருந்து ஏர் அழிந்து பழங்கண் தரும் செல்வி - திருந் 
- தின அழகழிந்து வருந்துகிற நாயகியுடைய , சீர்நகர்க்கு என் 


392 

திருக்கோவையார் . 
வரும்தேர் இதன் முன் வழங்கேல் - சீரிய 

சீரிய நகரியிடத்துப் 
போகிற என்னுடைய தேராகிய இதன் முன்னே போகாதொழி 
வாயாக . ( போனாயாகிலும் ) , முழங்கேல் , வளமுகிலே - 
வளவிய முகிலே , முழங்காதே ஒழிவாயாகவேண்டும் . ( எ - று . ) 
எனவே , முகிலுக்கே முற்படத் தேர்கடாவ வேண்டு மென்பது 
கருத்து . 


329. தலைவன் கூற்று . 

‘ பழங்கண் தரும் என்பற்கு , துன்பத்தை - யுண்டாக்கும் என்று 
உரை கூறி , துன்பத்தை எனக்குத் தருமென்று உரைப்பினுமமையும் 
என்பர் பேராசிரியர் . 


330. வரவெடுத்துரைத்தல் . 


வினைமுற்றிய வேந்தன்வரவு 
புனையிழைத்தோழி பொற்றொடிக்குரைத்தது . 


( இ - ள் . ) வினைமுற்றிய வேந்தன் வரவு வினைமுடித்த 
நாயகன் வரவை , புனையிழைதோழி - அணியத்தக்க ஆபரணங் 
களையுடைய தோழி , பொற்றொடிக்கு உரைத்தது 

அழகிய 
வளைகளையுடையாளுக்குச் சொன்னது . 


பணிவார் குழையெழி லோன்றில்லைச் சிற்றம். பலமனைய 
மணிவார் குழன்மட்ட மாதே பொலிககம் மன்னர் முன்னாப் 
பணிவார் திறையும் பகைத்தவர் சின்னமுங் கொண்டுவண் 
அணிவார் முரசினொடாலிக்கு மாவோ டணுகினரே . ( டேர் 


(ப - ரை.) நம் மன்னர் - நம்முடைய நாயகர் , முன்னா பணி 
வார் திறையும் முன்னின்று வணங்குவாரிட்ட திறையும் , 
பகைத்தவர் 

வணங்காதே பகைத்தவருடைய 
விருதுகளும் , ( வண்தேர் முன்னாக்கொண்டு 

தமது வண் 
தேர்க்கு முன்னாகக்கொண்டு , அணிவார் முரசுனோடு ஆலிக்கும் 


சின்னமும் 


வேந்தற்குற்றுழிப் பிரிவு 


393 


மாவோடு , அணு கினரே ) வீரமுரசுகள் முழங்க , யானை குதிரை 
கள் கதிபாய , வந்து குறுகினார் இனி . பணிவார்குழை எழிலோன் 
பாம்பாகிய நீண்ட 

குழையாலுண்டாகிய அழகையுடையவன் , 
[ என்றது , சிலர்க்கு ஆபரணங்களைப் பூண்டாலும் அழகு செய் 
திராது ; இவனுக்கு , நீண்ட பாம்புகளைப் பிடித்துப் பூண்டும் 
அதனாலும் அழகு செய்வதென்பது கருத்து ) , தில்லைச்சிற்றம் 
பலம் அனைய மணி வார் குழை மடமாதே ; பொலிக - அவனு 
டைய பெரும்பற்றப்புலியூரில் திருச்சிற்றம்பலத்தை விட்டு 
நீங்கவொண்ணாத அழகினையுடையாய் , நீலமணியை யொத்த 
நீண்ட கூந்தலினையும் மடப்பத்தையு முடையாய் ( பொலி 
வடைவாயாக ) .. ( எ - று . ) 


330. தோழி கூற்று . 


ஏட்டில் இப்பாடலின் பொருள் சில விடங்களிற் சிதைந்துள்ளது 
இதன் இறுதியில் , இக்கன்மை பொலிவு பெறுவதற்குக் குறித்த பரு 
வத்தே வினை முடிவு செய்து வந்தமையா.........மன்னரென்றாள் ...... த் 
துறந்து வருகையாலே இனிப் பிரிவில்லை . நும்மிற் கூடிய பொலிவு 

ளென்பது கருத்து என எழுதப்பெற்றுள்ளது . 


331. மறவாமை கூறல் . 


பாசறைமுற்றிப் பைந்தொடியோடிருந்து 
மாசறு தோழிக்கு வள்ள லுரைத்தது . 


தந்து 


பாச 


(இ - ள் . ) பாசறை முற்றிப் பைந்தொடியோடிரும் 
றைப் போரை முடித்து வந்து அழகிய வளைகளையுடையாளுடனே 
இருந்து , மாசறு தோழிக்கு வள்ளலுரைத்தது - குற்றமற்ற 
தோழிக்கு நாயகன் சொன்னது . 


50 


394 


திருக்கோவையார். 


கருங்குவளைக்கடி மாமலர் முத்தங் கலந்திலங்க 
நெருங்குவ ளைக்கிள்ளை நீங்கிற்றில ணின்று நான் முகனோ 
டொருங்குவளைக்காத் தானுண ராதவன் றில்லையொப்பாய் 
மருங்குவளைத்துமன் பாசறை நீடிய வைகலுமே . 


( ப - ரை . ) நின்று நான்முகனோடு ஒருங்கு வளைக் காத்தான் 
உணராதவன் தில்லை ஒப்பாய் - நான்முகனோடே சங்கேந்திய 
கையையுடையவனும் மாறாமல் ஆராய்ந்தும் உணரப்படா தவனு 
டைய பெரும்பற்றப் புலியூரை யொப்பாய் ! மருங்கு வளைத்து 
மன்பாசறை நீடிய வைகலுமே - மாற்றரசனுடைய பாசறையை 
வளைத்துக்கொண்டு அவன் பக்கத்தே தாழ்த்திருந்த நாளெல் 
லாம் , கருங்குவளை கடி மா மலர் முத்தம் கலந்து இலங்கும் - 
கண்ணாகிய குவளையில் நறுநாற்றமுடைத்தாகிய பெரிய மலர் 
களிலே கண்ணீர்த் துளியாகிய முத்துக்கள் விரவி விளங்கும் ; 
நெருங்கு வளைகிள்ளை நீங்கிற்றிலள் - நெருங்கிய வளைகளையுடை 
யாளாகியளாய்க் கிளியை ஒப்பாள் என்னை விட்டு நீங்கிற்றிலள் . 


வினை முடித்த பின்பு இவளை நினைத்தலேயன்றி , வினை முடி 
வதற்கு முன்னும் இவளைக் கருதிக் கொண்டு இருந்தேனென்னு 
மது தோன்ற வைகலும் என உம்மையைக் கொடுத்தார் . 


331. தலைவன் கூற்று. 

வேந்தற்குற்றுழிப் பிரிவு முற்றிற்று . 


24 . பொருள்வயிற் பிரிவு . 
பொருள்வயிற் பிரிதலென்பது , குரவர்களாற் படைக்கப் 
பட்ட பொருள் கொண்டு இல்லறஞ் செய்தால் அதனான் வரும் 
பயன் அவர்க்காம் அத்துணையல்லது தமக்காகாமையால் தமது 
பொருள் கொண்டு இல்லறஞ் செய்தற்குப் பொருடேடப் பிரியா 


பொருள்வயிற் பிரிவு 


395 


7 


நிற்றல் . இஃது இருபது துறைகளையுடைத்து : அவை 
வருமாறு : 

1 வாட்டங் கூறல் , - பிரிவுநினை வுரைத்தல் , 
ஆற்றாது புலம்பல் , ஆற்றாமை கூறல் , 
5 திணைபெயர்த் துரைத்தல், பொருத்த மறிந்துரைத்தல் , 
பிரிந்தமை கூறல் , பிரிவாற்றாமையா 
னிரவுறு துயரத்திற் கிரங்கி யுரைத்தல் , 
* இகழ்ச்சி நினைந்தழிதல் , 1 ° உருவு வெளிப்படுதல் ,, 
1 நெஞ்சொடு நோதல் , 12 நெஞ்சொடு புலத்தல் , 
13நெஞ்சொடு மறுத்தல் , 14 நாளெண்ணி வருந்தல், 
1 வேறு வரவுகண் டிரங்கி யுரைத்தல் , 
1 பருவங்கண் டிரங்கல் , 11 முகிலொடு கூறல் , 
18 தேர்வரவு கூறல் , 17 இளையரெதிர் கோடல் , 
உண்மகிழ்ந் துரைத்தல் , ஒதிய ஒருபது 
மாமதி நுதலாய் , வான்பொருட் பிரிதல் . 

( பே - ரை ) . 


30 


332. வாட்டங்கூறல் 


பிரிவுகேட்ட வரிவைவாட்டம் 
நீங்கலுற்றவன் பாங்கிக்கிசைத்தது . 


முனிவரு மன்னரு முன்னுவ பொன்னால் முடியுமெனப் 
பனிவருங் கண்பர மன் றிருச் சிற்றம் பலமனையாள் 
துனிவரு நீர்மை யிதென்னென்று தூநீர் தெளித்தளிப்பு 
நனிவரு நாளிது வோவென்று வந்திக்கு நன்னுத 


396 


திருக்கோவையார் 


பரமனுடைய 


( ப - ரை . ) முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னான் முடி 
யும் என பனிவரும்கண் - முனிவரும் அரசரும் நினைக்கப்படு 
வன , ( மறுமை யின்பமும் இம்மை இன்பமும் இவையிரண்டும் ) 
பொன்னுண்டாகவே முடியும் என்று சொல்லுமளவில் , கண்கள் 
நீர்வர வாளா நிற்பன ; பரமன் திருச்சிற்றம்பல மனையாள் 

திருச்சிற்றம்பலத்தை யொப்பாள் , துனி வரு 
நீர்மை இது என் என்று வெறுக்குந் தன்மையாகிய இது 
என்னவென்று , தூநீர் தெளித்து அளிப்ப - தூய நீரைத் 
தெளித்துத் தலையளி செய்ய , நனி - நெடுங்காலமாக விருந் 
தன ; வரு நாள் இதுவோ - நீர் வருவேன் என்று சொன்ன 
நாள் இந்நாளோ ? 

வந்திக்கும் நன்னுதலே - என்று 
தொழாநிற்கும் , நல்ல நெற்றியினையுடையாள் . ( எ - று .) 

என்றது , பிரிவு அறிவுக்கும் அளவில் புத்தி கலங்கிக் கலங் 
கின காலமெல்லாம் பிரிந்த காலமாகக் கலங்கி , தலையளிசெய்த 
பொழுது வந்த காலமாகக் கருதி , இது தன்னை நெடுங்கடலாகக் 
கருதித் தொழாநிற்பவள் எனவே பிரிவரிதென்றுபடும் . 


என்று 


332. தலைவன் கூற்று . 


( பா - ம் . ) திருச்சிற்றம்பலமனையாய் . 


துறந்தார் கருதுவதாகிய மறுமையின் பமும் , அரசர் கருதுவதாகிய 
இம்மையின் பமுமென்று , நிரனிறையாகக்கொண்டு , அவரிருவருங் கருது 
வனவாகிய இப்பொருளிரண்டனையும் பொருண் முடிக்குமென்று 
பொதுவகையாற் கூறினானெனக் கொள்க . ( பே - ரை .) 


பொருளா லிகபர மென்னுமுன் நீர்கண் பொழியவுள்ளம் 
மருளா வயர்ந்தன டூநீர் தெளித்துடன் மாற்றமின்னே 
வெருளா வெழுந் தின்ன நாட்சென்ற தோவிங்கு மேவவென்று 
தெருளா வணங்கிடு மெம்மான் சிராமலைத் தேமொழியே 
என்பது சிராமலைக்கோவை ( 452) 


பொருள்வயிற் பிரிவு 


397 


333. பிரிவு நினைவுரைத்தல் . 


பொருள் வயிற் பிரியும் - பெருவேலவனெனச் 
சுருளுறு குழலிக்குத் தோழி சொல்லியது . 


வறியா ரிருமை யறியா ரெனமன்று மாநிதிக்கு 
நெறியா ரருஞ்சுரஞ் செல்லலுற் றார் நமர் நீண்டிருவர் 
அறியா வளவுநின் றோன்றில்லைச் சிற்றம் பலமனைய 
செறிவார் கருங்குழல் வெண்ணகைச் செவ்வாய்த் திருநுதலே . 

( ப - ரை .) நீண்டு இருவர் அறியா அளவு நின்றோன் - அய 
னும் மாலும் அறியா அளவிலே நீண்டு நின்றவன் , தில்லை சிற்றம் 
பலம் அனைய - அவனுடைய திருச்சிற்றம்பலத்தை யொத்த , 
செறி வார் கருங் குழல் வெள் நகை செவ்வாய் திரு நுதலே 
நெருங்கி நீண்ட கரிய கூந்தலினையும் வெள்ளிய முறுவலினையும் 
சிவந்த வாயினையும் அழகிய நெற்றியினையுமுடையாய் ! வறியார் 
இருமையும் அறியார் என - (பொருள் இல்லாதார் ) இம்மை 
மறுமையாயுள்ள இன்பம் அறியார் ( என்று ), மன்னும் மாநிதிக்கு 
நிலைபெற்ற பெரும் பொருளுக்கு , நெறி ஆர் அருஞ் சுரம் 
செல்லலுற்றார் நமர் - வழி ( அறிதற்கு ) அரிய , போகைக்கு 
அரிய காட்டைப் போவதாகநினைந்தார் காண் நம்முடைய நாயகர் . 
( எ - று . ) 


நமரென்பது நம் அன்புக்குப் பொருந்த ஒழுகும் அவர் 
எனவே , பொருள் முடித்துக் கடுக வருவரென்று படும் . 


333. தோழி கூற்று . 

( பா - ம் .) 1. பொருத்த நினைந்து , 2. செறியார் . 


வறியார் இருமை அறியார் : ஈதலுந் துய்த்தலு மில்லோர்க் கில் 
( குறு . 63. 1. ) “ இசையு மின்பமு மீதலு மூன்றும் , அசைவுட னிரு 
தோர்க் கரும்புணர் வின்மென . ” ( நற் . 214-1-2 .) 


398 


திருக்கோவையார். 


334 , ஆற்றாது புலம்பல் 
பொருடாப்பிரிவு மருடருபவனெனப் 

பாங்கிபகரப் பூங்கொடிபுலம்பியது . 
( இ- ள் . ) பொருடாப் பிரிவும் அருள் தருபவனென 
பொருள் கொண்டு வரப் பிரியானின்றான் அருளைத் தரக்கடவ 
னென்று , பாங்கி பகர - தோழி சொல்ல , பூங்கொடி புலம்பியது 
வல்லிசாதியை யொப்பாள் வருந்தினது . 


சிறுவா ளுகிருற் றுறாமுன்னஞ்சின்னப் படுங்குவளைக் 
கெறிவாள் கழித்தன டோழி யெழுதிற் கரப்பதற்கே 
அறிவா ளொழிகு வதஞ்ச னமம்பல வர்ப்பணியார் 
குறிவாழ் நெறிசெல்வ ரன்பரென் றம்ம கொடியவளே . 
(ப - ரை .) எழுதிற் கரப்பவர்க்கே 

அறிவாள் ஒழுகுவது 
அஞ்சனம் - அஞ்சனம் எழுதில் ( எழுது கின்ற ) பொழுதும் நாயகர் 
தோன்றாமையை அறிந்திருந்தும் , அம்பலவர் பணியார் குறிவாழ் 
நெறி செல்வர் அன்பரென்று- திருச்சிற்றம்பலநாதரை வணங்காத 
வர்கள் அடையாளமாக உறைகிற வழியிடத்தே அன்பர் போகா 
நின்றாரென்று , கொடியவளே - கொடியவள் சொல்லி , சிறு 
வாள் உகிர் உற்று உறாவண்ணம்- சிறு உகிர்பட்டுப் படா மாத்தி 
ரையிலே , சின்னப்படும் குவளை - பொடியாய்ப் போகிற குவளைப் 
பூவுக்கு , எறிவாள் கழித்தனள் தோழி - வெட்டவல்ல வாளை 
உறை கழித்து வெட்டினாள் தோழியானவள் . ( எ - று . ) 

கொடியவள் என்ற பின்பு தோழி யென்றது குறிப்பு மொழி 
334. தலைவி கூற்று . 

( ப - ம் ) 1. கொடியவரே. 

அஞ்சன மெழுதின் எழுதுகின்ற காலத்துக் காதலர் தோன்றாமை 
யால் , அவ்வஞ்சன த்தை ஒழிவது அறியாள் தோழி ; அவள் கொடியவள் 
என்பது கருத்து . 
அஞ்சனம் ஒழிகுவது 
கண்ணுள்ளார் காதல வராகக் கண்ணு 
மெழுதேங் காப்பாக் கறிந்து . ( குறள் 1127. ) 


பொருள்வயிற் பிரிவு 


399 


335. ஆற்றாமை கூறல் . 


ஏழை யழுங்கத் 
தோழி சொல்லியது . 


(இ - ள். ) ஏழை அழுங்க - தாம் பிரிவறிவித்த காலத்து 
அதற்கு நாயகி கவலைப்படு கையாலே , தோழி சொல்லியது - 
நாயகனுக்குத் தோழி சொன்னது . 


வானக் கடிமதிற் றில்லையெங் கூத்தனை யேத்தலர் போற் 
கானக் கடஞ்செல்வர் காதல ரென்னக் கதிர்முலைகள் 
மானக் கனகந் தருமலர்க் கண்கண்முத் தம்வளர்க்கும் 
தேனக்க தார்மன்ன னென்றோ வினிச்சென்று தேர்பொருளே . 
( ப - ரை .) 

வான கடி மதில் எம் கூத்தனை ஏற்றலர் போல் - 
வான் அளவும் செல்ல உயர்ந்த சிறந்த மதிலாற் சூழப்பட்ட 
பெரும்பற்றப்புலியூரில் எம்முடைய கூத்தனை வாழ்த்தாதாரைப் 
போல , கானக் கடம் செல்வர் காதலர் என்ன - காடு உடை-த்தா 
கிய அரிய வழியிலே போகா நின்றார் நம்முடைய நாயகரென்று 
சொல்லும் அளவில் , கதிர் முலைகள் மான . கனகம் தரும் 
சதிர்த்த முலைகள் கொண்டாடப்பட்ட பொன்னைத் தரா நின்றன ; 
மலர்க்கண்கள் முத்தம் வளர்க்கும் - மலரை யொத்த கண்கள் 
முத்துக்களை மிகா நின்றன ; தேன் நக்க தார் மன்னன் - மது 
மலர்ந்த மாலையினையுடைய மன்னனே ! என்னோ இனி சென்று 
தேர் பொருளே இனிச் சென்று தேர்கின்ற பொருள் எப் 
பொருள்தான் ? ( எ - று . ) 


- 


335. தோழி கூற்று . 

மானம் என்றது அளவை . ( பே - ரை .) 

குறிப்பு : - இப்பாடல் ஏட்டில் சிதைத்துவிட்டது . உரையும் முன் 
பாடலுரையுடன் கலந்தெழுதப்பெற்றுள்ளது . சிதைந்தன போக எஞ் 
சியுள்ளவை முன் அச்சுப்பிரதியிலுள்ளபடியே காணப்படுகின்றன . ) 


400 


திருக்கோவையார். 


336. திணைபெயர்த்துரைத்தல் . 


துணைவன் பிரியத் துயருறுமனத்தொடு 
திணைபெயர்த்திட்டுத் தேமொழிமொழிந்தது . 


( இ - ள் . ) துணைவன் பிரிய நாயகன் பிரிய , துயருறு . 
மனத்தொடு - வருத்தமுற்ற மனத்துடனே , தினை பெயர்த்திட்டு , 
நிலம் பெயர்த்திட்டு , தேன்மொழி மொழிந்தது - தேனை யொத்த 
வார்த்தையினையுடையாள் சொன்னது . 


சுருடரு செஞ்சடை வெண்சுட ரம்பல வன்மலயத் 
திருடரு பூம்பொழி வின்றுயிர் போலக் கலந்திசைத்த 
வருடரு மின்சொற்களத்தனை யும்மறந் தத்தஞ்சென்றோ 
பொருடரக் கிற்கின் றது தனி யேற்குப் புரவலரே . 


( ப - ரை . ) சுருள் தரு செஞ்சடை வெண் சுடர் அம்பலவன் 
மலயத்து - நெரித்த சிவந்த திருச்சடைபிலே வெள்ளிய திரு 
விளம்பிறையையுடைய திருவம்பல நாதனுடைய 

நாதனுடைய பொதியின் 
மலையிடத்து , இருள் தரு பூம் பொழில் இன்னுயிர் போலக் 
கலந்து இசைத்த - ( இருளான பூம் பொழிலிடத்தே இனிய 
உயிர் போல நின்று சொன்ன , அருள் தரும் இன் சொற்கள் 
அத்தனையும் மறந்து அத்தம் சென்றோ - அருளுண்டான இனிய 
சொற்கள் அத்தனையும் மறந்து அரிய வழியிலே ( சென்றோ), 
பொருள் தரக்கிற்கின்றது தமியேற்கு புரவலரே - பொருள் 
தரப் புகுகின்றது தனித்திருக்க ( ப்பட்ட ) என்னை , புரக்கக் 
கடவர் . (எ - று ) 

என்றது , திருவம்பல நாதனி:-முமாயதிலே , பொதியின் 
மலையுமாயதிலே , பூம்பொழிலுமாயிருக்கிற சத்திய பூமியிலே , 
சொன்ன வார்த்தையை மறந்து பொருள்தர நினைக்கிறவர் புரக்கக் 
கடவரே யல்லவோ எனக் குறிப்பாலே இகழ்ந்தாள் ; அன்றி , 
கலந்தும் நினையாதவர் எனவே , காமத்துக்கும் கூட்டல்லர் என் 
பது கருத்து . . தமியேற்கு எனவே , புரக்க வேண்டு மிடத்தும் 


பொருள்வயிற் பிரிவு 


* 4011 


புரவா தவர் என்பது கருத்து . தனி , தன் நாயகனைத் தன் அன் 
புக்குத் துணையாகப் பெறாத தனிமை . 


336. தலைமகள் கூற்று . 

( பாம்) 1. வினையேற்கு . 

* தினை பெயர்த் திடுதல் - பிரிவுள்ளிப் பாலை நிலத்தனாகியானை 
மருத நிலத்தானாக்குதல் . ( பே - ரை .) 


பொருத்த மறிந்துரைத்தல் 


பொருள்வயிற்பிரியு மருடருபவனெனப் 
பூங்கொடிமருளப் பாங்கிபுகன்றது 


( இ - ள் . ) பொருள் வயிற்பிரிவும் அருள் தருபவன் என - 
அருள் தரக்கடவர் பொருளிடத்துப் பிரியா நின்றாரென்று , 
பூங்கொடிமருள் - பூத்தகொடியினை ஒப்பாள் மயங்கினவிடத்து , 
பாங்கி புகன்றது - தோழி சொன்னது . 


மூவர்நின் றேத்த முதலவ னாடமுப் பத்துமும்மைத் 
தேவர் சென் றேத்துஞ் சிவன் றில்லை யம்பலஞ் சீர்வழுத்தாப் 
பாவர்சென் றல்கு நரக மனைய புனையழற்கான் 
போவர்நங் காதல ரென்னா முரைப்பது பூங்கொடிடயே . 


( ப - ரை ) மூவர் நின்று ஏத்த - அரி , அயன் , இந்திரனாகிய 
மூவரும் மாறாமல் புகழ , முதல்வன் ஆட - எல்லாப் பொருட் 
கும் காரணமாகியவன் ஆடா நிற்ப , முப்பத்து மும்மைத் தேவர் 
சென்று ஏத்தும் - முப்பத்து மும்மையாகிய எண்ணையுடைய 
தேவர்கள் சென்று தோத்திரஞ் செய்யும் , சிவன் தில்லை அம்ப 
லம் சீர் வழுத்தா - சிவனுடைய பெரும்பற்றப்புலியூரில் திருவம் 

51 - 


402 


திருக்கோவையார். 


என்றது , 


பலத்தைச் சிறப்பாய்ப் புகழாத , ( அம்பலத்தின் சீர் என்னலும் 
ஆம் ] , பாவர் - பாவிகள் ( இவர்களைப் பாவிகள் 
தேவர்களும் காரணதேவர்களும் வாழ்த்தும் மாத்திரையல்லது , 
தெரிக்கப்படாதே வருந்தின ( ? ) திரும்வம்பலம் வியாக்கிரபாத 
முனியாலே கட்புலனாகப் பெற்று வைத்தும் , வாழ்த்தீர்மை யில் 
லாப் பாவிகள் என்றார் ) , சென்று அல்கும் நரகம் அனைய புனை 
அழல் கான் - அவர்க்கு என்றும் நிலையாக அவதரிக்கிற நர 
கத்தை யொத்த அழல் கை செய்யா கடலொத்த காட்டிலே , 
போவர் நம் காதலர் - நம்முடைய காதலர் பேரகா நின்றார் , 
என்னாம் உரைப்பது பூங்கொடியே பூங்கொடியை யொப்பாய் ,, 
நாம் என்ன வார்த்தையைச் சொல்லுவோம் . (எ - று . ) 


என்றது , நம்காதலர் என்றும் அம்பலத்தை வாழ்த்துபவராய் 
வைத்தும் இக் காட்டிலே போம்படியானால் , நாம் சொல்வதற்கு 
ஒரு வார்த்தையில்லை ; நம்மேல் காதலராய் வைத்தும் இக்காட் 
டிலே போகாநின்றது ஒரு காரியத்தைக் கருதியன்றே ; அக் 
காரியம் முடிவு செய்யும் அளவு நாம் ஆற்றியிருத்தலன்றி , ஆம் , 
ஆகாது என்னும் நினைவு நமக்கு என் செய்ய , என்றபடி ; காதலர் 
எனவே , கடிது மீள்வர் என்பது கருத்து . 


1. தோழி கூற்று . 

( பா - ம் ) 1. பொருள்வயிற் பிரிவோன் பொருத்த நினைந்து 
சுருளுறு குழலிக்குத் தோழிசொல்லியது . ( பே - ரை ) 


338. பிரிந்தமை கூறல் 


எதிர்நின்றுபிரியிற் கதிர்நீவாடு தற் 
குணர்த்தாதகன்றான் மணித்தேரோனென்றது 


( இ - ள் ) எதிர்நின்று பிரியின் கதிர்கனி வாடுதற்கு - முன் 
னின்று சொல்லிப் பிரியில் நீ ஒளி வாடுவை என்று பயப்பட்டு , 


பொருள்வயிற் பிரிவு 


403 . 


உணர்த்தாது அகன்றான் மணித்தேரோன் என்றது - மணியழுத் 
தப்பட்ட தேரினையுடையவன் சொல்லாதே பிரிந்தான் என்றது 


தென்மாத் திசைவசை தீர்தரத் தில்லைச்சிற் றம்பலத்துள் 
என்மாத் தலைக்கழல் வைத்தெரி யாடு மிறைதிகழும் 
பொன்மாப் புரிசைப் பொழிற்றிருப் பூவண மன்னபொன்னே 
வன்மாக் களிற்றோடு சென்றன ரின்றுநம் மன்னவரே . 

( ப - ரை .) தென் மா திசை வசை தீர்தர - மிக்க தென் 
திசையிலுள்ள குற்றம் நீங்க , தில்லை சிற்றம்பலத்துள் - பெரும்பற் . 
றப்புலியூரில் திருச்சிற்றம்பலத்திலே, என் மா தலை கழல் வைத்து 
எரியாடும் இறை திகழும் - என்னுடைய நாய்த் தலையிலே திரு 
வடிகளை வைத்தும் , எரியை ஏந்திக்கொண்டும் ஆடுகிற சுவாமி 
சிறந்து எழுந்தருளியிருந்த , ( என்றது , 

தூயதல்லாத என் 
னுடை 

டய நாய்த்தலையிலே திருவடிகளை வைத்தும் எல்லார்க்கும் 
தண்ணளி செய்கிற சீகரத்திலே நெருப்பை வைத்தும் இச் 
செய்கைகளுடனே தூயதாயுமிருக்கிற திருச்சிற்றம்பலத்திலே 
ஆடினானென்பது கருத்து ) , பொன் மா புரிசை பொழில் திருப் 
பூவணம் அன்ன பொன்னே - பொன்னாற் செய்த பெரிய மதி 
லாற் சூழப்பட்ட பொழிலாற் சிறந்த திருப்பூவணத்தை யொத்த 
பொன்னே !, வன்மா களிற்றோடு சென்றனர் இன்று நம் மன்ன 
வரே - வலியும் பெருமையுமுடைய யானையுடனே (இன்று நம் 
மன்னவர் ) போனார் . ( எ - று . ) 

என்ன , போர்க்குச் சிறந்தது யானையாதலால் கடுக வினை 
முடித்து மீள்வர் என்பது கருத்து . 


338. தோழி கூற்று . 

தென் திசை வசைதீர்தா: தென்னாட்டவருஞ் சுவர்க்கம் புகுத 
லால் " ( நாலடி 243 ) . 

நால்வகைத் தானையோடு சென்றாரெனினும் மதில்கால் சாய்த் 
தற்குக் களிறு சிறந்தமையின் அதனையே கூறினார் . செல்வர் ஏன் 
னாது சென்றாரென்றமையாற் சொல்லாது பிரிந்தானாம் . மாவென்பது 
விலங்கென்று நாய்த்தலை யென்பாருமுளர் . ( பே - ரை .) 


* 


404 


திருக்கோவையார் . 


339 . 


இரவுறு துயரத்திற் கிசங்கியுரைத்தல் . 


அயிறருகண்ணியைப் பயிறருமிரவினுள் 
தாங்குவதரிதெனப் பாங்கிபகர்ந்தது . 


( இ - ள் . ) அயில் தரு கண்ணியைப் பயில் தரும் இரவினுள் - 
வேலையொத்த கண்களையுடையாளைப் பல இரவு செறிந்தலொத்த 
இரவிடத்தே , தாங்குவது அரிதெனப் பாங்கி பகர்ந்தது - ஆற்று 
வித்தல் அரிதென்று தோழி சொன்னது . 


ஆழியொன் றீரடி யும்மிலன் பாகன் முக்கட்டில்லையோன் 
ஊழியொன் றாதன நான்குமைம் பூதமு மாறொடுங்கு 
மேழியன் றாழ்கட லும்மெண் டிசையுந் திரிந்திளைத்து 
வாழியன் றோவருக் கன்பெருந் தேர்வந்து வைகுவதே . 


நாலு 


( ப - ரை . ) ஆழியொன்று தேருக்குக் காலும் ஒன்றே ; 
ஈரடியும் இலன் பாகன் - பாகன் இரண்டு காலும் உடையனல் 
லன் ; முக்கண் தில்லையோன் ஊழி ஒன்றாதன நான்கும் 
சாமங்களும் , மூன்று திருநயனங்களையுடையனாகிய தில்லையோ 
னாற் படைத்த ஊழியுடன் ஒவ்வாமல் விஞ்சியிருந்தன; ஐம் 
பூதமும் ஆறு ஒடுங்கும் - பஞ்ச பூதங்களும் தோன்றி முறை 
மையிற் சென்றொடுங்குகிற ஊழி என்று முன்னே கூட்டுக . 
[ என்றது , பிருதிவி சங்கார முதலாக வாயுசங்கார மீறாகத் 
தோன்றும் ஊழிகளின்றியே , பஞ்சபூத பரிணாமங்களெல்லாம் 
ஒடுங்குகிற மகாசங்காரத்தை ] ஏழ் இயன்ற ஆழ் கடலும் - 
ஏழாகச் செய்த ஆழ்ந்த கடல்களையும் , [ ஆழம் சொல்ல வேண் 
டினது 

தன்னைச்சாரின் நீளத்தோன்று தற்கு ) , எண் திசை 
யும் திரிந்து - எட்டுத் திக்கும் திரிந்து சுழன்று , இணைத்து -4 
இவ்வழிச் செல்லலாலே இணைத்து , அருக்கன் பெரும் தேர் 

வைகுதுமே - ஆதித்தனுடைய பெரிய தேர் வந்து 
அவதரிப்பது , அன்றோ - பின்பு அல்லவோ ? (எ - று .) 


வந்து 


பொருள்வயிற் பிரிவு 


405 


அவ்வளவும் , இவனை எங்கனே ஆற்றுவிப்பன் , எனத் தன் 
னுள் அழிந்தது . 


339. தோழி கூற்று . 

ஐம்பூதமும் ஆறுகளொடுங்கும் எழ்கடலுமென்றெண்ணிக் கடலோ 
டருக்கக்கியை புண்மையால் ஐம்பூதத்திற் பிரித்துக் கூறினாரென்பாரு 
முளர் . இரவும் பகலும் ஒப்பவருமாயினும் இரவுரு துயரத்திற் காற்றா 
மையின் , இராப்பொழுது - பலகால் வருவதுபோலப் பயிறருமிரவென் 
சாள் . ( பே - ரை . ) 

இருகாலும் இல்லை வலவனுக் கேறும் எழுபரித்தேர்க் ( கு ) 
ஒருகால் ஒழிய இருகாலும் இங்கில்லை ஒண்சிலம்பா 
குருகாலும் வாரிதி ஏழுமெண் குன்றமும் சூழ்ந்திரவி 

வருகாலம் என்று கொல் அன்றுகொல் நீயும் வருவதுவே . 
என்பது அம்பிகாபதிக் கோவை ( 283. ) 


340. இகழ்ச்சி நினைந்தழிதல் . 


உணர்த்தாது பிரிந்தாரென 
மணித் தாழ்குழலி வாடியது . 

உணர்த்தாது பிரிந்தாரென - அறிவியாது பிரிந் 
தார் என்று , மணித் தாழ்குழலி வாடியது- நீல மணியை யொத்த 
நீண்ட கூந்தலினையுடையாள் மெலிந்தது . 


பிரியா ரெனவிகழ்ந் தேன் முன்னம் யான்பின்னை யெற்பிரியின் 
தரியா ளெனவிகழ்ந் தார்மன்னர் தாந்தக்கன் வேள்விமிக்க 
எரியா ரெழிலழிக்கும் மெழி லம்பலத் தோனெவர்க்கும் 
அரியா னருளிலர் போலன்ன வென்னை யழிவித்ததே . 


( ப - ரை .) பிரியார் என இகழ்ந்தேன் முன்னம் யான்- நம் 
மன்னர் முன்னாளிலே நகையாடிப் பிரிவன் , என்றபொழுது , இவர் 
அருளிச் செய்கிறது நகையாட்டல்லது பிரியார் என்று நெகிழ்ந் 


406 


திருக்கோவையார் . 


திருந்தேன் யான்; பின்னர் என் பிரியின் தரியாள் , என இகழ்ந்தார் 
மன்னர் தாம்- நாம் நெகிழ்ந்திருந்தது கண்டு , நம்மைப் பிரிந்தால் 
* இவள் துன்பம் தரியாள் , என்று நெகிழ்ந்து , சொல்லாதே பிரிந் 
தார் நம் நாயகரும் ; தக்கன் வேள்வி மிக்க எரியால் எழில் அழிக் 
கும்- தக்கனுடைய வேள்வியிடத்து மிக்க யாகத்தீயின் நிறைந்த 
அழகை அழிக்கிற, எழில் அம்பலத்தோன் - அழகிய திருவம்ப 
லத்திலுள்ளவன் , எவர்க்கும் அரியான் - எல்லார்க்கும் அரியவன் , 
அருளிலர் போல்- அவனுடைய திருவருளில்லாதாரைப் போலே , 
அன்ன என்னை அழிவித்த- அவைகாண் , என்னை அழிவித்தன , 
( எ - று . ) 


அவர் பிரிந்தாலும் நான் துன்பமுறேன் என்று , அவரும் 
தன்மையால் அளவில்லையாகப் பிரிவுள் நீட்டியரோ என்னக் 
கருதி வருந்தினேன் என்றது . 


தக்கன் வேள்வி மிக்க எரியாரெழி லழிக்கும் எழிலம்பலத் 
தோன் என்றது , தேவர்களும் இருடிகளும் ஓமத்திற் பிறந்த 
கொடியோரும் தோற்றாலும் , தோலாம லூரவணியாக ( ? ) யேவு 
வது நெருப்பை ; அந்நெருப்பு தோன்றுவதெனவே , நீக்கியுள் 
ளார் .......... சென்மம் சொல்லாமலே விளங்கும் ( ?? ) 


340. தலைவி கூற்று !. 

உண்மையாற் காரணமாவனவும் , உணரப்பட்டாற் காரண 
மாவனவும் எனக் காரணம் இருதிறத்தவாம் . அவற்றுட்பிரிவு 
தரியாமைக்கு உணரப்பட்டடாற் காரணமாதலின் பிரியினென் 
புழிப் பிரிகின்றாராக வுணரினென்பது ஆற்றலாற் பெற்றாம் . புலி 
வரிலஞ்சுமென் பழிப்போல எரியாரெழிலழிக்கு மென்பதற்கு 
எரியினது எழிலழிக்கு மென்பாருமுளர் . ஆரைக் கிளவி கொடுத்து 
இழித்துக் கூறினாரெனினு மமையும் . அழிக்குமென்பது கால 
பயக்கம் . கற்பந்தோறும் இவ்வாறு செய்தலின் நிகழ்காலத்தாற் 
கூறினாரெனினு மமையும் . உணர்த்தாது பிரியினும் ஒருவாற்றா 
லுணர்ந்து பின்னும் ஆற்றாளா வளாலெனின் , தீயது பிறகாணப்படு 


பொருள்வயிற் பிரிவு 

407 
மென்பதாகலானும் , முன்னின்று உணர்த்த வல்லனலல்லாமை 
யாலும் அவ்வாறு பிரியுமென்க . ( பே - ரை ) 


பிரியார் ..........இகழ்ந்தார் . 

செல்வா ரல்லரென் றியா 
னிகந்ழ் தனனே, ஒல்வா ளல்லளென் றவரிகழ்ந் தனரே 
( குறுந் . 43 : 1-2) . செல்லா ரவரென யானிகழ்ந் தனனே , ஒல்லா 
ளிவளென 

வொழிந்தனர் , நல்லெழி லுண்க ணலியுமென் 
னெஞ்சே (தமிழ்நெறி . மேற் ) “ செல்லா ரவரென் றியானிகழ்ந் 
தேன்சுரஞ் செல்லத்தன்கண் , ஒல்லா ளவளென் றவரிகழ்ந்தார் ” 
( பாண்டிக்கோவை ) . 


341 உருவு வெளிப்பட்டு நிற்றல் . 
பொருள் வயிற் பிரிந்த - விருளறு வேலவன் 

ஓங்களற் கடத்துப் பூங்கொடியை நினைந்தது . 
( இ - ள் ) பொருள் வயின் பிரிந்த இருளறு வேலவன் - 
பொருளிடத்துப் பிரிந்த ஒளி வேலினையுடையவன் , ஒங்கு அழல் 
கடத்து பூங்கொடியை நினைந்தது - மிக்க அழலுடைத்தாகிய காட் 
டிலே பூத்த கொடியை ஒப்பாளை நினைந்தது . 


சேணுந் திகழ்மதிற் சிற்றம் பலவன் றெண்ணீர்க்கடனஞ் 
சூணுந் திருத்து மொருவன் றிருத்து முலகினெல்லாங் 
காணுந் திசைதொறுங் கார்க்கய லுஞ்செங் கனியொடுபைம் 
பூணும் புணர்முலை யுங்கொண்டு தோன்றுமொர் பூங் 

( கொடியே . 
( ப - ரை . ) சேணும் திகழ் மதில் சிற்ற 
மதில் சிற்றம்பலவன் 

அதி 
தூரத்தே சிறந்து தோன்றும் மதில் சூழப்பட்ட திருச்சிற்றம் 
பலத்தேயுள்ளவன் ; ( என்றது , திருவம்பலம் நின்ற தானத்தே 
சென்றாலும் தேவர்களுக்கும் தெரியாதது ; வியாக்கிரபாத முனி 
யாலே கட்புலனாகிய அதிதூரங்களிலே கண்டு நின்று தொழும் 
படியாயது என்பது கருத்து . ) தெண் ணீர்க்கடல் நஞ்சு ஊனும் 


408 


திருக்கோவையார் . 


திருத்தும்` ஒருவன்- தெளிந்த நீரையுடைய கடலில் நஞ்சை 
ஊணாக உகந்து அருந்தின ஒருவன் ; ( என்றது , அல்லாத 
தேவர்களும் இருடிகளும் சுமரிக்குமளவில் வந்து வீழ்வதான 
தனை எதம் செய்யாமற் காத்தலன்றி , அமுதாம்படி திருத்திக் 
கொண்ட ஒருவன் என்பது கருத்து ; ஒருவெனென்றது , அமுது 
கடைகிற காலத்து நாம் அனைவோரும் உளமாக , அவன் ஒருவ 
னும் வந்து செய்வது ஏனென, அங்கு அவதரித்து அனைவரும் 
அழிய வந்த நஞ்சை வென்ற ஒருவன் என்றபடி.; அன்றி , நஞ்சு 
ணும் திருத்தும் ஒருவன் ( ? ) என்றாக்கி , நஞ்சூணை வஞ்சகமென் 
றும் பாபமென்றும் நூல்களில் அருளிச்செய்துவைத்து , அது 
வும் பிறர் பிழைக்க உண்ணில் என்றும் புண்ணியமாகத் திருத்தி 
னானெலுமாம் . ) 

- திருந்தும் உலகிலெல்லாம் காணும் திசைதொறும்- அவ 
னால் திருந்தச் செய்யப்பட்ட 

செய்யப்பட்ட உலகிலெவ்விடத்தும் பார்க்கும் } 
திக்குகளிலெல்லாம் , கார்க்கயலும் செங்கனியொடு பைம்பூணும் 
புணர்முலையும்- ( கண்ணாகிய ) கரிய கயலும் , ( வாயாகிய ) சிவந்த 
தொண்டைப் பழமும் , அழகிய ஆபரணங்களும் பூண்ட தம்மிற் 
புணர்ந்த முலைகளும் , கொண்டு தோன்றும் ஓர் பூங்கொடியே 
கொண்டு தோன்றா நின்றது ஒரு வல்லி சாதி . ( எங்கும் தோன் 
றும் எனவே , மீண்டு பார்த்தபொழுது தோன்றி முன்னிலையாகி 
லன்றோ போகலாவது ; ஏங்கும் தோன்றுதலாற் போகலரிதென 
நின்றது . ) ( எ - று ) 


341 தலைமகன் கூற்று . 

( பா - ம் .) 1 வொளிறு வேலவன் . 
இச்செய்யுளுடன், 

விரும்பும் பொருள் முற்றி வெவ் வினை யேன்இன்று மீளுநெறி 
இரும்பும் பொறிஎழும் கானமன் சே இள நீருமந் தண் 
கரும்பும் கமுகும் கதலியும் சேல்களும் காமரிசைச் 

சுரும்பும் பபில்குழற் சோலையும் நீகொண்டு தோன்வதே . 
என்ற அம்பிகாபதிக் கோவைச் செய்யுளை ஒப்பிடுக . 

கார்க்கயல்- சரிய கயல் ( சிற் . 312 ) 


பொருள்வயிற் பிரிவு 


409 


342. நெஞ்சொடு நோதல் , 


வல்லழற்கடத்து மெல்லியலைநினைந்து 

வெஞ்சுடர்வேலோ னெஞ்சொடுநொந்தது . 
( இ - ள் ) வல்லழற் கடத்து - வலிய அழலுடைத்தாகிய காட் 
டிலே , மெல்லியலை நினைந்து - மெல்லிய வியல்பினையுடையாளை 
நினைந்து , வெஞ்சுடர் வேலவன் நெஞ்சொடு நொந்தது - வெம்மை 
யும் ஒளியுமுடைத்தாகிய வேலினையுடையவன் தன்னெஞ்சுடனே 
உசாவின . 

னது . 


பொன்னணி யீட்டிய வோட்டரு நெஞ்சமிப் பொங்குவெங்கா, 
னீன்னணி நிற்கு மிதென்னென்ப தேயிமை யோரிறைஞ்சும் 
மன்னணி தில்லை வளநக ரன்னவன் னங்கடையாள் 
மின்னணி நுண்ணிடைக் கோபொருட் கோநீ விரைகின்றதே . 

( ப - ரை .) பொன்னணி ஈட்டிய ஒட்டரு கெஞ்சம் - பொன் 
திரளை ஈட்டுவதாக என்னை உன் நினைவிலே ஓட்டின பெறுதற்கரிய 
நெஞ்சம் ( பெறுதற்கருமை , குறிப்பு மொழி ] , இ பொங்கு வெங் 
கானின் நணி நிற்குமிது ஏன் என்பதே - மிக்க வெய்ய காட்டிலே 
பொருந்தி நிற்குமிது என்னென்று சொல்லப்படும் ? [நண்ணுசை . 
பொருந்து கை ), இமையோர் இறைஞ்சும் மன் அணி தில்லை வள 
நகர் அன்ன - தேவர்கள் வணங்குகிற மன்னனுடைய அழகிய 
பெரும்பற்றப்புலியூராகிய வளவிய நகரியை யொத்த , அன்னம் 
நடையாள் மின் அணி நுண் இடைக்கோ - அன்னத்தின் நடை 
போலும் 

யுடையாளது மின்னையொத்த நுண்ணி 
டைக்கோ , பொருட்கோ நீ விரைகின்றது -பொருள் தேடவோ நீ 
விரைகின்றது ? 

இடைக்காகில் மீண்டு போகவேண்டும் ; பொருட்காயின் 
மேலே போகவேண்டும் ; இரண்டும் செய்யாது காட்டுலே நிற் 
கின்றது என் பெறவேண்டி ? ( எ - று ) 


நடையை 


342. தலைவன் கூற்று . 


52 


410 


திருக்கோவையார் . 


343. நெஞ்சொடு புலத்தல் . 

நிழற்கதிர் வேலவன் 

நெஞ்சொடு நொந்தது 
(( இ - ள் . ) நிழற்கதிர் வேலவன் - நிழலைச்செய்கிற ஒளியினை 
யுடைய வேலவன் , நெஞ்சொடு நொந்தது - நெஞ்சுடனே 
விசாரித்தது . 


நாய்வயி னுள்ள குணமுமில் லேனை நற் றெண்டு கொண்ட 
தீவயின் மேனியன் சிற்றம் பலமன்ன சின்மொழியைப் 
பேய்வயி னும்மரி தாகும்பிரி வெளிதாக் குவித்துச் 
சேய்வயிற் போந்தநெஞ் சேயஞ்சத் தக்கதுன் சிக்கனமே . 

(( ப - ரை ) நாய் வயின் உள்ள குணமும் இல்லேனை நல் 
தொண்டு கொண்ட நீவயின் மேனியன் - நாயிடத்துமுள்ள 
குணமுமில்லாத என்னை நல்ல தொண்டனாகக்கொண்ட இ 
யிடத்து உள்ள நிறத்தையொத்த திருநிறத்தை யுடையவன் ; 
( என்றது , நாய் ......... நன்றியறியும் ; நான் தன்னைத் தொழுதற்கு 
உறுப்புக்களுள்ள உடம்பும் கருத்தும் த ( ரப்பெற்று ) ம் வணங்கா 
திருந்தது என் அறியாமையால் என்றபடி ) . சிற்றம்பலம் அன்ன 
சின்மொழியை - அவனுடைய சிற்றம்பலத்தையொத்து மெல்லிய 
வார்த்தையினையுடையாளிடத்து , பேய்வயினும் அரிதாகும் பிரிவு 
எளிதாக்குவித்து - பேயிடத்தும் பயின்றார் செய்தற்கரிதாகிய 
பிரிவை எளிதாகப்பண்ணி , சேய்வயின் போந்த நெஞ்சே - தூரத் 
திடத்தே போன நெஞ்சமே ! அஞ்சத்தக்கது உன் சிக்கனமே - 
உன்னுடைய இரக்கமில்லாமை பயப்படத்தக்கதொன்றாய் வந்தது 
( எ - று . ) 

343. தலைவன் கூற்று . 
( பா - ம் ). 1. அழற்கடத் தழுக்கமிக்கு 
நிழற்கதிர்வேலோ னீடு வாடியது (பேரை), 

சின்மொழியை - சிலவாகிய மொழியையுடையாளிடத்து , சில 
மெல்லியவே கிளவி ( குறுந் . 70. 4. ) 

பேய்வயினுமரி தாகும் பிரிவு : பேயோடே னும் பிரிவொன்று 
இன்னா தென்பர் ( தேவா . சுந்தர , மீளாவடிமை. 9 ) . 


பொருள்வயிற் பிரிவு 


411 


344. - நெஞ்சொடு மறுத்தல் . 


நீணெறிச்சென்ற நாறிணர்த்தாரோன் 

சேணெறியஞ்சி மீணெறிசென்றது . 
( இ - ள் ) நீள் நெறி சென்ற நாறு இணர் தாரோன் - நெடிய 
வழியிலே போன நாற்றத்தாற் சிறந்த கொத்துமாலையை 
யுடையவன் , சேண் நெறி அஞ்சி மீள்நெறி சென்றது - தூரமான 
வழிச்செலவுக்கு அஞ்சி மீளும் உபாயத்தை அடைந்தது . 


தீமே வீயநிருத் தன்றிருச் சிற்றம் பலமனைய 
பூமே வியபொன்னை விட்டுப் பொன் றேடியிப் பொங்குவெங் 
நாமே நடக்க வொழிந்தனம் யாநெஞ்சம் வஞ்சியன்ன [ கான் 
வாமே கலையைவிட் டோபொரு பேர்ந்தெம்மை வாழ்விப்பதே . 

( ப - ரை . ) தீ மேவிய நிருத்தன் திருச்சிற்றம்பலம் மனைய - 
தீயிலே பொருந் தின கூத்தையுடையவனது திருச்சிற்றம்பலத் 
தெல்லையிலே நிலைபெற்ற ( ? ) , பூமேவிய . பொன்னைவிட்டுப் 
பொன்தேடி - பூவிலே பொருத்தின பொன்னாகியவளைவிட்டு 
வேறு பொன் தேடி , இப் பொங்கு வெங்கான் நாமே நடக்க - 
மிக்க வெய்ய . காட்டிலே நாமே நடப்போமாக ; ( என்றது , 
தாயிருக்கும் நல்ல தேசத்திலே நிலைபெற்ற பூவிலே பொன் 
னிருக்க , அந்நியமான கொடிய தேசத்து அருங் காட்டிலே 
சென்று தேடு கிற பொருட்காகப் போகிற நாம் , என நெஞ்சினை 
அழித்துக் கூறினான் . ஒழிந்தனம் யாம் - நாங்கள் ஒழிந்தோம் ; 
[ நாங்கள் என்ற பன்மை கொடுமைப்பாடு . ) நெஞ்சம் - நெஞ் 
சமே ! [ நெஞ்சம் என்றது கருத்து கடவாய் என்றபடி . ) 
வஞ்சி அன்ன வாம் மேகலை 

விட்டோ - வஞ்சிக்கொடியை 
யொத்த அழகிய மேகலையையுடையாளை விட்டோ , பொருள் 
தேர்ந்து எம்மை வாழ்விப்பதே - பொருள் தேடி எம்மை வாழச் 
செய்வது ? ( எ- - ) 


344. தலைவன் கூற்று . 


412 


திருக்கோவையார் . 


345. நாளெண்ணி வருந்தல் . 


சென்றவர் திறத்து நின்று நனிவாட 

சூழிருங்கூந்தற்றோழி நனிவாடியது . 
( இ - ள் . ) சென்றவர் திறத்து நின்று நனிவாட - பிரிந்தவர் 
திறத்து மாறாமல் மிகவும் வாட , சூழ் இரும் கூந்தல் தோழி 
நனிவாடியது - சுருண்டு நிறைந்த கூந்தலினையுடைய தோழி 
மிகவும் வாடியது . என்றது , நாயகி வாட்டங்கண்டு ஆற்றுவிக்க 
வொண்ணாமையாலே தோழியும் அதற்கு வாடியது . 


தெண்ணீ ரணிசிவன் சிற்றம் பலஞ்சிந்தி யாதவரிற் 
பண்ணீர் மொழியிவ ளைப்பையு ளெய்தப் பணித்தடங்கண் 
உண்ணீருக வொளி வாடிட நீடுசென் றார்சென்றநாள் 
எண்ணீர் மையி னிலனுங் குழியும் விரலிட்டறவே . 


சிதடம் 


( ப - ரை . ) தெண்ணீர் அணி சிவன் - தெளிந்த நீராகிய 
கங்கையைச் சூடிய சிவன் , சிற்றம்பலம் சிந்தியா தவரின் - அவனு 
டைய திருச்சிற்றம்பலத்தினை நினையாதாரைப்போல வருந்த , பண் 
நீர் மொழி இவளைப் பையுள் எய்த - பண்ணின் தன்மையவாகிய 
வார்த்தையினையுடைய இவளைக் கிலேசம் பொருந்த , பனித 
கண் உள் நீர்உக - குளிர்ந்த பெரியகண்களுளுண்டாகிய நீரைச் 
சிந்த , (உள்ளுண்டாகிய நீர் என்றது , கண்ணீர் மாண்டால் கண் 
மணியில் நீரும் விழுந்து .......) ஒளிவாடிட - மேனி யொளியும் 
வாடி.ட , நீடு சென்றார் - நீட்டித்தவர் , சென்ற நாள் எண் நீர்மை 
பின் போன நாளை எண்ணும் இயல்பாலே , நிலனும் குழியும் 
விரலிட்டு அறவே - குற்றுப்பட்டு நிலனும் குழியுமிட்டு விரலும் 
தேய நிலனும் குழியும் . (எ - று . ) 

எனவே , தன் இன்னாமை கண்டு நாயகி ஆற்றுவது பயன் . 


345. தோழி கூற்று . 


பொருள்வயிற் பிரிவு 


4131 


346 . 

ஏறுவரவுகண்டிரங்கியுரைத்தல் 
நீடிய பொன்னி னெஞ்சநெகிழ்ந்து 
வாடியவன் வரவுற்றது . 


( இ - ள் .) நீடிய பொன்னின் நெஞ்சம் நெகிழ்ந்து - நீடின 
பொன்மேலே நெஞ்சு சென்றமை யொழிந்து , வாடியவன் வர 
வுற்றது - வாட்ட முற்றவன் வந்தது . 


சுற்றம் பலமின்மை காட்டித்தன் சொல்கழ றந்ததொல்லோன் 
சிற்றம் பலமனை யாள்பர மன்று திண் கோட்டின் வண்ணப் 
புற்றங் குதர்ந்துநன் னாகொடும் பொன்னார் மணிபுலம்பக் 
கொற்ற மருவு கொல் லேறுசெல் லாநின்ற கூர்ஞ்செக்கரே . 

( ப - ரை . ) சுற்றம் பலமின்மை காட்டித் தன் தொல் கழல் 
தந்த தொல்லோன் - பலமுள்ளது போலத் தோன்றுஞ் சுற்றத் 
தார் பலமில்லாமையைத் தரிசிப்பித்து , என்னுடைய பிறவித் 
துன்பம் தீர்த்தற்குப் பழையதாய் வருகிற சீபாதங்களைத் தந்த 
வன் என்றது , மாயாமலமும் , ஆணவமலமும் அறுத்தவன் . ] 
சிற்றம்பலம் அனையாள் பரமன்று - அவனுடைய திருச்சிற்றம் 
பலத்தையொப்பாள் அளவிலேயன்று ; திண் கோட்டின் வண் 
ணப் புற்றம் குதர்ந்து - சிக்கென்ற கொம்பாலே அழகிய புற்றை 
இடந்து , பொன்னார் மணி புலம்ப - பொன்னார் மணி ஒலிப்ப , 
கொற்றம் மருவு கொல்லேறு - வெற்றி பொருந்தின கொலைத் 
தொழிலால் சிறந்த ஏறு , நல் நாகொடும் செல்லா நின்ற கூர்செக் 
கரே - நல்ல நாகுடனே அவனிருந்த ஊரிடத்தே செல்லா நின்ற 
செக்கரையுடைத்தாகிய மாலையம் பொழுது . ( எ - று . ) 

செக்கர் ஆகுபெயர் . 


346. தலைவன் கூற்று . 

பா - ம் . 1. மண்ணம் புற்று ; மண்ணப்புற்று , 
குதர்ர்து - குதர் (சிற் . 369 ) 


414 


திருக்கோவையார் . 


உரையின் . இறுதியில் வருத்தமானது நல்லநிற முதலாயின கண் 
டால் தங் கணவர்க்குக் காட்டி .. மை கேட்டு அவருவமைசொல்லாது 
தாமின்புறும் பொழுதாதலின் என்று எழுதப் பெற்றுள்ளது . 


347. பருவங் கண்டிரங்கல் . 
மனனியபருவ முன்னிய செலவின் 

இன்னலெய்தி மன்னனேகியது . 
( இ - ள் . ) மன்னிய பருவம் முன்னிய செலவின் - நிலைநின்ற 
பருவமே ...... கொண்டு செல்லாநின்ற நிகழ்ச்சியிலே , இன்னல் 
எய்தி மன்னன் ஏகியது- வருத்தமான துற்று நாயகன் மீண்டது . 


கண்ணுழையாதுவிண் மேகங் கலந்து கணமயிறொக் 
கெண்ணுழை யாத்தழை கோலிநின் றாலு மினமலர்வாய் 
மண்ணுழை யாவு மறிதில்லை மன்னன தின்னருள் போற் 
1 பண்ணுழை யாழ்மொழி யாளென்ன ளாங்கொன் மன்பா 

( வியற்கே 


( ப - ரை .) கண் நுழையாது விண் மேகம் கலந்து - மேக 
கள் விரவுதலாலே கண் நுழைவதில்லை ஆகாயமானது ; கண 
மயில் தொக்கு எண் நுழையா தழை கோலி நின்று ஆலும் - 
திரண்டு மயில்கள் பெடையும் சேவலுமாகச் செறிந்திருந்து , 
எண் சென்று புகுதாமல் இலக்க ( ம ) ற்ற பீலியை விரித்து நின்று 
ஆலியா நின்றன ; இன மலர் வாய் மண் உழை யாவும் அறிதில்லை 
மன்னனது - திரண்ட மலரிடத்தே , பூமியிடத்துள்ள ராய எல்லா ) 
ராலும் அறியப்படுகின்ற தில்லையில் உளனாகிய மன்னனது 
[ என்றது , மண்ணிடத்தெனவே தெற்கேயுள்ளார்க் கல்லாது 
தில்லையைத் தொழ வொண்ணாமையின் வடக்குள்ளார் மலரை 
யேந்தி , தில்லையிற் சென்று தொழ மாட்டாமையால் , வணங்குவ 
ரென்பது கருத்து ; அல்லது பாம்பும் புலியும் - முதலாயின 


பொருள்வயற் பிரிவு 


415 


மலரிட்டுத் தொழத் தில்லையுள் வெளிப்பட்டா னென்றுமாம் ) 
இன்னருள் போல - அவனுடைய இனிய அருள்போல , பண் 
உழை யாழ் மொழியாள் என்னளாம் கொல் மன் பாவியற்கே 
திருந்தப்பட்ட உழை நரம்பையொத்த வார்த்தையினையுடையாள் 
எத்தன்மையாளாவள் தான் , பாவத்தைச் செய்த என்காரண 
மாக ? ( எ - று ) 

உழையாகிய பண்ணென்று பொருளுரைப்பாரு முளர் ; 
உழையிசையாதலாலும் இசைக்குப் பண் வேறாகலானும் அது 
பொருளன்றென்க. 


347. தலைவன் கூற்று , 

பா - ம் 1. பண்ணுழையா மொழியாள் ( பே - ரை .) 
இன மலர் வாய் என்பதற்கு இன மலரையுடைய விட மெங்கும் 
என்றும் , ‘ பண்ணுழையாமொழி , என்றதற்குப் பண்ணணையாத 
தேமொழி என்றும் பொருள் கூறி , பண்ணப்பட்ட உழையாகிய 
நரம்பு போலும் மொழி என்று விளக்கமும் கூறுவர் பேராசிரியர் . 


348. முகிலொடு கூறல் 


எனைப்பல துயரமோ டேகாநின்றவன் 
துனைக்ககாரதற்குத் துணிந்து சொல்லியது . 


எனைப் பல துயரமோடு ஏகாநின்றவன் - எத்தனை 
யேனும் பல கிலேசத்தினோடும் போகாநின்றவன் , துனை கார் 
அதற்கு - விரைந்து செல்லுகிற மேகத்திற்கு , துணிந்து சொல் 
லியது - அறுதியிட்டுச் சொன்னது . 


அற்படு காட்டினின் நாடுசிற் றம்பலத் தான்மிடற்றின் 
முற்படு நீண்முகி லென்னின்முன் னேன்முது வோர்குழுமி 
விற்படு வாணுத லாள் செல்ல தீர்ப்பான் விரைமலர் தூய் 
நெற்படு வான்பலி செய்தய ராநிற்கு நீணகர்க்கே . 


416 


திருக்கோவையார் 


(ப - ரை . ) அல் படு காட்டில் நின்று ஆடு சிற்றம்பலத்தான் 
இருளுண்டான சுடுகாட்டிலே நின்றாடு கிற திருச்சிற்றம்பல 
நாதன் , மிடற்றின் முற்படு நீண்முகில் - அவனுடைய மிடற்றை 
யொத்து விரைந்து செல்லாநின்ற நீண்ட முகிலே ! முதுவோர் 
குழுமி வில் படு வாள் நுதலாள் செல்லல் தீர்ப்பான் - முதிய 
பெண்டுகள் திரண்டு வில்லை யொத்த ஒளி சிறந்த நெற்றியினை 
யுடையாளது கிலேசத்தை ஆற்றுவதாக , விரை மலர் தூய் - நறு 
நாற்றமுடைத்தாகிய பூக்களைத் தூவி , நெல்படுவான் பலி செய்து 
- நெல்லைப் பரப்பப்பட்ட வாலிய பலியையிட்டு , அயரா நிற்கும் 
நீள் நகர்க்கே - இல்லுறை தெய்வத்தைக் கொண்டாடா நிற்கிற 
நீண்ட நகரளவில் சென்முல் , என்னில் முன்னேல் - எனக்கு 
முற்படாதே யொழிவாயாக வேண்டும் ( எ -று .) 


348. தலைமகன் கூற்று . 


( பா - ம் . ) 1. துணைக்கார் , = ஆடி.சிற்றம்பலவன் 


விரைமலர் தூய் நெல்படுவான் பலி செய்து : செல்லும் மலரும் 
தூஉய்க் கை தொழுது ( நெடுகல் . 43. ) ; அகனகரெல்லா மரும் பவிழ் 
முல்லை , நிகர்மலர் செல்லொடு தூஉய் ( சிலப் 9 1-2 ; சிந்தா . 2394 ) 


349. தேர்வரவு கூறல் 


வேந்தன் பொருளொடு மேவிவருமென 
ஏந்திழைப்பாங்கி யனிதியம்பியது . 


சா 


( இ - ள் . ) வேந்தன் பொருளொடு மேவி வருமென - நாயகன் 
பொருள் முடித்துக்கொண்டு விருப்பத்துடனே 

வாராநின் 
னென்று , ஏந்திழை பாங்கி இனிது இயம்பியது - மிக்க ஆபரணங் 
களையுடைய தோழி இனிய வார்த்தையைச் சொன்னது . 


பொருள்வயிற் பிரிவு 


417 


பாவியை வெல்லும் பரிசில்லை யேமுகில் பாவையஞ்சீர் 
ஆவியை வெல்லக் கறுக்கின்ற போழ்தத்தி னம்பலத்துக் 
காவியை வெல்லு மிடற்றோ னருளிற் கதுமெனப்போய் 
மேவிய மாநிதி யோடன்பர் தேர்வந்து மேவினதே . 


அழகிய 


( ப - ரை . ) முகில் பாவை அம் ஓர் ஆவியை வெல்ல கறுக் 
கின்ற போழ்தத்தின் - மேசமானது நாயகியுடைய 
சீர்மைப்பாட்டினையுடைய உயிரைச் சாய்ப்பிப்பதாகக் கறுக்கின்ற 
அள. 

வில் ( கறுத்தல் நிறமும் வெகுளியும் சிலேடை , அம்பலத்து 
காவியை வெல்லும் மிடற்றோன் அருளில் - திருவம்பலத்தே 
உளனாகிய நீலப்பூக்களைத் தோற்பிக்கிறமிடற்றையுடையவனது திரு 
வருள் வாய்த்தாற்போல , கதுமென போய் மேவிய மாநிதியோடு 
அன்பர் தேர் வந்து மேவியதே - போய்த்தேடப்பட்ட பொரு 
ளோடே கடிதாக 

அன்பருடைய தேர்வந்து பொருந்திற்று , 
ஆதலால் , பாவியை வெல்லும் பரிசு இல்லையே - வரக்கடவ 
அனுபோகத்தை மாற்றும் உபாயமில்லை (எ - று . ) 


349. தோழி கூற்று . 


சிதைந்துள்ள இப்பகுதி நாவலர் பதிப்பிற் காணுமாறு - இனி 
ஒருவாற்றானும் இவளுயிர் வாழ்த வரிதென்றிருந்தனம் . இது பாவி 
யாதலின் இற்றைப்பொழுதிகாவது தேர் வந்ததென்னும் கருத்தாற் 
பாவியை வெல்லும் பரிசில்லையே யென்றாள் தமியரை அற்றம் பார்த்து 
வெல்லக் கருதிச் சிலர் வெகுள்கின்ற காலத்து அத்தமியார்க்குத் துணை 
யாயொரு தேர் வந்து காத்ததென வே றுமொரு பொருள் விளங்கின 
வாற்றிக . அருளின் மேவின தெனவியையும் , அருளான் வந்து மேவிற் 
றெனினுமமையும் . ( பே - ரை . ) 


53 


418. 


திருக்கோவையார் . 


350. இளையரெதிர் 

ளையரெதிர் கோடல் . 


செறிகழலவன் திருநகர்புகுதர 
எறிவேலிளைஞ ரெதிர்கொண்டது . 


க 


( இ - ள் . ) செறி கழலவன் திருநகர் - செறிக்கப்பட்ட வீரக் 
ழலினையுடையவன் அழகிய நகரியிலே , புகுதர - வந்து புகுத , 
எறிவேல் இளைஞர் எதிர்கொண்டது - எமியும் வேலினையுடைய 
இளைய வீரர் எதிரேற்றுக்கொண்டது . 


யாழின் மொழிமங்கை பங்கன்சிற் றம்பலத் தானமைத்த 
ஊழின் வலியதொன் றென்னை யொளிமே கலையுகளும் 
வீழும் வரிவளை மெல்லிய லாவிசெல் லாதமுன்னே 
சூழுந் தொகுநிதி யோடன்பர் தேர்வந்து தோன்றியதே 

( ப - ரை .) ஒளி மேகலை உகளும் - ஒளியுடைத்தாகிய மேக 
லாபாரம் கழலுகிற மாத்திரை யன்றிக் குதித்து வீழா நின்றது , 
வீழும் வரி வளை - வளைகளும் கழன்று வீழா நின்றன ; 

மெல்லியல் 
ஆவி செல்லாத முன்னம் - மெல்லிய இயல்பினையுடையாளுடைய 
உயிர் போவதற்கு முன்னே , சூழும் தொகு நிதியோடு அன்பர் 
தேர் வந்து தோன்றியதே - தேடப்பட்டு எதிர்கொண்ட 
பொருளோடே இவளாற் காதலிக்கப்பட்ட நம்முடைய அரசரு 
டைய தேர் வந்து தோன்றிற்று ; ஆதலால் , யாழின் மொழி 
மங்கை பங்கன் - யாழோசையை ஒத்த வார்த்தையினையுடைய, 
தேவியைப் பாகத்தே யுடையவன் , சிற்றம்பலத்தான் - திருச்சிற் 
றம்பலத்யுேள்ளவன் , ஊழின் வலியது ஒன்று என்னை - அவனாம் 
செய்யப்பட்ட விதியினும் வலியதொன்றேது தான் ? ( எ - று . )) 


350 , இளையர் எதிர்கொள்ளுதல். 

ஊழின்வலி : ஊலிற் பெருவலி யாவுள மற்றொன்று , சூழினுந் தான் 
முந்துறும் . ( குறள் 380 ) 


பொருள்வயிற் பிரிவு 


419 


351 . 


உண்மகிழ்ந்துரைத்தல் 


பெருநிதியோடு 1 திருநகர்புகுந்தவன் 
வளமனைக்கிழத்தியோ இளமகிழ்ந்துரைத்தது . 


- 


( இ - ள் ) பெருநிதியொடு திருநகர்புகுந்தவன் பெரும் 
பொருளோடே- அழகிய நகரியிலே புகுந்தவன் , வளமனைக்கிழத் 
தியோடு உளம் மகிழ்ந்துரைத்தது - வளவிய மனைக்கிழத்தியோ 
டேமனம் விரும்பிச்சொன்னது , 


மயின்மன்னு சாய லிம்மானைப் பிரிந்து பொருள் வளர்ப்பான் 
வெயின்மன்னு வெஞ்சுரஞ் சென்றதெல் லாம்விடை யோன் 

[ புலியூர்க் 
குயின்மன்னு சொல்லிமென் கொங்கையென் னங்கத் திடைக் 

( குளிப்பத் 
துயின்மன்னு பூவணை மேலணை யாமுன் றுவளுற்றதே . 


( ப - ரை .) மயில் மன்னு சாயல் இம்மானைப்பிரிந்து பொருள் 
வளர்ப்பான் - மயிலை யொத்த சாயலையுடைய நோக்கத்தால் இந்த 
மானையொப்பாளை விட்டுப்பொருள் தேடுவதாக , வெயில்மன்னும் 
வெஞ்சுரம் சென்ற தெல்லாம் - ஆதித்த கிரணம் நிலைபெற்ற 
வெய்ய காட்டிலே போன வருத்த மெல்லாம் , விடையோன் புலி 
யூர் குயில் மன்னு சொல்லி இடபத்தையுடையவனது 
பெரும்பற்றப்புலியூரிடத்துள்ளாகிய குயிலை யொத்த வார்த்தை 
யினையுடையாள் , மென் கொங்கை என் அங்கத் திடை குளிப்ப - 
மெல்லிய முலைகள் என்னுடைய மார்பிலே மூழ்க , துயில் மன்னு 
பூ அணை மேல் அணையாமுன் துவளுற்றதே - உறக்கம் நிறை 
பெறுதற்கிடமாகிய படுக்கையிலே அணைவதற்கு முன்னே 
பொடியாயிற்று . ( எ - று . ) 


351. தலைமகன் கூற்று . 


பா - ம் . திருமனை , 


420 


திருக்கோவையார் . 


இம்மானென் றது . பிரிதற்கரிய இத்தன்மையாள் என்றவாறு . , 
எல்லாமென்பது முழுவதுமென்னும் பொருள்பட நிற்பதோருரிச்சொல் ; 
பன்மையொருமை மயக்கமென்பாருமுளர் . ( பே - ரை .) 


எல்லாம் - முழுதும் என்னும் பொருள்பட் நிற்பதோர் உரிச்சொல் ; 
* இறுமுறை யெழுச்சியி னெய்துவ தெல்லாம் (சிந்தா , 333 ) 


பொருள் வயிற்பிரிவு முற்றிற்று . 


25. பரத்தையிற் பிரிவு . 
பரத்தை பிற் பிரிவென்பது புறப்பெண்டிர் மாட்டுப் பிரியா 
நிற்றல் . அது நாற்பத்தொன்பது துறையுடைத்து . அவை 
வருமாறு : 
1 கண்டவர் கூறல் , காதற் றோழி 
பொறையுவந் துரைத்தல் , பொதுப்படக் கூறி 
வாடி யழுங்கல் , * மாறுகொண் டவனொடு 
கனவிழந் துரைத்தல் , விளக்கொடு வெறுத்தல் , 
• வாரம் பகர்ந்து வாயின் மறுத்தல் , 
" பள்ளியிடத் தூடல் , பணிமொழி யாடல் , 
செவ்வணி விடுக்க வில்லோர் கூறல் , 
அயலறி வுரைத்தவ ளழுக்க மெய்தல் , 
10 செவ்வணி கண்ட வாயிலவர் கூறல் , 
11 மனைபுகல் கண்ட . வாயில்வர் கூறல் , 
18 முகமலர்ச்சி கூறல் , முனிவதென் னெனக் 
காலநிகழ் வுரைத்தல் , 14 கலவி யெய்தலை 
யெடுத்துரைத் தல்லொடு , * கலவி கருதிப் 
புலத்தல் , 15 

குறிப்பறிந்து புலந்தமை கூறல் , 
17 வாயிலவர் வாழ்த்தல் , 1.3 புனல்வர வுரைத்தல் ,, 
தேர்கண்டு மகிழ்தல் , 2 • சேடியர் விழவிற் 
றம்முஞ்ரைத்தல் , 21 தன்னை வியத்தல் , 
நகைத்துரைத் தல் லொடு , 23 நாண்கண் டுரைத்தல் , 


9 


13 


421 


பரத்தயிற் பிரிவு 


33 


SS 


39 


2 + பாணன்வர வுரைத்தல் , 25 பாங்கியியற் ப்ழித்தல் , 
3 * உழையரியற் பழித்தல் , - " ஒண்ணுத லாளவற் 

கியற்பட மொழிதல் , 2 8 இயல்புனைந் துரைத்தல் , 
2 9 வாயில் பெறாது மகன்றிற நினைதல் , 
30 வாயிற்க ணின்று தோழிக் குரைத்தல் , 
91 வாயில் வேண்டத் தோழி கூறல் , 
32 மன்னிய தோழி வாயில் வேண்டல் , 
33 மனையவர் மகிழ்தல் , 

34 வாயின் மறுத்தல் , 
பாணனொடு வெகுடல் , * * பாணன் புலத்தல் , 
17 விருந்தொடு செல்லத் துணிந்தமைகூறல் , 

ஊடறணி வித்தல் , அணைந்தவழி யூடல் , 
4 ° புனலாட்டு வித்தமை கூறிப் புலத்தல் . 
41 கலவி கருதிப் புலவி புகறல் , 
மிகுத்துரைத் தூடல் , 43 விறல்வேற் காளை 
யூட னீட வாடி யுரைத்தல் , 
துனியொழிந் துரைத்தல் , - துகளொன் றில்லாப் 
புதல்வன் மேல் வைத்துப் புலவீ தீர்தல் , 
கலவியிடத் தாடல் முன்னிகழ் வுரைத்தல் , 
பரத்தையைக் கண்டமை பயன்படக் கூறல் , 
ஊதியமெடுத் துரைத் தாட... றீர்த்தல் , 
எண்ணா றொன்றிவை பரத்தையிற் பிரிவெனப் 
பண்ணார் மொழியாய் பகர்ந்திசி னோரே . ( பே - ரை .) 


44 


4 7 


4 8 


39 


352.- கண்டவர் கூறல் . 
உரத்தகுவேலோன் பரத்தையிற் பிரியத் 
திண்டேர் வீதியிற் கண்டோருரைத்தது . 


( இ - ள் .) உரத்தகு வேலோன் பரத்தையிற் பிரிய - வலி 
கருதிப் பெற்ற வேலினையுடையவன் பரத்தை மனையிலே நீங்க , 


422 


திருக்கோவையார் . 


திண்தேர் வீதியிற் கண்டோர் உரைத்தது - சிக்கென்ற தேரு 
டைத்தாகிய தெருவிலே கண்டவர்கள் சொன்னது . 


உடுத்தணி வாளர வன்றில்லை யூரன் வரவொருங்கே 
எடுத்தணி கையே றினவளை யார்ப்ப விளமயிலேர் 
கடுத்தணி காமர் கரும்புரு வச்சிலை கண்மலரம் 
படுத்தணி வாளிளை யோர் சுற்றும் பற்றினர் மாதிரமே . 


( ப - ரை . ) உடுத்து அணிவாள் அரவன் தில்லை ஊரன் வர 
கச்சாகவுமுடுத்து அணியாகவும் அணிந்த ஒளி சிறந்த பாம்பை 
யுடையவன் ; ( என்றது , உடுக்கப்படும் பொருள் பூணப் 
படாதது ; பூணப்படும் பொருள் உடுக்கப்படாதது ; இரரண் 
டற்கும் ( ஒருங்கே ) படாத பொருளை உடுப்பதும் பூண்ட 
தும் செய்தான் என்றது ] அவனுடைய தில்லையில் தலை 
வன் ; அவன்வா , ஒருங்கே எடுத்து அணிகை ஏறினவளை 
ஆர்ப்ப தெரிந்து அணியப்பட்ட கையிற் செறிந்த வளைகன் 
ஆர்ப்ப , [ எல்லாம் ஒருபடிப்படச் செறிந்த வளைகள் முன் 
னின்றன வெனவும் ஆரவாரித்தன வெனவும் அவை இவனைக் 
கண்டவளவிலே நெகிழ்ந்து உழன்றனவெனவும் தோன்றுகிறது ; 
தெரிதல் இவ்விடத்துச் செறியத்தக்கன தெரிதல் ] இளமயில் 
ஏர் கடுத்து - இளமயிலின் அழகை யொத்து , அணி காமர் கரும் 
புருவச் சிலை கண்மலர் அம்பு அடுத்து - மிக்க அழகினையுடைய 
கரிய புருவமாகிய 

சிலையிலே கண்மலராகிய அம்புகளைத் 
- தொடுத்து , அணி வாள் இளையோர் - ஆபரணங்களில் உண்டா 
கிய ஒளியினையுடைய இளமைப் பருவத்து மகளிர் , சுற்றும் 
பற்றினர் மாதிரமே - திக்குகள் தோறும் சூழ நின்று பிடித்துக் 
கொண்டார்கள் . 


352 . 


கண்டவர் கூற்று . 


( பா - ம் .) 1. கருப்புருவச் சிலை , 2. சுற்றும் பற்றிய மாதிரம் , 


பரத்தையிற் பிரிவு 


423 


அருவம் உடுத்தது : லீக்கினா னடரவம் . ( தேவா . ஞா , திருவாக் 
கூர்த்தான் றோன்றி மாடம் : 5. பாம்பு அரைச்சாத்தி திருவா 
மாத்தூர் : 3 ) 


அணிகாமர் என்பன ஒரு பொருட் கிளவியாய் , மிகுதி தோன்றி 
நின்றன ; ஒன்றாகவெழுந்து அணியினுக் கையினு முளவாகிய சங் 
கொலிப்ப இளமைக்கண் உண்டாகிய உள்ளவெழுச்சி மிக்கு , வில்லோ 
டம்பை யடுத்துப் பற்றி , அரைக்கணியப்பட்ட உடைவாளையுடைய இளை 
யோர் திசைமுழுதுஞ் சூழ்ந்து பற்றின ரெனப் பிரிதுமோர் பொரு 
டோன்றி நின்றவாறு கண்டு கொள்க . கருப்புருவச்சிலை யென்பது 
பாடமாயின் . 

காமனது உட்கையுடைய கருப்புச்சிலையோடு கண் 
ணாகிய கள்ளையுடைய மலரம்பை யடுத்தென் றுரைக்க. சுற்றும் பற்றிய , 
மாதிரமென்பது பாட.மாயின் சுற்றும்பற்றி மேவாநிற்ப , அவ்விடத்து 
நகைக் குறிப்பா லெடுக்கப்பட்டு இவர் கைகள் வளையொலிப்பத் தலைமே 
லேறின வெனக் கூட்டியுரைக்க . இதற்குச் சுற்றும் பற்றிப் போர் 
செய்யா நிற்பப் படைக்கலமெடுத்துச் சங்கொலிப்ப அனியும்கையும் 
ஒருங்கெழுந் தனவெனப் பிறிதுமொரு பொருளாகக் கொள்க . இதற்குப் 
பிறவுரைப்பாருமுளர் . உரத்தகுவேல் - உரத்தாற்றக்கவேல் ( பே - ரை ) 


353 . 


பொறையுவந்துரைத்தல் . 


கள்ளவிழ் கோதையைக் காதற்றோழி 
உள்ளவிழ் பொறைகண் வெந்துரைத்தது . 


மது 
( இ - ள். ) கள் அவிழ் கோதையைக் காதல் தோழி 
விரிகிற 

மாலையினையுடையாளை , உயிர்த்தோழி , உள் அவிழ் 
பொறை கண்டு உவந்து உரைத்தது - நாயகன் வருமளவில் 
நெஞ்சு நெகிழ்கிற பொறையுடைமையைக் கண்டு விரும்பிச் 
சொன்னது . 


424 


திருக்கோவையார் . 


சுரும்புரு கொன்றையன் சொல்புலி யூர்ச்சுருங் கும்மருங்குற் 
பெரும்பொறை யாட்டியை யென்னின்று பேசுவ பேரொலிநீர்க் 
கரும்புறை யூரன் கலந்தகன் றானென்று கண்மணியும் 
அரும்பொறை யாகுமென் னாவியுந் தேய்வுற் றழிகின்றதே. 


- 


( ப - ரை . ) பேர் ஒலி நீர்க்கரும்பு உறை ஊரன் 

ஆர் 
வாரமுடைத்தாகிய நீர் சூழப்பட்ட கரும்பு தங்கும் ஊரையுடை 
யவன் , கலந்து அகன்றான் என்று - கலந்துவைத்து நீங்கினா 
னென்று , சுரும்பு உறு கொன்றையன் - வண்டு கள் அமரப்பட்ட 
கொன்றை மாலையினை யுடையவனது , தொல் புலியூர் - பழைய 
பெரும்பற்றப்புலியூரில் , சுருங்கும் மருங்குல் பெரு பொறை 
யாட்டியை என் இன்று பேசுவல் - சிறிய இடையினையுடைய 
ளாய்ப் பெரிய பொறையையு முடையவளை இப்பொழுது என் 
சொல்லுவேன் ! கண்மணியும் அரும் பொறையாகும் என் ஆவி 
யும் தேய்வும்று அழிகின்றதே ! .......... ( எ -- று , ) 


நாயகன் வாயில் வேண்டத் தோழி , நாயகி நெஞ்சு நெகிழ்ந் 
தமை கண்டு , எம்போல்வாரன்றோ இவையிற்றுக்கு வெகுள் 
வார்கள் ; இவள் பெருமனைக்கிழத்தி யாகையால் , நீ செய்த 
கொடுமை கண்டு நினையாது நெஞ்சு நெகிழ்ந்தா " ளென்று 
வாயில் தேர்ந்தது 


353. தோழி கூற்று . 


கண்மணியும் ..... அழிகின்றதே என்ற பகுதிக்கு உரையில்லை 
அதற்கு , என்கண்மணியும் பயனின்மையால் தாங்குதற்கரிய பாரமாகா 
நின்றன . எனது உயிருந் தேய்த்தழியா நின்றது ; என்று பொருள் கூறி , 
ஆவியுமரும் பொறையாகா நின்றதென்று கூட்டுவாருமுளர் என்று 
வேறுரையுங் காட்டுவர் பேராசிரியர் . 


பரத்தையிற் பிரிவு 

425 
354. பொதுப்படக்கூறி வாடியழுங்கல் 
பொற்றிகழாவன் மற்றிகழ்தில்லைப் 

பிரிந்தவூரனோ டிருந்துவாடியது . 
( இ - ள் . ) பொன் திகழ் அரவன் - அழகிய சிறந்த பாம்பை 
யுடையவன் , மல்திகழ் தில்லை - வளப்பம் சிறந்த பெரும்பற்றப் 
புலியூரில் , பிரிந்த ஊரனோடு இருந்து வாடியது - பிரிந்த நாயகன் 
வர , அவனுடனே ஒரு சயனத்திருந்து நாயகி வாடியது . 


அப்புற்ற சென்னியன் - றில்லை யுறாரி னவருறுநோய் 
ஒப்புற் றெழினல மூரன் கவரவுள் ளும்புறம்பும் 
வெப்புற்று வெய்துயிர்ப் புற்றுத்தம் மெல்லணை யேதுணையாச் 
செப்புற்ற கொங்கையர் யாவர்கொ லாருயிர் தேய்பவரே 

( ப - ரை .) அப்பு உற்ற சென்னியன் தில்லை உறாரின் - கங்கா 
சலம் பொருந்தின திருமுடியையுடையவனது பெரும்பற்றப் 
புலியூரைச் சேராதாரைப் போல [ இரக்கமின்றி ] எழில் நலம் 
ஊரன் கவர - தோற்றப் பொலிவையும் அழகையும் நாயகன் 
கொள்ளை கொள்ள , அவர் உறு நோய் ஒப்புற்று உள்ளும் புறம்பும் 
வெப்புற்று - அத்தில்லையைச் சேராதார் உறு நோய் போல உள் . 
ளும் புறம்பும் வெதும்பி , ( தில்லையைச் சேர்வாருக்கு நோய் 
வந்தாலும் நெஞ்சழியார் என்பது கருத்து ] , வெய்து உயிர்ப்பு 
உற்று - வெய்தாகப் பெருமூச்சு விட்டு , தம் மெல்ல ணை யே . 
துணையா - தம்முடைய மெல்லிய அணையே துணையாகக் கொண்டு , 
செப்புற்ற கொங்கையர் யாவர் கொல்லோ உயிர் தேய்பவரே - 
பொற் செப்பை யொத்த முலையினையுடையவர்கள் பெறுதற்கரிய 
உயிர் தேயா நின்றார் யாவர் காண் ? ( எ - று ) 

எனவே , அவர் அது செய்யார் , அன்புடையராதலின் 
இறந்துபடுவார்கள் ; நாமே இங்ஙனம் வருந்தியிருந்தோம் எனக் 
குறிப்பாலிகழ்ந்தாள் . 
354. - தலைமகள் கூற்று . 
( பா - ம் ) 1. பொற்றிகழாவணி 2 . தில்லையுறா தவருறு நோய் . 
54 ) 


* 426 


திருக்கோவையார் . 


355. கனவிழந் துரைத்தல் . 
சினவிற்றடக்கைத் தீம்புன லூரனைக் 

கனவிற்கண் !.. காரிகையுரைத்தது . 
( இ- ள் . ) சினவில் தடக்கை தீம்புனலூரனை 
வில்லைப் பெரிய கையிலேயுடைய இனிய புன லூரனை , கனவிடை 
கண்ட 

உரைத்தது - ( கனவிலே ) கண்ட நாயகி 
சொன்னஎது . 


சினத்த 


தேவா சுரரிறைஞ் சுங்கழ லோன்றில்லைச் சேரலர்போல் 
ஆவா கனவு மிழந்தே னனவென் றமளியின்மேல் 
பூவா ரகலம்வந் தூரன் றரப்புலம் பாய் நலம்பாய் 
பாவாய் தழுவிற்றி லேன்விழித் தேனரும் பாவீயனே 

* ( ப - ரை . ) அமளியின் மேல் பூ ஆர் அகலம் வந்து ஊரன் 
தர - சயனத் திடத்தே மாலை நிறைந்த மார்டை நம் நாயகர் வந்து 
தர , புலம்பாய் - பரத்தையர் ( பால் ) என்று வெறுப்பாய் , நலம் 
பாய் , பாவாய் , தழுவிற்றிலேன் - நலம் பரந்த சித்திரத்தை யொப் 
பாய் ! தழுவிக் கொள்ளப்பெற்றிலேன் காண் ; விழித்தேன் 
அரும் பாவியனே - அதற்கு மேலே , அரிய பாவத்தைச் செய்த 
நான் விழித்தேன் ; ஆதலால் , தோவாசுரர் இறைஞ்சுறு கழ 
லோன் - தேவரும் அசுரரும் வணங்கும் திருவடிகளை யுடைய 
வனது , தில்லை சேரலர் போல - பெரும்பற்றப்புலியுரைச் சேரா 
தாரைப் போல , ஆவா , கன வும் இழந்தேன் நனவென்று - ஐயோ , 
ஐயோ , உண்மையென்று கருதிக்கன வையும் இழந்தேன் . ( எ - று . ) 

தில்லையைச் சேராதார்க்கு உவமை ; இம்மையின்பத்தை 
மெய்யெனக் கருதி , மறுமையின் பத்துக்குக் காரணமாகிய , 
தில்லை யைச் சேராமையால் , இம்மையும் மறுமையும் இழந்து 
வருந்து மது போல , நானும் கனவும் நனவும் பெற்றிலேன் 
என்றபடி . 
355. தலைவி கூற்று . 

தில்லை சேரலர் போலென்புழி ஒத்தபண்பு துன்பமுறுதலும் இன்ப 
மிழத்தலுமாம் . ( பே - ரை . ) 


பரத்தையிற் பிரிவு 


427 . 


356 . விளக்கொடு வெறுத்தல் 
பஞ்சணைத் துயின்ற பஞ்சின் மெல்லடி 
அன்பனோடழுங்கிச் செஞ்சுடர்க்குரைத்தது . 
( இ- ள்- ) பஞ்சணைத் துயின்ற பஞ்சி மெல்லடி - பஞ்சணை 
யிலே கிடந்த பஞ்சையொத்த மெல்லிய அடியினையுடையாள் , 
அன்பே டு அழுங்கி 

நாயகன் திறத்து வருந்தி , செஞ் 
சுடர்க்கு உரைத்தது சிவந்த அழகிய விளக்கு டனே 
சொன்னது . 


செய்ம்முக நீல மலர் தில்லைச் சிற்றம் பலத்தரற்குக் 
கைம்முகங் கூப்பிக் கழல்பணி யாரிற் கலந்தவர்க்குப் 
பொய்ம்முகங் காட்டிக் கரத்தல் பொருத்தமன் றென்றிலையே 
நெய்ம்முக மாந்தி யிருண்முகங் கீழு நெடுஞ்சுடரே . 

( ப - ரை . ) செய் முக நீல மலர் தில்லை சிற்றம்பலத்து அரற்கு 
செய் இடங்கள் தோறும் நீலப்பூக்கள் மலருகிற பெரும்பற்றப் 
புலியூரில் திருச்சிற்றம்பலத்துத் தலைவற்கு ( ? ) , கைமுகம் கூப்பிக் 
கழல் பணியாரின் - கையிடத்தைக் குவித்து அவன் திருவடியை 
வணங்காதாரைப் போல , கலந்தவர்க்கு பொய்முகம் காட்டி கரத் 
தல் பொருத்தமன்று என்றில்லையே - எங்களுடன் கலந்தவர்க் 
குப் பொய்யிடத்தைத் தோற்றுவித்து பிரியுமது பொருந்துவ 
தொன்றன் று என்று சொல்லிற்றில்லையே , நெய்முகமாற்றி இருள் 
முகம் கீழும் நெடுஞ்சுடரே - கெய்யைக் குவளையிலே உண்டு 
இருளிடத்தைக் குழிக்கிற விளக்கே ! ( எ - று .) 


என்றது , உனக்குணவாகிய நெய்யைப் பெற்று உண்ட 
செருக்காலும் , உனக்குப் பகையாகிய இருள் கிழித்த மேம் 
பாட்டாலும் எங்களை உதாசீனம் பண்ணினாய் இத்தனை . ( எ - று . ) 


F 


356. தலைமகள் கூற்று . 
( பா - ம் . ) அன்பனோடூடி , 

2 . 
விளக்கைப்பார்த்துக் கூறல் - சீவக . 1367 . 


கூம்ப 


428 


திருக்கோவையார் . 


357 . 


வாரம்பகர்ந்து வாயின்மறுத்துரைத்தல் 


வார்புன லூர னேர்திகழ்தோள்வயிற் 
கார்புரைகுழலி வா ரம்பகர்ந்தது . 


- 


( இ - ள் . ) வார்புனல் 

ஊரன் 

( நீண்) ட புனல்சூழ்ந்த 
ஊரையுடையவன் , ஏர் திகழ் தோள் வயின் - அழகு சிறந்த 
தோளிடத்து , கார்புனை குழலி - காரையொத்த கூந்தலினையுடைய 
வள் , வாரம் பகர்ந்தது - அன்புடைமை தோன்றச் சொன்னது . 


பூங்கு வளைப்பொலி மாலையு மூரன்பொற் றோளிணையும் 
ஆங்கு வளைத்து வைத் தாரேனுங் கொள்கநள் ளாளரணந் 
தீங்கு வளைத்தவில் லோன்றில்லைச் சிற்றம் பலத்தயல்வாய் 
ஓங்கு வளைக்கரத் தார்க்கடுத் தோமன் னுறாவரையே 

( ப - ரை ) நள்ளாள் அரணம் தீங்கு வளைத்த வில்லோன் - தன் 
னுடனே செருக்கொண்ட அசுரருடைய முப்புரங்களையும் தீங்கு 
செய்த வில்லையுடையவன் , தில்லை சிற்றம்பலத்து . அயல்வாய் - 
அவனுடைய பெரும்பற்றப்புலியூரில் சிற்றம்பலத்துக்கு அய 
லிலே இருக்கிற , ஓங்கு வளை கரத்தார்க்கு - மிக்க வளைகளை 
யணிந்த கைகளையுடையார்க்கு , அடுத்தோ மன் உறாவரையே - 
மன்னனை முற்றூட்டாகக் கொடுத்து விட்டோம் ; இனி , பூங்கு 
வளைப் பொலி மாலையும் - செங்கழுநீர்ப் பூவாலே தொடுத்த 
சிறந்த மாலையையும் , ஊரன் பொன் தோளிணையும் 
னுடைய அழகிய தோளிணைகளையும் , ஆங்கு வளைத்து வைக்தா 
ரேனும் கொள்க - இங்கு வராமல் தங்களிடங்களில் மறித்து 
வைத்து யாவராகிலும் கொள்ள அமையும் . ( எ - று . ) 


நாயக 


வாரம் புகன்றபடி , முற்றூட்டாகக் கொடுத்தோம் எனவே ; 
தன்னுரிமை போன்ற ; அம்மாலையோடு கொடுத்தோம் எனவே , 1 
தன்னெஞ்சு விடாமையும் , இணையாகக் கொடுத்தோம் எனவே , 
சிறிது கொடுமையும் தோன்றி நின்றது . 
357. தலைவி கூற்று . 


பரத்தையிற் பிரிவு 


429 


358. பள்ளியிடத்தூடல் 


பீடிவர்கற்பிற் றோடலர்கோதை 

ஆடவன்றன்னோ குடியுரைத்தது . 
( இ - ள் . ) பீடு இவர் கற்பின் தோடலர் கோதை - பெருமை 
மிக்க கற்பினையும் இதழ் விரிகிற மாலையையும் உடையாள் , ஆட 
வன் தன்னோடு ஊடி உரைரைத்தது நாயகனுடனே வெறுத்துச் 
சொன்னது . 


தவஞ்செய் திலாதவெந் தீவினையேம் புன்மைத் தன்மைக் 

[ கெள்ளா 
2 தெவஞ்செய்து நின்றினி யின்றுனை நோவதெ னத்தன் 

[ முத்தன் 
சிவன் செய்த சீரரு ளார் தில்லை யூரநின் சேயிழையார் 
நவஞ்செய்த புல்லங்கண் மாட்டேந் தொடல்விடு நற்கலையே . 


(ப - ரை . ) தவம் செய்திலாத வெம் தீவினையேம் - உனக் 
கேற்க வழிபாடு செய்தற்கு முற்பிறப்பில் தவம் செய்யாதிருத் 
தலேயன்றி வெய்ய தீவினையைச் செய்த நாங்கள் , புன்மைத் 
தன்மை கொள்ளாது - எங்களுடைய புல்லிய இயல்புக்கு எங்களை 
இகழ்ந்து கொள்ளாதே , எவம் செய்து நின்று இனி இன்று 
உன்னை நோவது என் - வருத்தஞ்செய்து நின்று இப்பொழுது 
உன்னை நோவது என் ? அத்தன் , முத்தன் - சுவாமி , முத்தியைத் 
தருகிறவன் , சிவன் - தத்துவத்திலுள்ளவன் , செய்த சீர் அரு 
ளார் தில்லை யூர - அவன் செய்த சீரிய அருளாலே நிறைந்த 
தில்லையில் தலைவனே ! நின் சேயிழையார் தவம் செய்த புல் 
லங்கள் மாட்டோம் - நின் கருத்தொத்த சேயிழையார் பொழு 
தைக்குப் பொழுது புதிதாகத் தழுவுகிற தழுவுதலும் அறி 
யோம் ; தொடல்விடு நற்கலையே - ஆதலால் , எங்களுடைய நல்ல 
மேகலையைத் தீண்டு தலும் ஒழிவாயாக . ( எ - று . ) 


358. தலைவி கூற்று . 

( பா - ம் ) 1 , எள்காது 2. எவன் செய்து நின்று , 


430 


திருக்கோவையார். 


எவ்வம் , எவ மன நின்றது . காதலில்லையாயினும் கண்ணோட்ட 
முடைமையான் இகழ்ந்து வாளாவிருப்பமாட்டாமையின் , எம் ( புலவி 
யான் நினக்குத் துன்பமென் னுந் துணையே புள்ளதென்னுங் கருத்தால் , 
எவம் செய்து நின்றானென்றாள் . இனி , என்பது இவ் வாறாயினென்னும் 
பொருட்டாய் நின்றது . சிவன் செய்த சீரருளார் தில்லையூரவென்றத 
னால் , நின்னாற் காயப்பட்டாரானும் காதலிக்கப்படா நின்றாயெனவும் 
தவஞ் செய்திலாத வெந் தீவினையே மென் றதனால் . எம்மாற் காதலிக்கப் 
பட்டாரானும் காயப்படா நின்நேமென வும் கூறியவாறாம் . புல்லென் 
பது புல்லமென விரிந்து நின்றது . புல்லமென்பதனைப் புன்மை 
யென்று நின்சேயிழையார் புதிதாகச் செய்த குறிகளைப் பொறுக்கு 
மாட்டேமென் றுரைப்பினுமமையும் . எவன் செய்து நின்றெனப் பாட 
மோதி , தவஞ் செய்திலாத வெந் தீவினையேம் இன்றுன்னை நோவது 
என் செய்து நின்றென்றும் , என்னத்தனென்று முரைப்பாருமுளர் . எள்கா 
தென்பதூஉம் பாடம் . ( பே - ரை ) 


359. 


செவ்வணிவிடுக்க வில்லோர் கூறல் 


பாற்செலுமொழியார் மேற்செலவிரும்பல் 
பொல்லாதென்ன வில்லோர்புகன்றது . 


( இ - ள் .) பால் செல்லும் மொழியார் ........ மேல் செல 
விரும்பல் - அவர்களிடத்துச் செல்லவிரும்பு தல் , பொல்லாது 
என்ன இல்லோர் புகன்றது - பொல்லா ஒழுக்கமென்று மனையி 
லுள்ளார் சொல்லியது . 


தணியுறப் பொங்குமிக் கொங்கைக் டாங்கித் தளர்மருங்குல் 
பிணியுறப் பேதை சென் றின்றெய்து மாலர வும்பிறையு 
மணியுறக் கொண்டவன் றில்லைத்தொல் லாயநல் லார்கண் 

[ முன்னே 
பணியுறத் தோன்று நுடங்கிடை யார்கள் பயின்மனைக்கே . 

( ப - ரை . ) அரவும் பிறையும் அணியுறக் கொண்டவன் - 
பாம்பையும் பிறையையும் ஆபரணமாகக் கொண்டவன் , தில்லை 


பறத்தபிற் பிரிவு 

431 
தொல்லாய நல்லார்கள் முன்னே - அவனுடைய பெரும்பற்றப் 
புலியூரில் பழைய நம் ஆயக்கூட்டத்தாராகிய நல்லோர் முன்னே , 
• பணியுறத் தோன்றும் நுடங்கிடையார் தம் பயில் மனைக்கே - 
பாம்பின் கழுத்தை ஒத்துத் தோன்றிய ( நுடங்கிய ) இடையினை 
யுடையாராகிய பரத்தையர் வாழும் மனையிலே , தணியுறப் பொங் 
கும் இக்கொங்கைகள் தாங்கித் தளர் மருங்குல் பிணியுற ......... 
அமையும்படி விம்முகிற முலைகள் சுமந்து தளர்கிற இடையானது 
வருந்த , பேதை சென்று இன்று எய்து மால் - பேதைத் தன்மை 
யுடையாள் இன்று சென்று புகாநின்றாள் ; இது தகுவதொன் 
றன்று . ( எ - று . ) 

தகாத ஒன்றுக்குச் சொல்லுதலால் , இது லோகாசாரமே 
யாயினும் நன்மையன்று என்னும் கருத்தால் , 

என்னும் கருத்தால் , இடைவருந்த 
இவள் நடக்குமதே ...... என இழித்துக்கூறினார் . 

பொல்லாது , 
என்றது , இவ்வுலகாசாரம் எங்களுக்குப் பொருந்தி ... 
யிருந்தது . 
359. இல்லோர் கூற்று .. 

இதற்குப் பிறி துரைப்பாருமுளர் . பாற்செலுமொழியார் புகன்றது . 
கேட்டார்க்குப் பாலின்கண் உணர்வு செல்லு மொழியையுடைய மகளிர் 
மேற்சென்று தூதுவிட விரும்பல் பொல்லாதென இல்லோர் கூறியது . 
பால்போலும் மொழியெனினும் அமையும் . ஈண்டுச் செல்லுமென்பது 
உவமைச் சொல் . பேதை என் றது செவ்வணியணிந் செல்கின்ற 
மா தரை : ( பே - ரை ) 


360. அயலறிவுரைத்தவ ளழுக்கமெய்தல் 
உலகியலயறிச் செலவிடலுற்ற 

விழுத்தகு மாதர் அழுக்கஞ்சென்றது . 
( இ - ள் . ) உலகியல் அறிய - உலகியலாகிய செவ்வணியை 
நாயன் அறிய , செலவிடலுற்ற - செல்லவிடுவதாக நினைந்த , 
விழுத்தகு மாதர் அழுக்கம் சென்றது.- விழுமிய தகு தியையுடைய 
நாயகி வருந்தினது . 


432 


திருக்கோவையார் . 


இரவணை யும் மதி போனுத லார் நுதிக் கோலஞ்செய்து 
குரவணை யுங்குழ லிங்கிவ ளாலிக் குறியறிவித் 
தரவணை யுஞ்சடை யோன்றில்லை யூரனை யாங்கொருத்தி 
தரவணை யும்பரி சாயின வாறுந் தன்மைகளே . 

( ப - ரை . ) இரவு அணையும் மதி ஏர் நுதலார் நுதி கோலம் 
செய்து குரவு அணையும் குழல் இங்கு இவளால் இக்குறி அறி 
வித்து - இராப்பொழுது தோன்றும் மதியத்தை ஒத்த நெற்றி 
யினை உடையார் கூர்மையாலுண்டாகிய ...... 

மையாலுண்டாகிய ...... ச் செய்து , குரவின் 
மணத்தை யொத்த கூந்தலினையுடைய இந்த இவளாலே அறி 
வித்ததாக இந்தக் குறியை அறிவித்து , அரவணையும் சடை 
யோன் தில்லை ஊரனை - பாம்பைப் பொருந்தின திருச்சடையை 
யுடையவனது பெரும்பற்றப்புலியூரில் தலைவனை , ஆங்கு ஒருத்தி 
தர அணையும் பரிசாயினவாறு நம் தன்மைகளே - அப்பரத்தையர் 
சேரியிலே நின்றும் ஒருத்தி இரங்கி நமக்குத் தரக்கூடும் படியான 
படியே நம் பெண்மைத் தன்மை ( ஆயிற்று .) ( எ - று . ) 

ஒருத்தி என்றது அவள் உரியளல்லாமை காட்டிற்று . 
நம்பெண்மை என்றது , தன் உரிமையும் காட்டி , களவுக்காலத்துத் 
தன்னுரிமையும் காட்டிற்று . இரவணையுமதி என்றது பகல் 
விளங்காமையால் . 


360. தலைமகள் கூற்று . 

( பா - ம் .) 1. மாதர்க்கழுக்கஞ் சென்றது . 2. யேர் நுதல் ; 

நுதலார் நுதியறிவித்தென இயையும் . குறி பூப்பு நிகழ்தற்குறி . 
(பே - ரை .) 

துதி என்பதற்கு ‘ முன் என்ப பொருளெழுதுவர் பேராசிரியர் . 
ஏட்டில் .இதன் பொருள் சிதைந்துள்ளது . 

நுதி-முன்பு. மதியேர் நுதலார் நுதிக்கோலஞ் செய்து என்றாற் 
போல ( நச் . மேற் . சிந்தா . 1933 உரை . ) " நுதியென்றது முனை ; எனவே 
தலையென்பது தோன்றிற்று . ( நச் . உரை . கலி . 101. ) 

குரவணையுங் குழல் , ( சிற் . 362 ) 


பரத்தையிற் பிரிவு 

4331 
361. செவ்வணிகண்ட வாயிலவர் கூறல் 
1மணிக்குழல்பூப்பிய லுணர்த்தவந்த 

ஆயிழையைக்கண்ட வாயிலவருரைத்தது . 
( இ - ள் . ) மணிக்குழல் பூப்பியல் உணர்த்திய - நீலமணியை 
யொத்த கூந்தலினையுடையாள் பூப்பியல்பை அறிவிப்பதாக வந்த , 
ஆயிழையைக் கண்ட - அழகிய ஆபரணங்களையுடையாளைக் 
கண்ட , வாயிலவர் உரைத்தது - வாயில் காவலர் சொன்னது . 


முடையான் 


சிவந்த பொன் - மேனி யணிதிருச் சிற்றம் பலமுடையான் 
சிவந்தவன் " தாளணி யூரற் குலகிய லாறுரைப்பான் 
சிவந்தபைம் போதுமஞ் செம்மலர்ப் பட்டுங்கட்டார்முலைமேற் 
சிவந்தவஞ் சாந்தமுந் தோன்றின வந்து திருமனைக்கே . 
( ப - ரை .) சிவந்த பொன்மேனி அணி திருச்சிற்றம்பல 

செம்பொன்னையொத்த திருமேனியையுடைய 
அழகிய திருச்சிற்றம்பலமுடையவன் , சிவந்த அம் தாள் அணி 
ஊரற்கு - சிவந்த அழகிய சீர்பாதங்களைச் சூட்டின நாயகனுக்கு , 
உலகியலாறு உரைப்பான் உலகில் முறையாலே பூப்பறிவு 
(உரைக்க ) , சிவந்த பைம்போதும் - சிவந்த பசுமை பொருந்திய 
பூவும் , அம் செம்மலர் பட்டும் - ( அழகிய ) சிவந்த பூந்தொழிற் 
பட்டும் , கட்டு ஆர் முலைமேல் சிவந்த அம் சாந்தமும் - கச்சி 
னாற் கட்டுதலார்ந்த முலையிடத்தே அழகிய செஞ்சந்தனமுமாய் , 
தோன்றின் வந்து திருமனைக்கே - நம்முடைய அழகிய திரு . 
மனையில் ( வந்து தோன்றின .) ( எ - று . ) 

கியல முறைமை செய்கின்றபடி , மறைக்கப்படுவதொன் 
றைப் பலருமறியும்படி உறுப்புக்கள்தோறும் எழுதிய பரத்தை 
யர் மனைக்கண் காட்டும்படியாயிருந்தது . 


உல 


361. பரத்தை வாயிலோர் கூற்று . 
( பா - ம் .) 1. மணிக்குழை . 

2. மேனிமணி . 
யூரற்கு . 

ពីរ 


3. தாளிணை 


1434 


திருக்கோவையார் . 


362. மனைபுகல்கண்ட வாயிலவர்கூ 


கடனறிந்தூரன் கடிமனைபுகுதா 
வாய்ந்தவாயிலவ ராய்ந்துரைத்தது . 


தர - உர 


( இ - ள் . ) கடன் அறிந்து ஊரன் கடிமனைபுகுத்தர 
னானவன் இச்சிறந்த மனையிலே கடப்பாடறிந்து புக , வாய்ந்த 
வாயிலவர் -ஆய்ந்துரைத்தது - அழகிய வாயிலுள்ளார் விசாரித் 
துச் சொன்னது . 


குராப்பயில் கூழை யிவளின்மிக் கம்பலத் தான்குழையாம் 
அராப்பயி னுண்ணிடை யாரடங் காரெவ ரேயினிப்பண் 
டிராப்பக னின்றுணங் கீர்ங்கடை பயித்துணைப் போழ்திற் 

[ சென்று 
கராப்பயில் பூம்புன லூரன் புகுமிக் " கடிமனைக்கே. 

( ப - ரை . ) பண்டு இராப் பகல் நின்று உணங்கு ஈர்ங் கடை 
முன்காலத்து இரவும் பகலும் தான் வாயில் பெறாது நின்று 
வாடும் குளிர்ந்த வாசலை , இத்துணைப் போழ்திற் சென்று - ஒரு 
மாத்திரைப் பொழுதைக்குள்ளே போய் , கராப்பயில பூம் புனல் 
ஊரன் புகும் இக்கடிமனைக்கே - பெரு முதலைகள் வாழ்கிற புன 
லுடைத்தாகிய ஊரினையுடையவன் இச்சிறந்த மனையில் ( புகுந் 
தான் ) . குரா பயில் கூழை இவளின் மிக்கு - குரவம்பூ நெருங் 
கின கூந்தலினையுடைய இவளின் மேலாய் , அம்பலத்தான் குழை 
யாம் அராப் பயில் நுண் இடையார் அடங்கார் எவரே இனி 
திருவம்பலநாதன் குழையாகிய பாம்பின் கழுத்தை ஒத்த நுண் 
ணிய இடையினை உடையார் இனி அடங் ( காதவர் யாவர் ? ) ( எ - று .) 


...... குணமுடையவர் அடங்குகைக்குக் காரணம் , பூப்பறி 
விக்கும் அளவில் கடப்பாடறிந்து நாயகன் விரைய வருதலும் , 


பரத்தையிற் பிரிவு 


435 


வந்தவிடத்து வாயில் மறுக்கக் கட்வா........ ற்றுக் கொள்ளுகை 
யாலும் , இருவரும் கடப்பாடறிந்து தங்களில் பொருந்துதலால் 
இனிப் பரத்தையர்க்கு மிகையில்லை போலும் என்பது . கருத்து . 


362 , 


வாயிலவர் கூற்று . 


( பி - ம் . ) 1. இத்தனை போதிற் 2. கடிமனையே . 
சூராப்பயில் கூழை ( சிற் . 360 ) 


363. முகமலர்ச்சி கூறல் 


பூம்புன லூரன் புகமுகமலர்ந்த 

தேம்புனை கோதை திறம்பிறருரைத்தது . 
( இ - ள் . ) பூம்புனலூ ரன் - பூவுடைத்தாகிய புனல் சூழப் 
LILL ஊரையுடையவன் , புக முகம் மலர்ந்த - மனையிடத்து 
புகுது மளவில் முகமலர்ந்த , தேம்புனை கோதைதிறம் பிறர் உரைத் 
தது - வாசத்தைப் புனைந்த குழலினையுடையாள் செய்தியை 
அயலார் சொன்னது . 


வந்தான் வயலணி யூர னெனச்சின வாண்மலர்க்கண் 
செந்தா மரைச்செவ்வி சென்றசிற் றம்பல வன்னருளான் 
முந்தா யினவிய னோக்கெதிர் நோக்க முகமடுவிற் 
பைந்தாட் குவளைகள் பூத்திருள் சூழ்ந்து பயின்றனவே . 


( ப - ரை. ) வந்தான் வயல் அணிஊரன் எனச் சின வாள் 
மலர்க்கண் செந்தாமரைச் செவ்வி சென்ற - வயல் 

வயல் அணிந்த 
ஊரையுடையவன் வந்தான் எனும் அளவிலே சினத்த வாள் 
போலும் தொழிலினையும் மலர்போலும் தோற்றத்தையும் 
உடைய கண்கள் செந்தாமரைப் பூவின் செவ்வி நிறமாகிய மிக்க 
சிவப்பை அடைந்தன , சிற்றம்பலவன் அருளால் - திருச்சிற் 


- 


436 


திருக்கோவையார். 


றம்பலத்தினிடத்தே. வாழும் அவனருளால் , முந்தாயின வியன் 
நோக்கு எதிர்நோக்க - ( முன் உண்டாகிய ) கோபித்த நோக்கம் * 
நாயகன் நோக்கி எதிர்பார்த்தபொழுது , முகமடுவில் - முகமடு 
வில் - முகமாகிய மடுவிலே , பைந்தாள் குவளைகள் பூத்து - 
அழகிய தாளையுடைய நீலப் பூப்போலே பொலிவுற்று மலர்ந்து , 
இருள் சூழ்ந்து பயின்றனவே - இருண்டு நெருங்கின. ( எ- று . ) 


363. கண்ட்வர் கூற்று . 

( பி - ம் ) 1. அம்பலத்தானருளான் 

இயல் நோக்கென்று பிரித்து முன்னுண்டாகிய துணிந்த இயல்பை 
யுடைய கோக்கெனினுமமையும் . கண்களது பிறழ்ச்சிப் பன்மையாற் 
குவளைப்பூக்கள் பல கூடினாற்போன்றிருந்தன என்பதுபோதர , பயின் 
றன வென்றார் . காதலனொடு பழகினவெனினுமமையும் . தலைமகற்குப் 
புலவிக்காலத்து வரும் துன்பமிகு தியும் புலவி நீக்கத்து வரும் இன்ப 
மிகுதியும் நோக்கி , சிற்றம்பலவனருளால் எனக் காரணத்தை மிகுத் 
துக் கூறினார் . ( பே - ரை .) 


1 


364. காலநிகழ்வுரைத்தல் 
இகழ்வதெங்கே திகழ்வதிவ்வாறெனச் 

செழுமலர்க்கோதை யுழையருரைத்தது . 
(இ - ள் .) இகழ்வது எங்கே திகழ்வது இவ்வாறு என 
இகழ்ந்திருந்த ...... திகழாநின்ற காலம் இக்காலமல்லவோ 
வென்று , செழுமலர்க்கோதை உழையர் உரைத்தது - வளவிய 
பூமாலையையுடையாள் பக்கத்தே நின்றவர் சொல்லியது . 


வில்லி கைப்போதின் விரும்பா வரும்பா வியர்களன்பிற் 
செல்லி கைப்போதி னெரியுடை யோன்றில்லை யம்பலஞ்சூழ் 
- மல்லிகைப் போதின்வெண் சங்கம்வண் டூதவிண் டோய் 

[ பிறையோ 
டெல்லிகைப் போதியல் வேல்வய லூரற் கெதிர்கொண்டதே . 


பரத்தையிற் பிரிவு 

437 
( ப - ரை . ) வில்லி கைப் போதின் விரும்பர் அரும்பாவி 
யர்கள் அன்பிற் செல்லி - காமன் கையில் பூ அம்பாலே மகளிரை 
விரும்பாத அரிய பாவத்தை யுடையவர்கள் செய்த அன்பிலே 
செல்லுகிறவன் , கைப்போதின் எரி உடையோன் - கைம்மல 
ராகிய பூவிலே நெருப்பை ஏந்தினவன் , தில்லை அம்பலம் சூழ் 
மல்லிகைப்போதின் - அவனுடைய திருவம்பலத்தைச் சூழ்ந்த 
மல்லிகைப் பூவாகிய , வெண் சங்கம் வண்டுஊத - வெள்ளிய 
சங்குகளை வண்டுகள் ஊத , விண்தோய் பிறையொடு 
தோய்ந்த பிறையோடே , எல்லி - இரவானது , கைப்போது 
இயல்வேல் - கையாகிய பூவிலே சீலித்த வேலையுடைய , வயல் 
ஊரற்கு எதிர்கொண்டது - வயல் சூழ்ந்த ஊரையுடையவர்க்கு 
எதிராய் வந்து நின்றது . இக்காலத்தை இகழப்படுமோ ? 
( எ- று. ) 


விசும்பு 


364. உழையர் கூற்று . 

( பா - ம் . ) 1. இகழ்வதெவன் கொ னிகழ்வதிவ்வாறெனச் . 
சங்கம் வண்டூத . ( சளவெண்பர் . ) 

என்றது , வண்துே மல்லிகைப் போதானும் , அந்திப் பிறையானும் ; 
கங்குற்பொழுதானும் ஆற்றா னாய்ப் புகுதரா நின்றான் ; இனி நீ புலக்கற் 
பாலையல்லை என வாயில் நேர்வித்தவாறு . வில்லிகைப் போதாற் 
புலன்களை விரும்பாத அரும்பாவியரெனினுமமையும் . கைப்போதின் 
கண்ணே எரியையுடையானெனினுமமையும் . இகழ்தல் - தலைமகன் 
ஆற்றாமை நீக்கா திருத்தல் . எல்லி ஊரற்கு வாயிலாக ஏற்றுக்கொண் 
டது. புலவாது உள்நெகிழ்ந்தாள் என்று இவளை நாம் இகழ்கின்ற 
தென் ? இதுவன்றோ பொழுது ? என உழையர் தம்முட் புறங்கூறினா 
ராக வுரைப்பினுமமையும் . " ( பே - ரை . ) 


365 : எய்தலெடுத்துரைத்தல் . 


சீர்திகழுலகிற் றிகழ்தரக்கூடி 
வார்புன லூ ரன் மகிழ்வுற்றது , 


438 


திருக்கோவையார் . 


( இ - ள் ) சீர்திகழ் உலகில் சிறப்பு விளங்கின உலகத்தே , 
திகழ்தரக் கூடி - விளக்கமுண்டாம்படி கூடி , வார்புனல் ஊரன் 
மகிழ்வுற்றது - ஒழுங்குபட்ட புனலாற் சூழ்ந்த ஊரன் மகிழ்ச்சி 
யடைந்தது . 


புலவித் திரைபொரச் சீறடிப் பூங்கலஞ் சென்னியுய்ப்பக் 
கலவிக் கடலுட் கலிங்கஞ்சென் றெய்திக் கதிர்கொண்முத்தம் 
நிலவி நிறைமது வார்ந்தம் பலத்துநின் றோனருள் போன் 
றுலவிய லாத்தனஞ் சென்றெய்த லாயின வூரனுக்கே . 

( ப - ரை . ) புலவித் திரை பொர - புலவியாகிய திரை பொர , 
சீறடிப் பூங் கலம் சென்னி உய்ப்ப - அத்திரை நீக்குதற்கு நாயகி 
யுடைய சிறிய அடியிலே பொலிந்த ஆபரணங்கள் சென்னிபட , 
( என்றது , வணங்க என்றபடி) , கலவிக்கடலுள் கலிங்கம் சென் 
றெய்தி - இருவருடைய நெஞ்சாகிய கடலும் கடந்தவிடத்துப் 
புடவையைச் சென்றுய்த்து , கதிர்கொள் முத்தம் நிலவி நிறை 
மது வார்ந்து - ஒளியுடைத்தாகிய முத்தையொத்த முறுவலிலே 
நிலைபெற்று நிறைந்த நீராகிய தேனையுண்டு , அம்பலத்து நின் 
றோன் அருள் ேபான்று உலவு இயலாத் தனம் சென்று எய்த 
லாயின ஊரனுக்கே -திருவம்பலத்தே நின்றவனுடைய திருவருளை 
ஒத்துத் தளராத முலைகள் ஊரனுக்குச் சென்று பெறலாயின 
அன்றே . ( எ - று . ) 


என்றது , நாயகன் அன்புடைமையும் , நாயகி புலவிச் 
செவ்வியறிந்து நீர்த்த காமச்சுவை மதுவுண்டு , அவளுள்ளத்தே 
மகிழ்ச்சியுங் கூறினவாறு . 


365. அவ்விடத்துள்ளார் கூற்று . 
( பா - ம் ) . 1. சீரியலுலகிற் , 


“ புலவுநாறித் திரைகள் வந்து மோதச் சிறியவடியையுடைய 
பொலிவையுடைய மரக்கலத்தைக் கடலின் சென்னியிலே செலுத்தக் 
கடலுட்கலந்து , கலிங்கமாகிய தேயத்தைச் சென்றெய்தி , ஒளிபொருக் 


நாக்கு ஆகுமென நினைந்து - 
பரத்தையிற் பிரிவு 

439 
திய முத்துக்கள் தன்கண் வந்து நிலைபெற அவ்விடத்துள்ள மதுக்களை 
நுகர்ந்து , அம்பலத்துநின் றவன தருளையொத்து , ஒரு ஞான்றுங் 
கேடில்லாத பொருள் செடன்நெய்தலாயின வென வேறுமொருபொருள் 
விளங்கியவாற்றிக . சீரியலுலகிற் றிகழ்தரக்கூடி - சீர்மையியன்றவுலகி 
னுள்ள இன்பமெல்லாவற்றினும் விளங்கக்கூடி, சீரியலுலகு தேவருலகு 
மாம் . இதுவும் துறைகூறிய கருத்து . ( பே - ரை ) 

366 . 

கலவிகருதிப் புலத்தல் 
மன்னியவுலகிற் றுன்னியவன்பொடு 

கலவிமகிழ்ந்து புலவியெய்தியது . 
( இ - ள் . ) மன்னிய உலகில் துன்னிய அன்பொடு 
நின்ற உலகத்தோடு செறிந்த அன்புடனே , கலவி மகிழ்ந்து 
புலவி எய்தியது - கலவியிலே களித்துப் புலவியுற்றது . 
செவ்வாய் துடிப்பக் கருங்கண் பிறழச்சிற் றம்பலத்தெம் 
மொய்வார் சடையோ னருளின் முயங்கி மயங்குகின்றாள் 
வெவ்வா யுயிர்ப்பொடு விம்மிக் கலுழ்ந்து புலந்துநைந்தாள் 
இவ்வா றருள் பிறர்க் காகு மெனநினைந் தின்னகையே . 

( ப - ரை . ) செவ்வாய் துடிப்பக் கருங்கண் பிறழ - சிவந்த 
வாய் துடிப்பவும் கரியகண்கள் உலாவவும் , சிற்றம்பலத்து எம் 
மொய் வார் சடையோன் ( அருளின் ) முயங்கி மயங்குகின்றாள் 
சிற்றம்பலத்தே உளனாகிய எம்முடைய செறிந்து நீண்ட சடை 
யினையுடையவன் திருவருள் பெற்றாரைப் போலத் தழுவிக் 
கொண்டு களிக்கின்றவள் , வெவ் வாய் உயிர்ப்பொடு - வெய்ய 
விடத்தை யுள்ளே உடைத்தாகிய பெருமூச்சோடே , விம்மிக் 
கலுழ்ந்து புலந்து நைந்தாள் - பொருமி யழுது வெறுத்துக் 
இன்னகையே - இத்தன்மையாகிய அருள் மேலொரு காலத்திற் 


440 


திருக்கோவையார் . 


பிறர்க்கும் செய்ய அடுக்குமோ என்று கருதி இனிய முறுவ 
லினையுடையாள் நைந்தாள் . ( எ - று . ) 
366. தலைமகள் புலத்தல் . 

( பா - ம் .) 1 , கலவிகருதி . 

அருளின் முயங்குகின்றாளென்புழி அருள் பெற்றவர் உவமையா 
தல் ஆற்றலான் வந்தது . அருளான் முயங்கி என்பாருமுளர் . வெவ் 
வுயிர்ப்பென்பது கலுழ்கட் சின்னீர் ( குறுந் . ) என்பதுபோல நின்றது . 
தவறுபற்றிப் புலப்பளென்று நீ கூறுதி ; இதுவன்றோ இவள் புலக் 
கின்றவாறு ? எனத் தோழிக்குத் தலைமகன் கூறியது . 

மன்னிய 
உலகில் துன்னிய அன்பொடு - நிலைபெற்ற உலகத்தில் வைத்துச் 
செறிந்த அன்போடு . இதுவும் துறைகூறிய கருத்து . 


367. குறிப்பறிந்து புலந்தமை கூறல் . 

குறிப்பினிற்குறிப்பு நெறிப்படநோக்கி 
மலர்நெடுங் கண்ணி புலவியுற்றது . 


( இ - ள் . ) குறிப்பினில் குறிப்பு நெறிப்பட நோக்கி - நாயக 
லுடைய முகக்குறிப்பாலே நெஞ்சிற் கருத்தை முறைப்பட 
விசாரித்து , மலர் நெடுங்கண்ணி புலவியுற்றது - மலர்களையொத்த 
கண்களையுடையாள் புலந்தது ( என் புலந்தபடியைச் 
சொன்னது என்றுபடும் . ) 


ன , 


மலரைப் பொறாவடி மானுந் தமியண்டமன் னன்னொருவன் 
பலரைப் பொறாதென் றிழிந்துநின் முன்பள்ளி காமனெய்த 
-அலரைப் பொறாதன் றழல்விழித் தோனம் பலம்வணங்காக் 
கலரைப் பொறாச்சிறி யாளென்னை கொல்லோ கருதியதே . 

( ப - ரை ) மலரைப் , பொறா அடி மானும் தமியள் -மலரினை 
மிதிக்கவும் பொறாத மெல்லிய அடியினையுடைய , மானை ஒப்பவ 


பரத்தையிற் பிரிவு 


441 


ளும் தனியளாயிருந்தாள் ; மன்னன் ஒருவன் - அவள் நாயகனும் 
தனியனாயிருந்தான் ; [ அவனுக்கொரு பாங்கனாதல் , அவளுக் 
கொரு தோழியாதல் அருகிருந்தாரில்லை. என்றபடி ] ; பலரைப் 
பொறாது என்று இழிந்து நின்றாள் பள்ளி- இந்தச் சயனம் 
பலரைப் பொறாது என்று இழிந்து நின்றாள் ; காமன் எய்த 
அலரைப் பொறாது அன்று அழல் விழித்தோன் - காமனால் 
எய்யப்பட்ட பூவம்பைப் பொறாதே அன்று அழலாக விழித் 
தவன் , அம்பலம் வணங்காக் கலரைப் பொறாச் சிறியாள் 
அவனுடைய திருவம்பலத்தை வணங்காத அறிவிலாதாரைப் 
போல் பொறாத சிறியவள் , [ என்றது , அம்பலம் வணங்கா 

கெழு மி யிருக்கப் பொறாதவள் , அம்பலம் 
வணங்காதாரைப்போல , ஒரு காரணமின்றிச் சீறினாள் என்பது 
கருத்து . ), என்னை கொல்லோ கருதியதே - இவள் கருத்து என் 
தான் ? ( எ - று . ) 


தாருடனே 


இவ்வுடலுக்கு முதல் நெஞ்சு ஒன்றைக் கருதலால் , தன் 
குறிப்புக்கு வேறுபட இப்பொழுது இவன் கருத்து நம்மேல் 
அல்லவென்று வெறுத்தாள் . 


367. உழையர் கூற்று . 


பலரைப் பொறாது பள்ளி : நங்கை யொருத்தியொடு நாமிருவர் 
மூவரையும் பொங்கு மமளி பொறுக்குமோ - சங்கம் , குழைய வரால் 
பாயுங் குருநாடர் கோவே , பழைய வராலென்ன பயன் (தனிப்பாடல் ) 


இழித்து நின்றாள் என்புழி , நின்ருள் என்பது ஆண்டு நிற்றல் , 
கருதிற்றன்று ; விரைய விழிந்தாள் என்பதுபட நின்றது . குறிப்பாலே . 
தலைமகன் குறிப்பையறிந்து தலைமகள் புலப்ப வாயில்கள் தம்முட் 
சொல்லியது . ( பே - ரை . ) 


56 


திருக்கோவையார் . 


368. வாயிலவர் வாழ்த்தல் 


தலைமகனது தகவுடைமை 
நிலைதகுவாயி னின்றோருரைத்தது . 


( இ - ள் . ) தலைமகனது தகவுடைமை 

தலை மகன் தக 
வுடைமையை , நிலை தகுவாயில் நின்றோர் உரைத்தது - நிலைமை 
தக்கவாயில் நின்றவர்கள் சொன்னது . 


வில்லைப் பொலிநுதல் வேற்பொலி கண்ணி மெலிவறிந்து 
வல்லைப் பொலிவொடு வந்தமை யானின்று வான்வழுத்துந் 
தில்லைப் பொலிசிவன் சிற்றம் பலஞ்சிந்தை செய்பவரின் 
மல்லைப் பொலிவய லூரன்மெய் யேதக்க வாய்மையனே . 


(ப - ரை. ) வில்லைப் பொலி நூதல் வேல் பொலி கண்ணி 
மெலிவு அறிந்து - வில்லையொத்த நெற்றியினையும் வேலையொத்த 
கண்களையுமுடையாளது வாட்டத்தையும் அறிந்து , வல்லைப் 
பொலிவொடு வந்தமையால் - விரையச் சிறந்து வந்தமையால் , 
நின்று வான் வழுத்தும் தில்லைப் பொலிசிவன் மரளாதே 
தேவர்கள் வாழ்த்தும் பெரும்பற்றப்புலியூரிலே சிறந்தவன் , 
சிற்றம்பலம் சிந்தை செய்பவரின் - அவனுடைய திருச்சிற்றம் 
பலத்தை நெஞ்சாலே நினைப்பாரைப் போலே , மல்லல் பொலி 
வயல் ஊரன் - வளப்பமுடைத்தாகிய பொலிவுபெற்ற ஊரை 
யுடையவன் , மெய்யே தக்க வாய்மையனே - உண்மையாகத் 
தகு திபெற்ற ஒரு சொல் வாசகத்தை யுடையனாயிருந்தான் . 
( எ - று ) 


என்றது , இவள் வாடாமல் வந்தமையால் , அவன் அன் 
- புடையனென்று சொல்லிய வார்த்தை சத்தியமாயிருந்தது . 


368. வாயிலவர் கூற்று . 


( பா - ம் ) 1. மல்லற்பொலி . 


தலையான 
பரத்தையிற் பிரிவு 

443 
" வில்லையென்னும் ஐகாரம் " இசை நிறையாய் வந்தது . காதலன்வர 
இவள் இடையின்றிப் பொலிந்தமையாற் பொலிவொடென ஒடுக் 
கொடுத்துக் கூறினார் . பொலி சிற்றம்பலமென வியையும் . மல்லல் 
கடைக்குறைந்து ஐகாரம் விரிந்து நின்றது . மல்லற் பொலி யென்பதூஉம் 
பாடம் . ( பே - ரை . ) 

369. புனல்வரவுரைத்தல் . 
1 புனலாடுவதெனப் புனைந்துகொண்டு 

மனைபுகுந்தவனை வையமுரைத்தது . 
(இ - ள் . ) புனலாடுவதெனப் புனைந்து கொண்டு - விரும்பிப் 
யுனலாடப் புகாரின்றானென்று , மனை புகுந்தவனை ஐயமுற்றது - 
மனையை விரும்பி வந்தவனைப் பூமியிலுள்ளார் சொன்னது . 
சூன்முதிர் - துன்னு நடைப்பெடைக் கிற்றுணைச் சேவல்செய் 

( வான் 
தேன் முதிர் வேழத்தின் மென்பூக் குதர்செம்ம லூரன்றிண் 

டோள் 
மான்முதிர் நோக்கினல் லார்மகி ழத்தில்லை யானருளே 
போன் முதிர் பொய்கையிற் பாய்ந்தது வாய்ந்த , புதுப்புனலே. 

( ப - ரை .) சூன் முதிர் துன்னுநடைப் பெடைக்கு இல் 
துணை சேவல் செய்வான் - சூன் முதிர்ந்த குறுக அடியிடும் 
நடையினையுடைய தன் பெடைக்குச் சேவலானது கூடு எடுப் 
பதாக , தேன் மூதிர் வேழத்தின் மென்பூக் குதர்ச் செம்மல் 
ஊன் திண் தோள் - தேன் மிக்க வேழமாகிய கரும்பின் 

ஊரையுடையவன் , 
( என்றது குறிப்பு மொழி . மகப்பேறு காரணமாக எடுக்க நினைக் 
தமையல்லது தன் பெடை மேலுள்ள அன்பாகில் முன்னமே 
எடுக்கும் என்றும் , தன் காரியமுற்றி நாற்றமில்லாத பூவைக் 


444 


திருக்கோவையார் 


கோதினாற்போலப் புதல்வன் காரணமாகத் தன் - நாயகியிடத்து 
வியாபரிக்கிறானென்பது கருத்து . ) சிக்கென்ற தோள்களை , 
மான் முதிர் நோக்கி நல்லார் மகிழ - மானோக்கத்தின் தன்மை 
முதிர்ந்த நோக்கினையுடையவர்கள் பெற்று மகிழ , தில்லையான் 
அருளே போல் முதிர் பொய்கையில் பாய்ந்தது வாய்ந்த புதுப் 
புனலே - தில்லையானருளை யொக்க முதிர்ந்த பொய்கையிலே 
புதுப்புனல் வந்து பாய்ந்தது . ( எ - று . ) 

ஆதலால் , இவன் புதுப்புனலாடிப் பரத்தையரை ம 
வித்துத் தன் காதலியை வெகுள்விக்கும் போலுமெனக் கண்டார் 
சொல்லியது . 


மகிழ் 


369. வையத்தார் கூற்று .. 


( பா - ம் .) 1. புன லாடுகவெனப் 2. துள்ளுநடை . 3. வெண்பூ . 

சேவல் - பறவையின் ஆண்பாற் கெல்லாம் சேவலென்னும் பெயர் 
உரியது ( தொல் . மரபு . 48 பேர் ) சேவலன்னம் . ( சிந்தா. 65 ) 

சூன்முதிர் ... குதர் செம்மலூரன் : - உள்ளூர்க் குரீஇத் துள்ளு 
நடைச் சேவல் , சூன் முதிர் பேடைக் கீனிலிழை இயர் , தேம்பொதிக் 
கொண்ட தீங்கழைக் கரும்பின் , நாறா வெண் பூக் கொழுதும் யாண 
ரூரன் ” ( குறுந் . 85. 2-6 ) . “ கரும்பின் , வேல்போல் வெண்முகை 
பிரியத் தீண்டி , முதுக்குறை குரீஇ முயன்று செய் குடம்பை ” ( நற் . 
366 : 7-9). மனையுறை குருவி வளைவாய்ச் சேவல் , சினை முதிர் 
பேடைச் செவ்வி நோக்கி , ஈனி லிழைக்க வேண்டி யானா, அன்பு 
பொறை கூர மேன்மேன் முயங்கிக், கண்ணுடைக் கரும்பி னுண்டோடு 
கவரும் , பெருவளர் தழி இய பீடுசொல் கிடக்கை , வருபுன லூரன் 
( பதினோராந் : திருவாரூர் மும்மணி . 19 ) . 

" தில்லையான் அருள்பெற்றவர்போல் நல்லார் மகிழ் என் றுரைப் 
பாருமுளர் . சேவல் சூன் முதிர்ந்த பேடைக்கு ஈனில்லிழைத்துப் 
பார்த்துக் காக்கின்றாற்போல இவனுந் தன் காதலிக்கு வேண்டுவன 
செய்து - மனை வயிற்றங்கி இன்புறுகின்றான்ன உள்ளுறை காண்க . 
துன்னுநடையெனப்பாடமோதி , சூன் முதிர் தலாற்பபில அடி பிடுநடை 
யென்றுரைப்பாருமுளர் . வெண்பூ என்பதூஉம் பாடம். ( பே - ரை .) 


பரத்தையிற் பிரிவு 


445 


370. தேர்வரவுகண்டு மகிழ்ந்துகூறல் 


பயில்மணித்தேர்செலப் பரத்தையர்சேரிக் 
1 கயன்மணிக்கண்ணியர் கட்டுரைத்தது . 


( இ - ள் . ) பயின்மணித் தேர் செல்லப் பரத்தையர் சேரி - 
பரத்தையர் தெருவிலே பயின்ற மணியழுத்தப்பட்ட தேர் 
செல்ல , கயன்மணிக் கண்ணியர் கட்டுரைத்தது . க்யலையொத்த 
தூய கண்களையுடையா ராகிய பரத்தையர் சொன்னது . 


சேயே யெனமன்னுந் தீம்புன லூரன்றிண் டோளிணைக 
டோயீர் புணர் தவந் தொன்மைசெய் தீர் ” சுடர் கின்றகோலந் 
தீயே யெனமன்னு சிற்றம் பலவர்தில் லைநகர்வாய் 
வீயே யெனவடி வீர்நெடுந் தேர்வந்து மேவியதே . 


( ப - ரை . ) சுடர்கின்ற கோலம் தீயே என மன்னு - விளங்கா 
நின்ற திருநிறம் தீ நிறமே யென்ன நிலைபெற்ற , சிற்றம்பலவர் 
தில்லை நகர்வாய் - திருச்சிற்றம்பல நாதருடைய பெரும்பற்றப் 
புலியூராகிய நகரியின் தெருவிலே , நெடுந்தேர் வந்து மேவியதே 
நெடியதேர் வந்து பொருந்திற்று . ( ஆதலால் ), சேயே என மன் 
னும் தீம்புனல் ஊரன் திண்தோள் இணைகள் - சுப்பிரமணி 
யனே என்னும்படி நிலைபெற்ற இனிய புனலணைந்த ஊரையுடைய 
வன் சிக்கென்ற தோளிணைகள் , புணர் தவம் தொன்மை செய்தீர் 
புணர்ச்சிக்கு வேண்டும் புண்ணியத்தை முற்பிறப்பிலே செய்த 
வர்களே ! வீயே யென் வடிவீர் - பூவே என்று சொல்லும்படி 
மெல்லிய 

வடி 

வினை உடையீர் , தோயீர் இனித் தோயீர் , 
தோள் . ( எ - று . ) 


- 


370. பரத்தையர் கூற்று .. 

( பா - ம் ) 1. கயல்மணி கட்டுரைத்தது . 2 . சுடர்கின் றகொலம் . 

“ ஒன்றிற் கொன்று இணையாயிருத்தலின் இணையெனத் தனித்தனிக் 
கூறப்பட்டன. இதுவும் ஊடல் நிமித்தம் . கயல்மணி கட்டுரைத் 


446 


திருக்கோவையார் 


தது என்பது , பாடமாயின் பரத்தையர் சேரிக்கண் தலை மகன் தேர் 
செல்லத் தலைமகள் நொந்துரைத்ததாம் . இப்பொருட்கு நெடுந்தேர் 
தமது சேரிக்கண் வந்து தங்கிற்றென் றுரைக்க. ( பே - ரை . ) 


371. புனல்விளையாட்டிற்றம்முளுரைத்தல் . 

தீம்புனல்வாயிற் சேயிழைவருமெனக் 
காம்பனதோளியர் கலந்து கட்டுரைத்தது . 


( இ - ள் . ) தீம்புனல் வாயில் சேயிழை வருமென -இனிய 
புனலாடிடத்தே சிவந்த ஆபரணங்களையுடையாளாகிய காதற் 
பரத்தையர் வருமென்று , காம்பன தோளியர் கட்டுரைத்தது 
வேயையொத்த தோள்களையுடையராகிய இற்பரத்தையர் 
சொன்னது . 


அரமங் கைய ரெனவந்து வீழாப்புகு மவ்வவர்வா 
னரமங் கையரென வந்தணு கும்மவ ளன்றுகிராற் 
சிரமங் கயனைச்செற் றோன்றில்லைச் சிற்றம்ப லம்வழுத்தாப் 
புரமங் கையரினை யாதைய காத்துநம் பொற்பரையே . 


( ப - ரை . ) அரமங்கையர் என வந்து விழாப் புகும் அவ் 
வவர் - நீரரமங்கையர் என்னும்படி நீர் விழவிலே வந்து புகு துகிற 
அவ்வவர் தாங்களே , [ என்றது , விழவுக்குப் புகுது கிற மகளிர் 
பலரையும் வானர மங்கையரென வந்தணுகும் அவள் - தெய்வ 
மகளென்று சொல்லும்படி வந்தணு கா நிற்பள் , [ அவன் காதற் 
பரத்தையாராதலால் ) , அன்று உகிரால் சிரம் அங்கு அயனைச் 
செற்றோன் - அன்று உகிராலே அவ்விடத்து அயனைத் தலை 
அறுத்தவன், தில்லைச் சிற்றம்பலம் வழுத்தார் - அவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரில் திருச்சிற்றம்பலத்தை வாழ்த்தாத , புர 
மங்கையரின் கையாது - புரத்திலுள்ள அசு ரமகளிர் வருந்தினாற் 


பரத்தையிற் பிரிவு 

447 
போல வருந்தாதே , ஐய காத்தும் நம் பொற்பரையே - தம் 
முடைய நாயகரைக் கண்டோர் வியக்கும்படி நம்மிடத்தே தரக் 
கடவோம் . ( எ -று . ) 

புனலாடு மகளிர் பலரும் நீரரமகளிர்க்கு உவமையாவது , 
நீரைவிட்டு நீங்காமையும் நீருடன் விருப்பமும்; காதற்பரத்தை 
தெய்வமகளிர்க்கு உவமையாதல் , அலங்காரமும் நாயகனைக் 
கண்டால் விடாமையும் . 


371. பரத்தையர் கூற்று . 

“ வான ரமங்சையரென்றது சாதி நோக்கி நின்றது . ஐய . பொற் 
பரை எனக் கூட்டினுமமையும் . பரத்தைவாயி லெனவிரு வீற்றுங் 
கிழவோட் சுட்டாக் கிளப்புப் பயனிலவே ( தொல் . பொருள் . செய்யுள் . 
200 ) . என்பதனான் இது கிழவோள் சுட்டாக் கிளவியாயினும் , இப்பரத் 
தையாது மாறுபாடு தலைமகள் ஊடுதற்கு நிமித்தமாதலின் பயனுடைத் 
தாம் . ( பே - ரை .) 


372. தன்னை வியந்துரைத்தல் 


அரத்தைத்துவர்வாய்ப் பாத்தைத்தலைவி 

முனிவுதோன்ற நனிபுகன்றது . 
( இ - ள் . ) அரத்தைத் துவர்வாய்ட் பரத்தைத் தலை வி 
மிகவும் சிவந்த வாயினையுடையாளாகிய பரத்தையராகிய தலைவி 
[ அவளைத் தலைவி என்றது , பொது வகையாற் பரத்தைமாத் 
திரையன்றி .........) முனிவு தோன்ற கனி புகன்றது - வெறுப் 
புத் தோன்றுதலாலே மிகவும் சொன்னது . 


கனலூர் கணை துணை யூர்கெடச் செற்றசிற் றம்பலத்தெம் 
மன்லூர் சடையோ னருள் பெற் றவரி னமரப்புல்லு 
மினலூர் நகையவர் தம்பா லருள்விலக் காவீடில்யான் 
புனலூ ரனைப்பிரி யும்புன லூர்கணப் பூங்கொடியே . 


448 


திருக்கோவையார் : 


( ப - ரை ) கனல் ஊர் கணை ஊர்கெடச் செற்ற - அழல் பரந்த 
அம்பாலே ஒத்த ஊராகிய முப்புரங்களும் பொடியாகச் சீறின, 
[ ஒத்த , மூன்றூர்களிலுமுள்ளார் தங்கள் நினைவு ஒத்திருத்தல் ) 
சிற்றம்பலத்து எம் அனல் ஊர் சடையோன் அருள் பெற்றவரின் 
அமரப் புல்லும் ... அவனுடைய திருவருளைப் பெற்றவர் 
களைப் போல , நாயகனைச் சிக்கெனப் பொருந்தியிருக்கிற , மினல் 
ஊர் நகையவர் தம்பால் அருள் விலங்காவிடில் மின்னுதல் 
பரந்த முறுவலையுடையார் தம்மிடத்து நாயகன் வைத்தவருள் 
விலக்கி என்னிடத்தாக்கிக் கொண்டிலேனாகில் , யான் 
ஊரனைப் பிரியும் புனலூர்கண் அப்பூங் கொடியே - நான் புன 
லணிந்த ஊரனைப் பிரிந்திருக்கும் கண்ணின் நீர் பரந்த கண்களை 
யுடைய பூங்கொடியை ஒப்பாளாகிய அவன் மனைக் கிழத்தி 
யாகக் கடவேன் . ( எ - று . ) 


புனல் 


மனைக் கிழத்திக்கு இவள் தன்மையாகக் கருதினது , நாயக 
னுக்கேற்ப வழிபடமாட்டாமையாலே அவன் பிரிந்தானாகக் 
கருதி . 


372. பரத்தைத் தலைவி கூற்று . 


373. நகைத்துரைத்தல் . 


வேந்தன் பிரிய வேந்திழைமடந்தை 

பரத்தையை நொந்து விரித்துரைத்தது . 
( இ - ள் .) வேந்தன் பிரிய ஏந்திழை மடந்தை - நாயகன் 
பிரிய மிக்க ஆபரணங்களையுடைய நாயகி , பாத்தையை நொந்தது 
விரித்துரைத்தது - பரத்தைக்கு வருந்துவாள்போன்று விரித் 
துரைத்தது . 


பரத்தையிற் பிரிவு 


449 


- 


காயக 


இறுமாப் பொழியுமென் றேதங்கை தோன்றினென் னெங்கை 

[ யங்கைச் 
இறுமான் நரித்தசிற் றம்பலத் தான்றில்லை யூரன்றிண்டோள் 
பெறுமாத் தொடுந்தன்ன பேரணுக்குப் பெற்ற பெற்றியினோ 
டிறுமாப் பொழிய விறுமாப் பொழிந்த விணைமுலையே . 

(ப - ரை. ) அங்கைச் சிறுமான் தரித்த சிற்றம்பலத்தான் 
அங்கையிலே இளமானை ஏந்தின திருச்சிற்றம்பலநாதனுடைய , 
தில்லை . ஊரன் திண்டோள் பெரும்பற்றப்புலியூரில் 
னுடைய , சிக்கென்ற தோள்களை , பெறு மாத்தோடும் - பெற்ற 
மேம்பாட்டோடே , தன்ன பேரணுக்குப்பெற்ற பெற்றியினோடு - 
தன்னுடைய பெரிய அணுக்கை இயலாகப்பெற்ற முறைமை 
யோடே , இறுமாப்பு ஒழிய - செம்மாப்பொழியும்படி , இறு 
மாப்பு ஒழிந்த இணை முலையே . இணையொத்த முலைகள் செம்மாத் 
தலை ஒழிந்தன . ஆதலால் , இறுமாப்பு ஒழியும் என்றே தங்கை 
தோன்றின் என் எங்கை - இனித் தனக்கொரு தங்கை தோன்றில் , 
என் தங்கையாகிய தான் செம்மாப்பொழிய . - ( எ - று . ) 

என்று பரத்தைக்கு நோவாரைப்போலே நயப்புக் கூறினாள் . 
என் எங்கை என்ற இரட்டிப்பு , இனித்தானும் எனக்குத் தங்கை 
யாய் நாயகனைப் பெறாதிருத்தலல்லது அவன் விரும்பும் தன் 
மைக்கு அழன்று தோன்றியபடி ( P ) 


373. தலைவி கூற்று , 

( பா - ம் . ) 1. நோக்கி . 
மாத்து - மாமாத்தாகிய மாலயன் ( தேவா . திருநா . 1506 ) 

என்னெங்கை - எங்கை யென்றது பரத்தையை . என்னைப் புதியது 
பணியலுற் றீரெம தெங்கை யென்பாள் ( திருவாரூர் . 467 ) ; - 

எங்கை யென்றது என் தங்கை என்றவாறாயினும் , என் னெங்கை 
யென இயைபு மிகுதி கூறி நகையாடினாள் . மாத்து - தலைமகற்குரிய 
ளாய் நிற்றலால் உண்டாகிய வரிசை . பெற்றி- அணுக்காற்றன்னை 
மதித்தல் . தன்ன பெற்றியென வியையும் . பெற்றியினோடுமென் 
னும் உம்மைதொக்கு நின்றது . ஒழிந்த வென்னு மிறந்தகாலம் விரைவு 
பற்றி வந்தது . ( பே - ரை .) 

57 


- 


450 


திருக்கோவையார் . 


374 . 


. நாணுதல்கண்டு மிகுத்துரைத்தது . 


மன்னவன்பிரிய நன்மனைக்கிழத்தியை 
நாணுதல்கண்ட பாணனுரைத்தது 


மன்னவன் பிரிய - நாயகன் பிரிய , நன்மனைக் கிழத் 
தியை - நல்லமனைக் கிழத்தியை , நாணுதல் கண்ட பாணன் 
உரைத்தது - நாணின படியைக் கண்ட பாணன் சொன்னது . 


வேயாது செப்பி னடைத்துத் தமிவைகும் வீயினன்ன 
தீயாடி சிற்றம் பலமனை யாடில்லை யூரனுக்கின் 
றேயாப் பழியன நாணியென் கண்ணிங்ங னேமறைத்தாள் 
யாயா மியல்பிவள் கற்புநற் பால வியல்புகளே . 


( ப -ரை . ) வேயாது செப்பின் அடைத்து தமி வைகும் 

- 
வீயின் அன்ன - சூடாது செப்பிலே அமைத்துத் தனியிருந்த 
பூவை யொப்பாள் ; தீயாடி சிற்றம் பலமனையாள் - தீயை ஏந்தி 
ஆடுகிறவனுடைய திருச்சிற்றம்பலத்தை யொப்பாள் ; தில்லை 
ஊரனுக்கு இன்று ஏயாப் பழி என நாணி என்கண் இங்கனே 
மறைத்தாள் - தில்லையில் தலைவனுக்குப் பொருந்தாத பழியி 
தென்று நாணி இப்பொழுது என்னிடத்து இப்படியே கரந்தா 
ளாதலால் , பாய் ஆம் இயல்பு இவள் கற்பு - இவளுடைய கற்பு 
தாயான தன்மையையுடைத்தாயிருந்தது ; நற்பால இயல்புகளே 
குணங்கள் நல்ல கூறுபாட்டையுடையனவாயிருந்தன . ( எ - று- ) 


என்றது , பாணன் வாயில் வேண்டவும் நாணுடன்படவும் 
வேண்டுவது . 

நாயகன் பரத்தையரிடத்திற்.......... ஒவ்வாது 
செய்யார் , கருமக்குறைபாட்டுக்குப் பிரிந்தாரென்ற தலைமகளை 
நோக்கிப் பாணன் கூறியது . 


374. பாணன் கூற்று . 


( பா - ம் . ) . 1. நாணுதல் கண்டு வாணு தலுரைத்தது . 


பரத்தையிற் பிரிவு 

451 
செப்பிற்பூ : மடைமான் செப்பிற் றமிய வைகிய , பெய்யார 
பூவின் ” ( குறுந் 9 : 2-3 ) . புடையமை பொலிந்த வகையமை செப்பிற் 

. கமழ்கறும்பூ , ( மதுரை . 421-3 ) ; செப்புவா யவிழ்ந்த 
தேம்பொதி நறுவிரை , நறுமலர் (சிலப் . 22 : 121-2 ) ; வகைவரிச் செப் 
பினுள் வைகிய மலர்போல் ( மணி 4 : 65 ) 


தமிவைகும்வீ அக்காலத்து வேறுபாட்டுக்குவமை . இயற்கை நலத் 
திற்குவமை . ( பே - ரை . ) 


375 . 


பாணன்வரவுரைத்தல் 


இகல்வேலவ னகல்வறியாப்பாணனை 
பூங்குழல்மாதர்க்குப் பாங்கிபகர்ந்தது . 


( இ - ள் .) இகல் வேலவன் அகல்வதியாப் பர்ணனை - மாறுபாட் 
டாற் சிறந்த வேலினையுடையவன் அகன்றபடியறியாப் பாணனை , 
பூங்குழை மாதர்க்கு - பொலிந்த மாக்குழையையுடைய நாயகிக்கு , 
பாங்கி பகர்ந்தது - தோழி சொன்னது . 


விறலியும் பாணனும் வேந்தற்குத் தில்லை யிறையமைத்த 
திறலியல் யாழ்கொண்டு வந்துநின் றார்சென் றிராத்திசை 

போம் 
பறலியல் வாவல் பகலுறை மாமரம் போலுமன்னோ 
வறலியல் கூழைநல் லாய்தமி யோமை யறிந்திலரே . 


( ப - ரை .) விறலியும் பாணனும் , தில்லை இறை அமைத்த 
இயல் யாழ் , வேந்தர்க்குக் கொண்டுவந்து நின்றார் -பாணிச்சியும் 
பாணனும் , நம் நாயகற்கு மங்கலம் 

மங்கலம் பாடுவதற்காகத் தில்லை 
இறையிலே 

சமைக்கப்பட்ட ஓசையால் மற்றுள்ள யாழை 
வென்ற யாழைக்கொண்டு வந்து நின்றார்கள் . சென்று 

சென்று இரா 
திசை போம் - போய் இரவிடத்தே திக்குகளைக் கிழிக்கிற , பறல் 


452 


திருக்கோவையார் . 


இயல் வாவல் - பறத் தலை இயல்பாகவுடைய வாவல் , பகல் உறை 
மாமரம் போலும் தமியோமை அறிந்திலரே- (பகலிலே உறையும் 
பெரிய மரம்போலும் )தனித்திருக்கிற நம்மை அறிந்திலர் ; ( அறல் 
இயல் கூழை நல்லாய்- அறல்போலும் கூழையையுடைய நல்லாய் ) 
( எ - று . ) 

அறியாமல் அவர் இருந்ததாகக் கருதி மங்கலம் 
வந்தார்கள் ; என்றது , அவர் போமிடம் இவர்கள் அறியாம 
லிருக்க நாம் எங்ஙன் அறிவோம் என்பது கருத்து . 


பாட 


375. தோழி கூற்று . 

( பா - ம் ) போல . 

தில்லையிறையமைத்த , திறலியல் யாழ் : எம்மிறை நல்வீணை 
வாசிக்குமே ( தே . திருநாவு ) மறையேழிசையும் , தோய்வீணை வாசிக்கு 
மாரூர்த் தியாகர் ( திருவாரூர்க் . 460 ) 

பறல் பறத்தல் ; விரிசிறைப் பறலின் கடுமையாவெய்தி , ( வில்லி 
பார . இந்திர . 21 ) . 


376. தோழி இயற்பழித்தல் . 
தலைமகனைத் தகவிலலெனச் 
சிலைநுதற்பாங்கி தீங்குசெப்பியது . 


1 


( இ - ள் . ) தலைமகனைத் தகவிலன் என 

நாயகன் தமக் 
குத் ... ...... தகவுடையன் அல்லனென்று , சிலை நு தல் பாங்கி 
தீங்கு செப்பியது - வில்லையொத்த நெற்றியினையுடைய பாங்கி 
குற்றம் சொன்னது . 


திக்கி னிலங்குதிண் டோளிறை தில்லைச்சிற் றம்பலத்துக் 
கொக்கி னிறக தணிந்து நின் றாடிதென் கூடலன்ன 
வக்கின் னகையிவ ணைய வயல்வயி னல்குதலால் 
தக்கின் றிருந்தில னின்றசெவ் வேலெந் தனிவள்ளலே . 


பரத்தையிற் பிரிவு 


453 


களாகிய 


( ப - ரை . ) திக்கின் இலங்கு திண்டோள் இறை - திக்கு 

விளங்கின சிக்கென்ற தோள்களையுடைய சுவாமி , 
தில்லைச் சிற்றம்பலத்து - பெரும்பற்றப்புலியூரிலே திருச்சிற்றம் 
பலத்திலே, கொக்கின் இறகது அணிந்து நின்றாடி தென்கூடல் 
அன்ன - கொக்கின் இறகை அணிந்து நின்று ஆடுவானுடைய 
தெற்கின்கண் உண்டாகிய கூடலையொத்த , அக்கின் நகை இவள் 
நைய - அக்கை யொத்த முறுவலையுடைய இவள் வருந்த , அயல் 
வயின் " நல்குதலால் - [ இங்ஙன் அன்பால் வருந்தும் வருத்தத் 
திற்கு ) அயலாராகிய பரத்தையரிடத்தே தலையளி செய்தலாலே , 
தக்கின்றிருந்திலன் நின்ற செவ்வேல் எம் தனி வள்ளலே - நிலை 
நின்ற சிவப்பாற் சிறந்த வேலினையுடைய எம்முடைய ஒப்பில் 
லாத வள்ளல் தகுதியுடையவனாயிருந்திலன் . ( எ - று .) 

வள்ளல்களுக்குத் தகுதியாவது , தராதரப் பருவமறிந்து 
கொடுத்தல் . இவ்வள்ளல் நல்கவேண்டுமிடத்து நல்காமையா 
லும் , வேண்டாதவிடத்து நல்குதலாலும் , அத்தகுதியுடைய 
னல்லன் . வேலுக்குச் சிவப்பு, கொலைத் தொழிலாலே இரத்தம் 
பட்ட சிவப்பு . 


376. தோழி கூற்று . 

( பா -ம் ) தலைமகனது தகவின்மை . 
2. அல்கு தலால் என்றும் கொண்டு பொருள் கொள்ளலாம் . 

“ அயல்வயினென்பதற்குப் பொருணசை யுள்ளத்தராகலிற் காமத் 
திற் கயலென் றுரைப்பினு மமையும் . ( பே - ரை ) 


377. உழையரியற் பழித்தல். 
அரத்தவேலண்ணல் பரத்தையிற்பிரியக் 

திண்டேர் வீதியிற் கண்டோருரைத்தது . 
( இ - ள் .) அரத்தவேல் அண்ணல் பரத்தையிற் பிரிய -சிவந்த 
வேலினையுடைய நாயகன் பரத்தையரிடத்துப்பிரிய , திண்தேர் 


454 


திருக்கோவையார் . 


வீதியிற் கண்டோர் உரைத்தது -சிக்கென்ற தேருடைத்தாகிய 
வீதியிலே கண்டவர்கள் சொன்னது . 


அன்புடை நெஞ்சத் திவள்பே துறவம்ப லத்தடியார் 
என்பிடை வந்தமிழ் தூறநின் றாடி யிருஞ்சுழியற் 
றன்பெடை கையத் தகவழிந் தன்னஞ் சலஞ்சலத்தின் 
வன்பெடை மேற்றுயி லும்வய லூரன் வரம்பிலனே . 


( ப - ரை . ) தன் பெடை நைய - தன் பெடை அன்னமானது 
வருந்த , தகவழிந்து - தகுதியழிந்து , அன்னம் சலஞ்சலத்தின் 
வன்பெடைமேல் துயிலும் வயல் ஊரன் - சேவலன்னமானது 
சங்கினுடைய வலிய பெடையிடத்தே கிடந்து றங்குகிற வயல் 
சூழ்ந்த ஊரையுடையவன் , அன்புடை நெஞ்சத்து இவள்பேதுற 
வரம்பிலனே- ( அன்புடைய நெஞ்சத்தையுடைய இவள் பேது 
றும்படியாக )வரம்பு கடந்தான் . அம்பலத்து அடியார் என் 
பிடை வந்து அமிழ்தூற நின்றாடி இரும் சுழியல் - அடியார் 
எலும்புக்குள்ளெல்லாம் அமுதம் வந்து ஊறும்படி அம்பலத்து 
நின்றாடி அருளுகிறவனுடைய பெரிய திருவலஞ்சுழி வென்னும் 
படை வீடாகிய [ வயலூரன் , எனக் கூட்டுக ) ( எ - று . ) 

தன் பெடையென , நாயகி அருமை காட்டியும் , வன்பெடை 
யெனப் பரத்தையர் அன்பிலாமை காட்டியும் நின்றது . 

அன்புடை தன்பெடை வருந்த அன்பிலாத தன் மரபுக் 
குப் பொருந்தாத சங்கின் பெடையுடனே அன்னம் துயில்கின்ற 
நாடனாதலால் தன் நாயகி வருந்தத் தனக்கன் பிலாதாரும் தன் 
மரபுக்குப் பொருந்தாருமாகிய பரத்டையருடனேயுறையும் 
தகுதியின்மை . 


377 , உழையர் கூற்று , 


பரத்தையிற் பிரிவு 


455 


378. இயற்பட மொழிதல் 
வரிசிலை யூரன் பரிசுபழித்த 
உழையர்கேட்ப வெழினகையுரைத்தது . 


( இ - ள் .) வரிசிலை ஊரன் பரிசு பழித்த - வரிபொருந்திய 
வில்லினையுடையவனாகிய ஊரனது ஒழுக்கத்தை முன்பு பழித்த , 
உழையர் கேட்ப எழில் நகை உரைத்தது - அடுத்தார் கேட்ப 
அழகிய நகையை யுடையாள் கூறியது . 


அஞ்சார் புரஞ்செற்ற சிற்றம் பலவ ரந்தண்கயிலை 
மஞ்சார் புனத்தன்று மாந்தழை யேந்திவந் தாரவரென் 
2 நெஞ்சார் விலக்கினு நீங்கார் நனவு கனவுமுண்டேல் 
பஞ்சா ரமளிப் பிரிதலுண் டோவெம் பயோதரமே . 

( ப - ரை .) அஞ்சார் புரம் செற்ற - தனக்கடங்காதாருடைய 
முப்புரங்களைக் கெடுத்த , திருச்சிற்றம்பலவரது , அந்தண் கயிலை 
அழகிய குளிர்ந்த ஸ்ரீ கயிலாயத்தின்கண் , மஞ்சு ஆர் புனத்து 
அன்று - மஞ்சு சூழ்ந்த புனத்தின்கண் , அன்று , மாந்தழை 
ஏந்தி - மாந்தழையை ஏந்தி , வந்தார் அவர் - வந்தாராகிய அவர் , 
என் நெஞ்சார் - இன்று கனவில் என் நெஞ்சத்தின் கண்ணார் ; 
விலக்கினும் நீங்கார் - தடுப்பினும் அவ்விடத்தினின்றும் நீங்கார் ; 
நனவு கனவும் உண்டேல் - நித்திரையால் கனவுண்டாயினும் , 
பஞ்சாரமளி பஞ்சார்ந்த அமளியின் கண்ணும் , 

பிரிதல் 
உண்டோ எம் பயோதரமே - எனது பயோதரத்தைப் பிரித 
லுண்டோ ? ஆதலால் நீர் கொடு மையொடு கூறுகின்ற தென்ன ? 
( எ - று . ) 


- 


378. தலைமகன் கூற்று . 

( பா - ம் . ) 1. ஊரனைப் பரிசு பழித்த. 2. நெஞ்சர் . 

.........கன வுமுண்டேல் என்பதற்குத் துயில் பெற்றுக் கனாக் 
காணின் என்றுரைப்பினுமமையும் . நெஞ்சாரென்பதூஉம் , ஊரனை ) ப் 
பரிசு பழித்த வென்பதூஉம் பாடம் . ( பே - ரை . ) 


456 

திருக்கோவையார் . 
379. நினைந்துவியந்துரைத்தல் . 
மெல்லியற்பரத்தையை விரும்பிமேவினோன் 

அல்லியங்கோதையை யகனமர்ந்துரைத்தது . 
( இ - ள் ) மெல்லியல் பரத்தையை விரும்பி மேவினோன் 
மெல்லிய இயல்பினையுடைய பரத்தையை விரும்பிப் பொருந்தி 
னோன் , அல்லியம் கோதையை அகனமாந்து உரைத்தது- அல்லி 
யால் தொடுத்த அழகிய மாலையையுடையாளை நெஞ்சாலே விரும் 
பிச் சொன்னது . 


தெள்ளம் புனற்கங்கை தங்குஞ் சடையன்சிற் றம்பலத்தான் 
கள்ளம் புகுநெஞ்சர் காணா விறையுறை காழியன்னாள் 
உள்ளம் புகுமொரு காற்பிரி யாதுள்ளி யுள்ளுதொறும் 
பள்ளம் புகும்புனல் போன்றகத் தேவரும் பான்மையளே . 

( ப - ரை ) தெள் அம் புனல் கங்கை தங்கும் சடையன் 
தெளிந்த நீருடைத்தாகிய கங்கை நிலைபெற்ற திருச்சடையை 
வன் , சிற்றம்பலத்தான்-திருச்சிற்றம்பலத்தேயுள்ளவன் , கள்ளம் 
புகு நெஞ்சர் காணா இறை - பொய் நுழையும் நெஞ்சினாற் காணப் 
படாத இறைவன் , உறை காழி அன்னாள் - அவன் உறைகிற 
காழியை யொப்பான் , உள்ளம் புகும் ஒருகால் பிரியாது உள்ளி 
தான் ஒருகால் விடாதே நினைந்து என் உள்ளத்திலே புகுதா 
நின்றான் . உள்ளுதொறும் - தான் நினைக்குந்தோறும் . பள்ளம் 
புகும் புனல் போன்று அகத்தே வரும் பான்மையரே- (உயர்ந்த 
விடத்தினின்றும் பள்ளத்திற் புகும் புனலையொத்துத் தடுப்பரிய 
ளாய் மனத்தின்கண் வரும் முறைமையளாகாநின்றாள் . அதனால் , 
பிரிந் தீண்டிருத்தல் அரிதுபோலும் . ( எ - று ) 

அவர்கள் பாவமான செய்தி தன் நெஞ்சுக்குப் பொருந் 
தாமையாலே , தன் நாயகியுடைய உண்மையான செய்தியை 
விரும்பிச் சொன்னது . 


379. தலைமகன் கூற்று . 


பரத்தையிற் பிரிவு 


457 


* .ஏட்டில் இப்பகுதிக்கு உரை இல்லை . இங்கு கொடுக்கப்பெற்றது 
பேராசிரியர் உரையினின்று எடுக்கப்பெற்றது . 

பள்ளம் புகும் புனல் : ‘ பள்ளத்துப்பாயு கன்னீரனையர் . ( கம்ப . 
பால . உலாவியல் . 4 ) 


UUU . 


வாயலபெறாது மகன்றிற நினைதல் 
பொற்றொடிமாதர் நற்கடைகுறுகி 
நீடியவாயிலின் வாடினன்மொழிந்தது . 


அழகிய 


( இ - ள். ) பொற்றொடி மாதர் நற்கடை குறுகி 
வளைகளையுடைய நாயகியது நல்ல வாசலிடத்தே குறுகி நீடிய 
வாயிலின் 

மொழிந்தது - வாயில் நீடிக்கையாலே 
மெலிந்து சொன்னது . 


வாடினன் 


தேன்வண் டுறைதரு கொன்றையன் சிற்றம் பலம் வழுத்தும் 
வான்வண் டுறைதரு வாய்மையன் மன்னுகு தலையின்வா 
யான்வண் டுறைதரு மாலழு தன்னவன் வந்தணையான் 
நான்வண் டுறைதரு கொங்கையெவ் வாறுகொ னண்ணுவதே . 

( ப - ரை .) தேன் வண்டு உறைதரு கொன்றையன் - தேனும் 
வண்டும் வாழும் திருக்கொன்றை மாலையையுடையவன் , 
( தெனென்பது , வண்டில் ஒரு சாதி ; அல்லதூஉம் , பூவின் 
தேனென்றுமாம் .) சிற்றம்பலம் வழுத்தும் வான் - அவனுடைய 
திருச்சிற்றம்பலத்தை வாழ்த்து வார் பெறுகிற தெய்வலோகங் 
களில் , வண் துறைதரு வாய்மையன்-வளவிய இடத்தை எனக்குத் 

உண்மைத் தன்மையை யுடையவன் , ( என்றது , கதி 
பெறுவது புதல்வராலே என்கையால் , ) மன்னு குதலையின் 
வாயான் - நிலைபெற்ற இளஞ் சொல்லைச் சொல்லுகிற இனிய 
வாய்மையை யுடையவன் , துறை தருமால் அமுதன்னவன் - 

58 


458 


திருக்கோவையார் . 


வளவிய கடற்றுறையால் தரப்பட்ட பெரிய அமுதத்தை யொப்ப 
வன் , வந்து அணையான் - இவ்விடத்தே வந்து அணைகிறானில்லை ; 
நான் வண்டு உறைதரு கொங்கை எவ்வாறுகொல் நண்ணு வதே 
சந்தன குங்குமத்தாலும் மாலைகளாலும் வண்டு உறையும் 
கொங்கைகளை நான் எத்தன்மையாலே சேர்வேன் ? ( எ - று . ) 


இது தோழிக்கு முன்னிலைப் புறமொழியாகத் தோழியைக் 
கொடுமை கூறியது . 


380. தலைவன் கூற்று . 

இப்பொழுது குதலையையுடைத்தாகிய வாயான்மேல் வளவிய 
நூற்றுறைகளைச் சொல்லி எனக்கின்பத்தைச் செய்யும் அமிழ்தன்ன 
வன் என்றுரைப்பினுமமையும் ( பே - ரை .) 


381. வாயிற்கணின்றுதோழிக்குரைத்தல் 


பெருந்தகைவாயில் பெறாதுநின் 

றருந்தகைபாங்கிக் கறியவுரைத்தது 
( இ - ள் . ) பெருந்தகைவாயில் பெறாது நின்று - பெரிய 
தகைமைப் பாட்டினையுடையவன் வாயில் பெறாதே நின்று , 
அருந்தகை பாங்கிக்கு அறிய உரைத்தது - அரிய தகைமைப் 
பாட்டினையுடைய பாங்கிக்கு அறியும்படி சொன்னது . 


கயல்வந்த கண்ணியர் கண்ணிணை யான் மிகு காதரத்தான் 
மயல்வந்த வாட்ட மகற்றா விரதமென் மாமதியின் 
அயல்வந்த வாடர வாடவைத் தோனம் பலநிலவு 
புயல்வந்த மாமதிற் றில்லைநன் னாட்டுப் பொலிபவரே , 

( ப - ரை . ) மா மதியின் அயல் வந்த ஆடாவு ஆட வைத் 
தோன் - மிக்க மதியின் பக்கத்தே தன்னை ஏதம் செய்யவந்த 


பரத்தையிற் பிரிவு 


459 


ஆடரவை ஆடும்படி வைத்தவன் , அம்பலம் நிலவு - ( அம்பலம் 
நிலைபெற்ற ) , புயல் வந்த மா மதில் தில்லை நல் நாட்டுப் பொலி 
பவரே - மேகத்தைச் செல்ல உயர்ந்த பெரிய மதிலாற் சூழப் 
பட்ட பெரும்பற்றப்புலியூரைச் சூழ்ந்த நலல நாட்டிற் சிறந்த 
வர்கள் , கயல் வந்த கண்ணியர் - கயலையொத்த கண்களையுடைய . 
வர்கள் , கண் இணையால் மிகு காதரத்தால் மயல் வந்த வாட்டம் 
அகற்ற விரதம் என் - கண்ணிணைகளாலே உண்டான மிக்க 
அச்சத்தோடே பொருந்தின மயக்கத்தால் உண்டாகிய வாட் 
டத்தை அகற்றார் ; இத் தீ விரதம் என் தான் ? ( எ - று . ) 


381. தலைவன் கூற்று . 

இது மின்னிலைப் புறமொழி . இதனுள் கயல் வந்த கண்ணியர் 
என்றது தலைமகளை ; தில்லை நன்னாட்டுப் பொலிபவரென்றது தோழியை ; 
இனி மதிக்குவமை தலைமகளும் அரவிற்குவமை தலைமகனும் ஈசனுக் 
குவமை தோழியுமென்றாக்கி , அவ் வகைத் தாகிய பாம்பையும் மதியை 
யும் தம்மிற்பகைய றுத்து ஒரிடத்தே விளங்கவைத்தாற்போல என் 
னுடன் அவட்குண்டாகிய வெறுப்பைத் தீர்த்து விளங்கவைத்தல் 
உனக்குங் கடனென்றாயிற்றென உள்ளுறை காண்க . 

மதியை அரவு 
ஏ தங்குறித்து வந் தாற்போலத் தலைமகளைத் தலைமகன் ஏ தங் குறித்து 
வரு தவாவது தலைமகளுக்கு ஊடல் புலவி துனி என்னும் வெறுப்புத் 
தோன்று தற்குத் தக்க காரணங்களைத் தலைமகன் உண்டாக்கிக்கொண்டு 
வருதல் . அரவைக்கண்டு மதிக்கு அச்சந்தோன் றினாற்போலத் தலை 
மகனைக் கண்டு தலைமகளுக்கும் ஊடல் புலவி துனியென்னும் வெறிப்புத் 
தோன்றிற்று ; ஆதலால் அத்தலைமகனையும் தலைமகளையும் மதிக்கும் 
அரவுக்கும் ஒப்பச் சிலேடித்த சிலேடைக்கு மறுதலையாகாது ( பே - ரை ) . 


382 . வாயில்வேண்டத் தோழிகூறல் 
வைவேலண்ணல் வாயில்வேண்டப் 

பையரவல்குற் 1 பாவைபகர்ந்தது . 
( இ - ள் . ) வைவேல் அண்ணல்வாயில் வேண்ட - கூரிய 
வேலினையுடைய நாயகன் வாயில்வேண்ட , டை அரவு அல்குல் 


460 


திருக்கோவையார் . 


பாவை பகர்ந்தது - பாம்பின் படத்தினையொத்த அல்குலினை 
புடைய பாங்கி சொன்னது . 


கூற்றா யினசின வாளியெண் . ணீர்கண்கள் கோளிழித்தாற் 
போற்றான் செறியிருட் பொக்கமெண் ணீர்கன்ற கன்றபுனிற் 
றீற்றா வெனநீர் வருவது பண்டின்றெம் மீசர் தில்லைத் 
தேற்றார் கொடிநெடு வீதியிற் போதிரத் தேர்மிசையே 

( ப - ரை .) கூற்றாயின சில வாளி எண்ணீர் கண்கள் கோள் 
இழித்தால் போல் தான் செறி இருட் பொக்கம் எண்ணீர் - 
கொடுந் தொழிலால் கூற்றுவன் தானேயாய் இருக்கிற சினத்த 
அம்புகளென்று விசாரியீர் ; கண்களைக் கெடுத்தாற் போன்ற 
செறிகிற இருளின் குற்றத்தை விசாரியீர் ; ( அம்புகள் என்றது 
அம்புகளையுடைய மறவரை . ) கன்று அகன்ற புனிற்றீற்றா வென 
நீர் வருவது பண்டு - கன்றைப் பிரிந்த ஈன்றணிமையுடைத்தா 
கிய ஈற்றுப்பசுவைப் போல ......... பண்டு காணும் ; இன்று எம் 
ஈசர் தில்லைத் தேற்றார் கொடி நெடு வீதியிற் போதிர் அத் தேர் 
மிசையே - இப்பொழுது எம்முடைய ஈசருடைய பெரும்பற்றப் 
புலியூரி ( ல் ) தெளியப்படாத பரத்தையருடைய கொடி கட்டப் 
பட்ட நெடிய தெருவிலே போகா நின்றீர் , அங்ஙனம் வருந்தி 
எங்களிடத்து வந்த தேரின் மேலேறி ; ( எ - று ) 

எனவே , நீர் வந்து இப்பொழுது சொல்லுகின்ற . 
அன்புடைமையெல்லாம் பொய் ; இப்படி எங்களுடன் ... 
சொல்ல வேண்டுவதில்லை ; முன்பு சிலகாலம் இடையூறு 
எண்ணாதே கன்று நினைத்த பசுப்போல வந்திலிரோ எனக் 
கொடுமை கூறியது . 
382. தோழி கூற்று: 

(பா -ம்) 1. பாங்கி . 

பேராசிரியர் . சில ஆளி எண்ணீர் , என்று பிரித்துக்கொண்டு 
யாளிகளை ஊறு செய்வன வாகக் கருதாது என்று பொருள் கூறுவர் . 
இன்னும் , கண்களுக்குக் கோளென்பது பார்வை ; இதனை இழித்த 
லென்பது கண்மணியை வாங்குதல் என்றும் அவர் விளக்குவர் . 


பரத்தையிற் பிரிவு 

461 
383. தோழிவாயில் வேண்டல் 
வாயில்பெறாது மன்னவனிற்ப 

ஆயிழையவட்குத் தோழிசொல்லியது . 
( இ - ள் . ) வாயில்பெறாது மன்னவன் நிற்ப 

வாயில் 
பெறாதே நாயகன் நிற்ப , ஆயிழையவட்குத் தோழி சொன்னது - 
அழகிய ஆபரணத்தையுடையாளுக்குத் தோழி சொன்னது . 


வியந்தலை நீர்வைய மெய்யே யிறைஞ்சவிண் டோய்குடைக்கீழ் 
வயந்தலை கூர்ந்தொன்றும் வாய்திற வார்வந்த வாளரக்கன் 
புயந்தலை தீரப் புலியூ ரானிருக் கும்பொருப்பிற் 
கயந்தலை யானை கடிந்த விருந்தினர் கார்மயிலே . 

( ப - ரை .) கார் மயிலே - கார் காலத்து மயிலை யொப்பாய் ; 
வந்த வாள் அரக்கன் - பேதம் செய்ய வந்த வாளாக்கனுடைய , 
புயம் தலை தீர - தோளும் தலையும் நெரிய , புலியூரான் இருக்கும் 
பொருப்பில் - பெரும்பற்றப்புலியூரில் தலைவன் வாழும் மலையில் , 
கயம் தலையானை கடிந்த விருந்தினர் - மெல்லிய தலையினையுடைத் 
தாகிய யானையை நம்மைக் கொல்லாமையில் மாற்றினவருமாய் , 
அந்நாயகர் நம்மிடத்து விருந்தினராய் வந்தவர் , வியந்து அலை 
நீர் வையம் மெய்யே யிறைஞ்ச - அலையுடைத்தாகிய 
சூழ்ந்த உலகத்தார் உண்மையாக வணங்கவும் , விண் தோய் 
குடை கீழ் - விசும்பு தோய்ந்த குடை பின் கீழே , வயம் தலை 
கூர்ந்து ஒன்றும் வாய் திறவார் - வேட்கை பெருகத் தம்மி 
டத்தே ஒரு வார்த்தையும் சொல்லுகிறாரில்லை , காண் . ( எ - று . ) 
383. தோழி கூற்று . 

( பா - ம் . ) 1. கார்புனத்தே . 
பதவுரையின் கீழ் ஏட்டில் பின்வரும் பகுதி காணப்படுகிறது . 

‘ வந்த வாளரக்கன் என்பது , பத்த..... கையாற் பொருப்பட்டது 
முயற்சியன்றி யிருத்தல் , நெரிக்க வண்டும் உற்சாகம் பண்ணாதே 
பழையபடியே யெழுந்தருளியிருக்க அவனெதிர்த்தான் 

என்பது 
கருத்து . 


கடல் 


462 


திருக்கோவையார் . 


384 , மனையவர் மகிழ்தல் 


கன்னிமானோக்கி கனன்றுநோக்க 
மன்னியமனையவர் மறித்துரைத்தது . 


( இ - ள் . ) கன்னி மான் நோக்கி கனன்று நோக்க - இளைய 
மான் நோக்கம் போன்ற நோக்கினையுடையாள் கோபித்துப் 
பார்க்க , மன்னிய மனையவர் மறித்துரைத்தது - நிலைபெற்ற மனை 
யிலுள்ளார் மறுத்துச் சொன்னது . 


தேவியங் கண்டிகழ் மேனியன் சிற்றம் பலத்தெழுதும் 
ஒவியங் கண்டன்ன வொண்ணு தலாடனக் கோகையுய்ப்பான் 
மேவியங் கண்டனை யோவந் தனனென வெய்துயிர்த்துக் 
காவியங் கண்கழு நீர்செவ்வி வௌவுதல் கற்றன்வே . 

(ப - ரை .) தேவி அங்கண் திகழ் மேனியன் - தன் தேவி 
யுடைய அழகிய கண் விளங்குகிற திருமேனியை யுடையவன் ; 
[ என்றது , நாச்சியார் 

அன்புடைமையாலே , 

திருவடி 
தொடங்கி திருமுடியளவும் திருவழகு பார்க்கையே தொழி 
லாகையாலே , அத்திரு நயனங்களில் அவர் மேனி முழுதும் 
விளங்காநின்ற தென்க ) , சிற்றம்பலத்து எழுதும் ஓவியம் கண் 

ஒண்ணு தலாள் - அவனுடைய திருச்சிற்றம்பலத்தே 
எழுதப்பட்ட சித்திரத்தைப் பார்த்தாலொத்த ஒண்ணுதலாள் , 
தனக்கு ஓகை உய்ப்பான் - அவளுக்கு மாயை சொல்லுவதாக (?) , 
மேவியம் கண்டனையோ வந்தனன் என - பொருந்தின எழுச்சி 
தொடரு மயலிலே ( ? ) கேட்டாயோ ? இனி வந்தான் காண் 
என்று சொல்லுமளவில் , வெய்துயிர்த்துக் காவியங்கண் கழுநீர் 
செவ்வி வௌவுதல் கற்றனவே - வெய்தாகப் பெருமூச்சு விட்டு 
நீலப் பூவையொத்து அழகிய கண்கள் செங்கழு நீரின் செவ்வி 
யைப் பற்றிக்கொள்ளக் கற்றன ( எ - று . ) 


டனன 


முன்பு நாம் வெறுப்பன செய்யினும் முனிந்து பார்க்கவறி 
யாத கண்கள் இவன் செய்த கொடுமையாலே மாராயம் சேரவும் ( ? ) 


பரத்தையிற் பிரிவு 

463 
வெகுண்டு பார்க்கும்படியாயிற்று , என நாயகனைக் கொடுமை 
கூறியவாறு . 


384. மனையவர் கூற்று . 


( பா - ம் ) , 1. மகிழ்ந்துரைத்தது . 

தேவியுடைய அழகிய கண்மலர்கள் சென்று விளங்கு 
மேனியையுடையவனெனினுமமையும் . மேவியங்கண்டனையோ வந்தன 
னெனவென்பதற்கு , அழகிய கண்டன் வந்தானென்று மேவியுரைப்ப 
வெனினுமமையும் - ( பே - ரை .) 

அம்பலத்தெழுதும் ஓவியம் : எழுதெழிலம்பலம் : இன்ன பல 
பல வெழுத்து நிலை மண்டபம் ( பரி 18:28 ; 19:53 ) . 


385. வாயின் மறுத்துரைத்தல் . 


ம் ... வாற்றோழி வாயில்வேண்ட 

அடல்வேலவனா ரருளுரைத்தது , 
( இ - ள் . ) மடவரல் தோழி வாயில்வேண்ட - மடப்பத்தை 
வெற்றியாகவுடைய நாயகி தோழிவாயில் வேண்ட , அடல் வேல 
வன் அருளுரைத்தது - வெற்றிவேலுடையவன் நிறைந்த அரு 
ளிருந்தபடியைச் சொன்னது . 


உடைமணி கட்டிச் சிறுதே ருருட்டி யுலாத்தருமிந் 
நடைமணி யைத்தந்த பின்னர்முன் னான்முகன் மாலறியா 
1 விடைமணி கண்டவர்வண் டில்லைமென் றோகையன் னார்கண் 

( முன்னங் 
கடைமணி வாணகை யாயின்று கண்டனர் காதலரே . 


( ப - ரை . ) உடை மணி கட்டிச் சிறு தேர் உருட்டி உலாத் 
தரும் - உடைமணியைக் கட்டிச் சிறு தேருருட்டி உலாவுகிற , 


464 


திருக்கோவையார் . 


வாகன 


இந்நடைமணியைத் தந்தபின் - நடவாநின்ற இம்மாணிக்கத்தை 
யொப்பாளைப் பெற்றபின் , முன் நான் முகன் மால் அறியா விடை 
மணிகண்டர் - முற்காலத்து அயனும் மாலும் அறியப்படாதே 
வைத்தும் , விடையை மேல்கொண்டு திரியும் நீல மணி போலும் 
திருமிடற்றையுடையவர் ( என்றது , இடபவாகனான நீலகண்டனை 

ரூபியாகப் பெற்றும் அயனும் மாலும் அறிந்தில ரென் 
பது கருத்து ), வண் தில்லை மென் தோகை அன்னார்கண்முன் - 
அவனுடைய வளவிய பெரும்பற்றப்புலியூரில் மெல்லிய மயிலை 
யொப்பார்கள் முன்பு , நம் கடைமணிவாள் நகையாய் இன்று 
கண்டனர் காதலரே - முத்து மணியையொத்த ஒளி சிறந்த 
முறுவலினையுடையாய் ! நம்முடைய் வாசலைக் காதலர் இன்று 
கண்டார் இத்தலையல்லவோ ? ( எ -- று . ) 


| 


புதல்வனைத் தந்த பின்பு புலத்தல் முறைமையன் றாயினும் , 
மணிவாணகையார் முன்பு வாயினேர்தல் பெண்மையன்றென 
மறுத்தாள் போலும் . உலாத்தரும் புதல்வன் என்றமையால் , 
இவன் உலாத்தருமளவும் புறத்தொழுக்கத்தே 
என்பது கருத்து . நடவானின்ற மாணிக்க மெனவே , நம்மை 
வேண்டாராயினும் மாணிக்க நடைபெற்றாலொத்த தம் புதல்வனை 
வேண்டாராயினார் பரத்தையர் மேல்வைத்த அன்பினா லென்பது . 


நின்றான் 


385. தலைமகள் கூற்று . 


( பா - ம் . ) விடமணிகண்டர் . 


உடைமணி 


பலமணிகள் கோக்கப் பெற்ற ஓர் அரையணி . திரு 
வரையுடைமணி ( தக்க . காப்பு ) உடைமணி கணகணென ( பெரி 
யாழ்வார் . திருமொழி . ) ஒருவரைப் பங்கி னுடையாள் குமாரனுடை 
மணிசேர் , திருவரை ( கந்தரலங் . 13 ) உடைமணியினோசைக் கொதுங்கி 
( திருவிடை . மும் , 11. ) உடைமணி பொற்சிலம் பொலிக்கும் கோயில் 
( சீவக . 2407 ) . 


[ வாய் 


( 
பரத்தையிற் பிரிவு 

465 . 
386 . பாணனொடு வெகுளுதல் . 
மன்னியாழ்ப்பாணன் வாயில் வேண்ட 

மின்னிடைமடந்தை வெகுண்டுரைத்தது. 
( இ - ள் .) , மன்னி யாழ்ப் பாணன் வாயில் வேண்ட - நிலை 
பெற்ற யாழினையுடைய பாணன் வாயில் வேண்ட , மின்னிடை 
மடந்தை வெகுண்டு உரைத்தது - மின்னையொத்த இடையினை 
யுடைய நாயகி கோபித்துச் சொன்னது . 
மைகொண்ட கண்டர் வயல்கொண்ட தில்லை.மல் கூரர்நின் 
மெய்கொண்ட வன்பின ரென்பதன் விள்ளா வருள் பெரியர் 
வைகொண்ட ஆசிகொற் சேரியின் விற்றெம்மில் வண்ண 

( வண்ணப் 
பொய்கொண்டு நிற்கலுற் றோபுலை யாத்தின்னி போந்ததுவே . 
( ப - ரை . ) மைகொண்டகண்டர் 

கருமை 

நிறத்தைக் 
கௌவிக்கொண்ட திருமிடற்றையுடையவர் , வயல் கொண்ட 
தில்லை - அவருடைய வயல் சூழ்ந்த பெரும்பற்றப்புலியூரில் , 
மல்கூரர் - சிறந்த தலைவர் ( ? ) , நின்வாய் மெய் கொண்ட அன்பி 
னர் என்பதென் - உன்னிடத்து உண்மை பொருந்தின அன்பை 
யுடையவர் இன்று எனக்குச் சொல்வதென் ? விள்ளா அருள் 
பெரியார் - நீங்காத அருள் பெரியவர் அல்லரோ அவர் ? 
வைகொண்ட ஊசி கொற்சேரியின் விற்று - கூரிய ஊசியைக் கொற் 
சேரியிலே விற்று ( எங்களுக்கு நீ அவர் செய்தி சொல்லுவது 
கொற்சேரியில் ஊசிவிற்றதனோடு ஒக்கும்; ஊ சி ( யின் ) 
கூர்மை சால்லுவாள் போன்று , 

சொற் 
கூர்மை சொன்னபடி ) எம்மில் 

வண்ண 

வண்ணப் பொய் 
கொண்டு நிற்கலுற்றோ புலை ஆத்தின்னி போந்ததுவே - ( எம் 
இல்லத்து ) உன்னுடைய மிகவும் அழகிய தாய்த்தோன்றும் பொய் 
வனே , நீ வந்தது ? (எ - று . ) 

591 


வள் 


466 


திருக்கோவையார் . 


நீங்காத அருள் புரிவோர் , என்றது , அவர் பரத்தைய 
ரிடத்து அன்பினால் பிரிந்தாரல்லர் ; தம் காரணத்தால் அவர்கள் 
வருந்து கையில் அருளுடைமையாற் பிரிந்தார் , என்க . 
பொய் சொல்லியும் என் முன்னே நிற்பதாகவோ வந்தாய் என் 
கையில் , கல்லுங் கட்டியும் முதலாயின கொண்டு வெருவிக்கத் 
தொடங்கினார்களாகக் கொள்க . ஆத்தின்னி சொல்லினிமை 
நோக்கி ஒற்றுமிக்கது .. 


னே 


386. தலைமகள் கூற்று . 

1. ( பா - ம் ) விற்குநின் . 

நின் வாய் ......... வன்பினர் - சின்சொல்லின் அளவில் அன்பி 
னர் உண்மையில் அன்பில்லாதவர் . யாரினு மினியன் பேரன் பின 

யாணரூரன் வாணன் வாயே (குறுந் . 85) என்றதையும் காண்க . 

ஆத்தின்னி: கன்று பெறு வல்சிப் பாணன் ( நற் . 310. 9) . 
கன்று தின்னி புலையா (தஞ்சை . 393 ), வன்மேதி தின்னி ( கலைசைக். 
410) 


--- 


387. பாணன் புலந்துரைத்தல் . 


கருமலர்க்கண்ணி கனன்று கட்டுரைப்ப 
புரியாழ்ப்பாணன் புறப்பட்டது . 


( இ - ள் . ) கருமலர்க் கண்ணி கனன்று கட்டுரைப்ப . கரிய 
மலரையொத்த கண்களையுடையாள் கோபித்துச் சொல்ல , 
புரியாழ்ப்பாணன் புறப்பட்டது - விரும்பத்தக்க யாழினையுடைய 
பாணன் புறப்பட்டது . 


கொல்லாண் டிலங்கு மழுப்படை யோன்குளிர் தில்லையன்னாய் 
வில்லாண் டிலங்கு " புருவநெரியச் செவ்வாய் துடிப்பக் 
கல்லாண் டெடேல் கருங் கண்சிவப் பாற்று கறுப்பதன்று 
பல்லாண் டடியே னடிவலங் கொள்வன் பணிமொழியே 


பரத்தையிற் பிரிவு 

467 
( ப - ரை .) கொல் ஆண்டு இலங்கு மழுப் படையோன் 
கொல் தொழில் இடத்தே விளங்குகிற மழுவாயுதத்தையுடைவன் , 
குளிர் தில்லை அன்னாய் - அவனுடைய குளிர்ந்த பெரும்பற்றப் 
புலியூரை யொப்பாய் ! வில் ஆண்டு இலங்கு புருவம் நெரிய - 
வில்லை அடிமை கொண்டு விளங்குகிற புருவம் தெரியவும் , 
செவ்வாய் துடிப்ப - சிவந்த வாய் துடிப்பவும் , கல் ஆண்டு 
எடேல் - அவ்விடத்துக் கல் எடாதே கொள் ; கருங்கண் சிவப்பு 
ஆற்று - கரிய - கண்கள் சிவப்பை 

கண்கள் சிவப்பை ஆற்றுவாயாக . - ( இவை 
என்னெனில் , ] கறுப்பது அன்று - நான் விண்ணப்பம் செய்த 
வார்த்தை - கோபிக்கப்படுவதொன்றன்று காண் . பல்லாண்டு 
உனக்குப் பல்லாண்டுகள் சொல்லுவதாக ; அடியேன் அடிவலம் 
கொள்வன் பணிமொழியே - தாழ்ந்த வார்த்தையினையுடையாய் ! 
அடியேன் சீர்பாதம் வலங்கொண்டு போகிறேன் . ( எ - று ) 

இனனாகையாலே கல்லெடுத்த விடத்தும் கலங்காது நின்று 
புகழ்ந்தும் பல்லாண்டு கூறியும் தன் பொய் மெய்யாக்கியும் 
கோபம் 

கழன்றனன் . தாழ்ந்த வார்த்தையினை 
யுடையாளென்றமையால் , உனக்கு இக்கடுஞ் சொல் தகாது 
என்றது . 


387. பாணன் கூற்று . 

( பா - ம் ) 1. புருவநெளிய : புருவநெறிக்க . 2. வெவ்வாய் . 


388. விருந்தொடுசெல்லத் துணிந்தமை கூறல் . 

பல்வளை பரிசுகண் 

டில்லோ ரியம்பியது . 
-ள் .) பலவளை பரிசு கண்டு - பலவளைகளையுடையாள் 
இயல்பைக்கண்டு , - இல்லோர் இயம்பியது - இல்லிலுள்ளார் 
சொன்னது . 


468 


திருக்கோவையார் . 


மத்தக் கரியுரி யோன்றில்லை யூரன் வரவெனலுந் 
தத்தைக் கிளவிமுகத் தாமரைத் தழல்வேன் மீளிர்ந்து 
முத்தம் பயக்குங் கழுநீர் விருந்தொடென் னாதமுன்னங் 
கித்தக் கருங்குவ ளைச்செவ்வி யோடிக் கெழுமினவே 

(ப - ரை. ) மத்தக் கரி உரியோன் - மதயானையின் தோலைப் 
போர்த்தவன் , தில்லை ஊரன் 

வரவெனலும் - அவனுடைய 
பெரும்பற்றப்புலியூரிற்றலை வன் வா ராநின்றானென்று சொல்லு 
மளவில் , தத்தைக் கிளவி முகத்தாமரைத் தழல் வேல் மிளிர்ந்து 
முத்தம் பயக்கும் கழுநீர் - கிளியையொத்த வார்த்தையினையுடை 
யாள் முகமாகிய தாமரைப்பூவில் வெம்மையுடைத்தாகிய வேல் 
போல் உலாவிக் கண்ணின் 

நீர்த்துளியாகிய 

முத்துக்களை 
விடுகிற கண்ணாகிய செங்கழுநீர்கள் ( செங்கழுநீர் என்றது , 
கோபத்தால் எறிவிக்கையால் ) , விருந்தொடு என்னாத முன்னம் 

விருந்தினருடனே வந்தான் என்று சொல்லுவதற்கு முன்னே , 
கித்த - விரைய , கருங்குவளைச் செவ்வி ஓடிக் கெழுமினவே 
கரிய நீலப் பூவின் செவ்வியை யடைந்தன . ( எ - று .) 

என்ன இல்லக் கிழத்தியோ; என்றது . 


388. இல்லோர் கூற்று . 

1. மத்தம் - களிப்பு மத்தமதமாக்கவுட்டு ( குமரகுரு. 47.1 ) 


389 . ஊடல் தணிவித்தல் 
தோன்றலைத் துணையொடு தோழிகண்டு 

வான்றகைமடந்தையை வருத்தந்தணித்தது . 
( இ - ள் . ) தோன்றலைத் துணையொடு தோழிகண்டு - பிள்ளை 
யைத் துணையாக வருதலோடே தோழி கண்டு , வான் றகை 
மடந்தையை வருத்தந் தணித்தது - பாலியத் தகைமைப்பாட்டை 
யுடைய நாயகியை வருத்தம் தணியும்படி சொன்னது . 


பரத்தையிற் பிரிவு 


469 


கவலங்கொள் பேய்த்தொகை பாய்தரக் காட்டிடை யாட்டுகந்த 
தவலங்கி லாச்சிவன் றில்லையன் னாய்தழு விம்முழுவிச் 
சுவலங் கிருந்தந் தோன்றற் றுணையெனத் தோன்றுதலால் 
அவலங் களைந்து பணி செயற் பாலை யரசனுக்கே . 

(ப - ரை .) கவலங்கொள் பேய்த்தொகை பாய்தரக் காட் 
டிடை ஆட்டுகந்த - கானம் பாய்கிற ( ?) பேய்த்திரள்கள் திருக் 
கூத்தைக் கண்டு களித்து இரண்டு கால்களையும் கூப்பி ( ? ) க் 
குதிபா ... சுடுகாட்டிலே ஆடு தலை விரும்பின , தவல் அங்கு 
இலாச் சிவன் தில்லை அன்னாய் - கெடுதல் தன்னிடத்தில்லாத 
சிவனுடைய பெரும்பற்றப் புலியூரை யொப்பாய் ! தழுவி முழுவி 
முத்தமிட்டுக் கொண்டு , சுவல் அங்கு இருந்த - ( சுவலிடத்து 
ஏறியிருந்த ) , நம் தோன்றல் - நம் தோன்றலை , துணையெனத் 
தோன்றுதலால் அவலம் களைந்து பணி செயற்பாலை அரச 
னுக்கே - புதல்வனைக் கொண்டு மனையிடத்தே வருகிறபொழுதே 
நாயகி ஊடல் அறிவான்போல் பிள்ளையைப் பாராட்டி வருதல் 
ந்நிலத்தைக் குலைந்து நீ ஊடுதல் போல ஆங்கு அவலமா 
யிருந்தது ; அதனால் ஒழிவாயாக ; கிலேசத்தைப் போட்டு 
அரசன் ஏவினது செய்கையே முறைமை . ( எ - று . ) 

அரசனென்றது ஈண்டு உவமை வாசகம் . 


389. தோழி கூற்று . 

கவலம் கொள் பேய்த்தொகை பாய்தர - கவற்சி கொள்ளுதற் 
கேதுவாகிய பேய்த்திரள் கரணங்களைப் பாயா நிற்ப , ( பே - ரை .) 


390 . 


அணைந்தவழியூடல் . 
தெளிபுன லூரன் சென் றணைந்தவழி 

ஒளிமதி.நுதலி யூடியுரைத்தது . 
( இ - ள் .) தெளிபுனல் ஊரன் சென்றணைந்தவழி - தெளிந்த 
புனலையுடைத்தாகிய ஊரையுடையவன் சென்றணைந்த விடத்து , 


470 


திருக்கோவையார் . 


ஒளிமதி நுதலி ஊடி உரைத்தது - ஒளியுடைத்தாகிய மதியை 
யொத்த நெற்றியினையுடையாள் வெறுத்துச் சொன்னது . 


சேறான் றிகழ்வயற் சிற்றம் பலவர் தில் லைநகர்வாய் 
வேறான் றிகழ்கண் விளையார் வெகுள்வர்மெய்ப் பாலன் 

( செய்த 
பாறான் றிகழும் பரிசின மேவும் படி - றுகவேம் 
காறான் றொடறொட ரேல்விடு தீண்டலெங் கைத்தலமே 


( ப - ரை . ) சேல் தான் திகழ் வயல் சிற்றம்பலவர் தில்லை 
நகர்வாய் வேல் தான் திகழ் கண் இளையார் வெகுள்வர் - சேல் 
சிறந்த வயல் சூழ்ந்த சிற்றம்பலத்தே யுள்ளவருடைய பெரும் 
பற்றப்புலியூராகிய நகரிடத்துள்ள வேல்போலச் சிறந்தகண்களை 
யுடைய இளையோர் கோபிப்பர் ; அதுவேயுமன்றி , மெயப்பாலன் 
செய்த பால்தான் திகழும் பரிசினம் ; மேவும் படிறு உகவேம் - 
உடம்பானது பிள்ளையாலே உண்டாக்கப்பட்ட முலைப்பாலால் 
இகழத்தக்க பரிசினையுடையேம் ; அதுவேயுமன்றி , நீர் செய்யும் 
வஞ்சகங்களை விரும்போம் ; ஆதலால் , கால்தான் தொடல் - 
காலைப்பிடியாதேகொள் ; விடு , தீண்டல் எம் கைத்தலமே - 
எங்களைத் தீண்டப் பெறாய் ; ஆதலால் எம் கைத்தலங்களை விடு 

( எ - று .) 


வாயாக 


தான் - நாலடியும் அசை . 

. 


இளையார் வெகுள்வர் என்றது , என்வெகுளிக்கு நீ பயப்படு 

கண்டால் இளையவர் வெகுளிக்கும் அஞ்சவேண்டு 
மென்றது . இளையாரென்றது , பண்டை இளையோரில் நின் 
பரத்தையரில்லா தாரில்லை என்றது ; யான் ஒருத்தியை ஊடல் 
தணிக்கப் புகுந்து வீணாய்ப் பகைகொள்ளா நின்றாய் என்றது ; 
பகைகொண்டாலும் இவ்விடத்தின்பமில்லை என்பதுபட்டு 
இகழும் பரிசினம் என்றாள் ; பெற்றவின்பங்கொண்டு நிற்கிலும் 
நாங்கள் இனி நம்போம் என்பதுபட படிறுகவேம் என்றாள் . 


பரத்தையிற் பிரிவு 


471 


390 , தலைமகள் கூற்று . 

(பா - ம் . ) 1. பரிசினமேறும் . 

குறிப்பு: பதவுரையிலும் விளக்கவுரையிலும் இகழும் 
பரிசினம் என்றுகொண்டே பொருள் கூறப்பெற்றுள்ளது . 


391. புனலாட்டுவித்தமை கூறிப்புலத்தல் 

ஆங்கதனுக் கழுக்கமெய்தி 

வீங்குமென்முலை விட்டுரைத்தது . 
( இ - ள் . ) ஆங்கதனுக் கழுக்கமெய்தி - அவன் 

அவன் மு 

ன் 

பு 
செய்து வந்த புதுப்புனலாட்டுக்கு வெறுத்து , வீங்குமென்முலை 
விட்டு ரைத்தது - பொழுதைக்குப் பொழுது விம்முகிற முலை 
பினையுடையாள் தோன்றச் சொன்னது . 


செந்தார் நறுங்கொன்றைச் சிற்றம்பலவர் தில்லை நகர்வாய் 
பந்தார் விரலியைப் பாய்புன லாட்டிமன் பாவியெற்கு 
வந்தார் பரிசுமன் றாய்நிற்கு மாறென் வளமனையிற் 
கொந்தார் தடந்தோள் விடங்கா லயிற்படைக் கொற்றவரே . 

( ப - ரை . ) செந்தார் நறுங்கொன்றைச் சிற்றம்பலவர் - நறு 
நாற்ற முடைத்தாகிய கொன்றை மாலையாகிய சிவந்த மாலையை 
யுடைய திருச்சிற்றம்பலநாதருடைய , தில்லை நகர்வாய் - பெரும் 
பற்றப்புலியூ ராகிய நகரியிடத்து , பந்தார் விரலியைப் பாய் புன 
லாட்டி . - பந்தின் தொழில் பயின்ற விரலினையுடையாளைப் 
பன 
லாடப் பண்ணி , வந்தார் பரிசும் அன்றாய் - புனலாடவந்தவர்கள் 
செய்தியும் ........... பாவி யெற்கு ......... நிற்குமாறு என் - 
நிற்கிறபடி ஏன்தான் ? வளமனையில் - வளவிய மனையிடத்திலே 
வந்து , கொந்தார் தடந்தோள் விடம்கால் அயில்படை கொற்ற 


> 


472 


திருக்கோவையார் . 


வரே - கொத்துமாலை நிறைந்த பெரிய தோள்களையும் விஷத் 
தைக் காலுகிற வேலையுமுடைய வெற்றியையுடையவர் ; [நிற்கிற 
படி என் என்று கூட்டுக . ) ( எ - று . ) 

புதுப்புனலாடப் பண்ணி அவ் ஈரக்கோலத்துடன் நிற்றல் 
மகளிற்கு பொறாமை செய்யும் ; அதுவேயுமன்றி , அவரணிந்த 
கோலத்து மாலையையும் அணிந்து நின்றமையால் புதுப்புன 
லாடி வந்தார் பரிசு மன்றாய் இருந்தது ( என்றாள் . ) கொற்றவு 
ரென்றது மாலை சூடிவந்தார் என்னுங் கருத்தால் , விடங்காலையிற் 
படை யென்றது , சத்துரு ஜயம் பண்ண வேலெடுத்தது போலும் 
மகளிரை வருத்த 

சூடினது . 


மாலை 


391. தலைமகள் கூற்று . 

( பா - ம் .) 1. தில்லை ஈகரோர் . 

‘ வர்தார் பரிசு மன்றாய் என்றதற்குப் புன லாடட வந்தவர்கள் 
செய்தியுமுடையாய் என்றும் , பாவியெற்ஞ என்றதற்கு ‘ தவம் செய் 
தார் என்.றும் . பதவுரையிலும் , விளக்கவுரையின் இறுதியில் , என 
விரண் சேர்த்தெண்ணி னாற் சேர்த்துயணி துறல் மகளிர்க்குப் பெரும் 
பான்மையா தலின் இவன் மாமுடியணிந்தானென்க என்றும் எட்டில் 
எழுதப்பெற்றுள்ளன . இவை விளக்காமையால் விடப்பட்டன . 


--- 


892 . 


கலவிகருதிப்புலத்தல் . 


கலைவளரல்கு றலைமகன்றன்னொடு 
கலவிகருதிப் புலவிபுகன்றது . 


( இ - ள் . ) கலைவளர் அல்குல் - மேகலையணிந்த அல்குலினை 
யுடையாள் , தலைமகன் தன்னொடு, - நாயகனுடனே , கலவி 
கருதிப் புலவி புகன்றது - கலவியைக்கருதிப் புலவியான 
வார்த்தைபைச் சொன்னது . 


பரத்தையிற் பிரிவு 


473 


மின் றுன் னியசெஞ் சடைவெண்மதியன் விதியுடையோர் 
சென்றுன் னியகழற் சிற்றம் பலவன் றென்னம் பொதியின் 
நன்றுஞ் சிறியவ ரில்லெம் தில்லால் ஓரமன்னோ 
இன்றுன் றிருவரு ளித்துணை சாலுடன் னெங்களுக்கே. 

( ப - ரை . ) மின் துன்னிய செஞ்சடை வெண் மதியன் - ஒளி 
சிறந்த செஞ்சடையிலே வெள்ளிய பிறையை வைத்தவன் ; 
விதியுடையோர் சென்று உன்னிய கழல் சிற்றம்பலவன் - 
தொண்டு செய்து தன்னை அடைதற்கு ஆகமவிதியுடையோர்கள் 
கன்ம காண்டத்தினின்று ஞானகாண்டத்திலே சென்று நினைக்கிற 
திருவடிகளையுடைய திருச்சிற்றம்பலநாதன் ; தென்னம் பொதி 
யின் - அவனுடைய தெற்கின்கண் உண்டாகிய அழகிய பொதி 
யின் மலையிடத்து , நன்றும் சிறியவர் இல் எமது இல்லம் - 
மிகவும் சிறியோராகிய குறவர் குடி எங்கள் 

குடி ; 

நல் ஊர - நல்ல 
ஊரையுடையவனே ! இன்று உன் திருவருள் இத்துணைசாலும் 
எங்களுக்கே - இக்காலத்து உன்னுடைய திருவருள் இத்தனை 
யும் வேண்டுவதுபோலும் எங்கள் அளவில் . 

எனவே , முற்காலம் இவன் கிலேசிக்கவும் தாங்கள் அறியா 
பானமை தோன்றச் சொன்னது . 


392. தலைவி கூற்று . 


393 . மிகுத்துரைத்தூடல் . 
நாடுமூரு மில்லுஞ்சுட்டி 

ஆடற்பூங்கொடி யூடியுரைத்தது . 
( இ - ள் . ) நாடும் ஊரும் இல்லும் சுட்டி - பாட்டையும் 
ஊரையும் வீட்டையும் குறித்து , ஆடல பூங்கொடி ஊடி உபைத் 

அசைந்த பூங்கொடியினை யொப்பாள் வெறுத்துச் 
சொன்னது . 

60 


tes 


474 


திருக்கோவையார் . 


செழுமிய மாளிகைச் சிற்றம் பலவர்சென் றன்பர்சிந்தைக் 
கழுமிய கூத்தர் கடிபொழி லேழினும் வாழியரோ 
விழுமிய நாட்டு விழுமிய நல்லூர் விழுக்குடியீர் 
விழுமிய வல்லகொல் லோவீன்ன வாறு விரும்புவதே 

(பரை ) செழுமிய மாளிகைச் சிற்றம்பலவர் - வளவிய 
மாடங்களாலே சூழப்பட்ட திருச்சிற்றம்பலத்தேயுள்ளவர் , 
சென்று அன்பர் சிந்தை கழுமிய கூத்தர் - அன்பர் சிந்தை 
களிலே சென்று செறிகிற திருக்கூத்தையுடையவர் , கடி 
பொழில் ஏழினும் வாழியரோ - அவராலே காக்கப்பட்ட 
பூமிகளேழினும் வாழியரோ ( வாழியும் , அரோவும் அசைநிலை ) ; 
விழுமிய நாட்டு விழுமிய நல்லூர் விழுக்குடியீர் - சீரிய நாட்டில் 
சீரிய நல்லூரில் சீரிய குடியிலுள்ளீர் ! விழுமிய வல்ல கொல் 
லோ இன்னவாறு விரும்புவதே - இவ்வொழுக்கத்தை விரும்பு 
வது சீரியதன்றுபோலேயிருந்தது . ( எ- று . ) 

நாடும் ஊரும் இல்லும் புகழ்ந்து , நீர் இவற்றிற்குத் 
தக்க ஒழுக்கமுடையீர் ) அல்லீர் எனவே , கூட்டத்துக்கு உடன் 
பாடில்லாமை தோன் றினது . 


393. தலைவி கூற்று. 

(பா-ம் .) 1. விரும்புதல் . 


3941. 


ஊடனீடிவாடியுரைத்தல் . 


வாடா வூட 
னீடா வாடியது . 


( இ - ள் . ) வாடா ஊடல் நீடா - குறையா ஊடல் நீட்டிப்ப , 
வாடியது - நாயகன் வாடினது . 


பரத்தையிற் பிரிவு 

475 
திருந்தே னுயநின்ற சிற்றம் பலவர் தென் னம்பொதியில் 
இருந்தே னுயவந் திணைமலர்க் கண்ணினின் னோக்கருளிப் 
பெருந்தே னெனநெஞ்சுகப்பிடித் தாண்டநம் பெண்ணமிழ்தம் 
வருந்தே லதுவன் றிதுவோ வருவதொர் வஞ்சனையே. 

( ப - ரை .) திருந்தேன் உய கின்ற சிற்றம்பலவர் - ஒரு வழி 
யாலும் திருந்தாதவன் உய்யும்படி தன்கண் வரும் திருமேனி 
காட்டி நின்ற சிற்றம்பலநாதன் , தென்னம் பொதியில் இருந்தேன் 
உய வந்து இணை மலர்க் கண்ணின் இன் நோக்கு அருளி 
அவருடைய தெற்கின்கண் உண்டாகிய அழகிய பொதியின் 
மலையிடத்தே ஒருமுயற்சியின்றியே இருந்த நான் பிழைக்கும்படி 
வந்து இணையொத்த மலரையொத்த கண்களின் இனிய நோக் 
கைத் தந்து , பெருந்தேன் என கெஞ்சு , உகப் பிடித்தாண்ட நம் 
பெண்ணமிழ்தம் - பெருந்தேனை யொப்ப இனிதாய நெஞ் 
உருகும்படி பற்றித் தன் வசமாக்கிக்கொண்ட நம் பெண்ணாகிய 
அமிழ்தே , அது வன்று ; இதுவோ , வருவதோர் வஞ்சனையே - 
அல்லகாண் இது ; வரக்கடவதொரு வஞ்சனைகாண் ; வருந்தேல் 
நெஞ்சமே , வருந்தாதே கொள் . 


சு 


394. தலைமகன் கூற்று . 

தன்னை நோக்கியொரு முயற்சியுமில்லாத யான் பிறவித்துன் 
பத்திற் பிழைக்கத் தானே வந்து தன்னிணை மலர்க்கண்ணினதினிய 
கடைக்கண் நோக்கத்தைத் தந்து பெருந்தேன் போன் றினிதாய் , என் 
வன் மனநெகிழ என்னை வலிந்து பிடித்தடிமை கொண்ட பெண்ணடமிழ்த 
மென வேறுமொரு பொருள் விளங்கியவாறு கண்டுகொள்க ( பே - ரை .) 


395. துனியொழிந்துரைத்தல் 
தகுதியினூரன் மிகுபதநோக்கிப் 

பனிமலர்க்கோதை தனியொழிந்தது . 
( இ - ள் .) தகுதியினூரன் மிகுபதம் நோக்கி - நாயகனுடைய 
அன்புமிக்க செவ்வியைப் பார்த்துத் தகுதியுடைமையாலே , ஆங் 


476 


திருக்கோவையார் . 


கொரு சூழல் பாங்கி பார்த்தது - அவ்விடத்தே ஒரு விசாரத் 
தைப் பாங்கி சொன்னது . 


இயன்மன்னு மன்புந் தார்க்கென் னிலையிமை யோரிறைஞ்சுஞ் 
செயன்மன்னுஞ் சீர்க்கழற் சிற்றம் பலவர் தென்னம்பொதியிற் 
புயன்மன்னு குன்றிற் பொருவே றுணையாப்பொம் மென் 

[ னிருள்வாய் 
அயன்மன்னும் யானை துரந்தரி தேரு மதரகத்தே . 

( ப - ரை . ) இமையோர் இறைஞ்சும் செயல் மன்னும் சீர் 
கழல் தேவர்கள் வணங்குகிற செய்தி நிலைபெற்ற சிறந்த 
திருவடிகளையுடைய , சிற்றம்பலவர் தென்னம் பொதியில் - 
சிற்றம்பலநாதனுடைய தெற்கின்கணுண்டாகிய அழகிய பொதி 
யின்மலையிடத்து , புயல் மன்னுகுன்றில் - மேகங்கள் நிலைபெற்ற 
பக்கமலையிடத்தே , பொருவேல் துணையா - சிறந்த வேலைத் துணை 
யாக , பொம்மென் இருள்வாய் - செறிந்த இருளிடத்தே , அயல் 
மன்னும் ஆனை துரந்து அரி தேரும் அதரத்தே - வழிப்பக்கங்கள் 
தோறும் நிலைபெற்ற யானைகளை ஓட்டிச் சிங்கங்கள் உணவு தேடு 
கிற வழியிடத்தே , வ .........இயல் மன்னும் அன்பு தந்தார்க்கு 
என் நிலை - இயற்கை நிலைபெற்ற அன்பைத் தந்தவர்க்கு நீ இங் 
ஙனே வெறுத்து நிற்கிற நிலை என்தான் ? ( எ- று .) 


இயல் மன்னுமன்பு தருதல் செயற்கையாகில் அப்படி 
வந்து வருந்தவேண்டியதில்லை ; ஆதலால் அவருடைய அன்பு 
இயற்கை அளவிலே ( அமைந்தது ) எனமுன் நிகழ்ந்தது கூறி 
நெஞ்சு நெகிழ்ந்தது . 


395. தலைவி கூற்று . 

( பா - ம் . ) 1. தகுதியிலூரன் . 


பொம்மென் . பொம்மென்ன வண்டலம்பும் ( கம்ப . பால . கார் 
முக . 22. ) பொம்மலோதி ( குறுந் . 191 ; 6 ) 


பரத்தையிற் பிரிவு 


477 


396 . 


புதல்வன் மேல்வைத்துப் புலவி தீர்தல் . 


புதல்வனது திறம்புகன்று 
மதரரிக்கண்ணி வாட்டமுற்றது . 


( இ - ள் . ) புதல்வனது திறம் புகன்று - பிள்ளையுடைய ...... 
பைச் சொல்லுவாள்போன்று , மதர் அரிக் கண்ணி வாட்ட 
முற்றது - .... த்துடனே நல்ல நிறம் பரந்த கண்களை 
யுடையாள் வாடினது . 


கதிர்த்த நகைமன்னுஞ் -சிற்றவ்வை மார்தம்மைக் கண் 

[ பிழைப்பித் 
தெதிர்த்தெங் குநின்றெப் பரிசளித் தானிமை போரிறைஞ்சு 
மதுத்தங் கியகொன்றை வார்சடை யீசர்வண் டில்லைநல்லார் 
பொதுத்தம் பலங்கொணர்ந் தோபுதல் வாவெம்மைப் பூசிட் 

( பதே . 
( ப - ரை . ) இமையோர் இறைஞ்சும் மதுத்தங்கிய கொன்றை 
வார் சடை ஈசர் - தேவர் வணங்கப்பட்ட , மதுநிலை பெற்ற 
கொன்றைமாலையினை அணிந்த நீண்ட திருச்சடையையுடைய 
ஈசர் , வண் தில்லை நல்லார் பொதுத் தம்பலம் கொணர்ந்தோ 
புதல்வா எம்மைப் பூசிப்பது - அவருடைய வளவிய பெரும்பற் 
றப்புலியூரிடத்து நல்லோராகிய பரத்தையர்க்கெல்லாம் பொது 
வாகிய நின் பிதாவின் தம்பலத்தைக் கொண்டு வந்தோ , புதல் 
வனே ! நீ எம்மைக் கொண்டாடுவது ? ( அது ) கிடக்க ; கதிர்த்த 
நகை மன்னும் சிற்றவ்வைமார் தம்மைக் கண் பிழைப்பித்து 
ஒளியுடைத்தாகிய முறுவல் சிலைபெற்ற சின்றன்னைய ராகிய தில்லை 
நல்லாரைக் கண் புதைப்பித்து , எதிர்த்து எங்கு நின்று எப்பரிசு 
அளித்தான் - அவ்வளவிலே உன்னைச் சிந்தித்து எவ்விடத்தே... 

யாலே உனக்குத் தம்பலம் இட்டான் நின்று ? ( எ - று , 
என்றது , அவர்கள் காணாதது ஓரிடம் எங்குப் பெற்றான் 
என்றும் , எப்பரிசு அளித்தானென்றும் . 

அவர்கள் 
காண்கிறார்களோ என்று பயப்பட்டு நடுங்குகையாலே அந் 
நடுக்கத்திலே உனக்கிட்ட விரகு எனௌ ...........ட்டஞ்சலி 


478 


திருக்கோவையார் . 


பண்ணி அன்றோ, பரத்தையர்க்குப் பொதுவாகிய தம்பலத்தைக் 
கொண்டு 

பூசிக்குமது புதல்வர்க்கு இயல்பன்று ( என்றும் 
கொண்டு கூறினாள் எனக் கொள்க . ) 


396. தலைவி கூற்று . 

( பா - ம் ) 1. வாட்டந் தவிர்ந்தது . 


2 . 


சிற்றவ்வைமார்களைக் 


397 . 


கலவியிடத்தூடல் 


சீறடிக்குடைந்த நாறிணர்த்தாரவன் 
தன்மைகண்டு பின்னுந்தளர்ந்தது . 


ணர்த் தாரவன் 


( இ - ள் . ) சீறடிக்கு உடைந்த 
சிறிய அடியினையுடையாள் காரணமாக 


-- 


11 


சிலைமலி வாணுத லெங்கைய தாக மெனச்செழும்பூண் 
மலைமலி மார்பி னுதைப்பத்தந் தான்றலை மன்னர் தில்லை 
உலைமலி வேற்படை யூரனிற் கள்வரி லென்னவுன்னிக் 
கலைமலி காரிகை கண்முத்த மாலை கலுழ்ந்தனவே . 

( ப - ரை .) சிலை மலி வாணுதல் எங்கையது ஆகம் என 
வில்லை யொத்து ஒளி சிறந்த நெற்றியினையுடைய என் தங்கை 
யுடைய ......... தன் மார்பைக் கருதி , செழும் பூண் மலை மலி 
மார்பின் உதைப்பத் தந்தான் தலை - ( வளவிய பூணையுடை 
டமலையை யொத்த மார்பினை நான் உதைப்ப மார் (பினால் ) ஏலாதே 
தலை ( யால் ) ஏற்றான் . (நெஞ்சிலிருக்கிறவர்களுக்கு நோமென்று 
கருதித் தலையால் ) ஏற்றானென்க .) மன்னர் தில்லை உலைமலி வேல் 
ஊரனின் கள்வர் 

இல் 

என்ன உன்னி - முதலியாரின் 
பெரும்பற்றபுலியூரிடத்துக் உலைத்தொழிலால் சிறந்த வேலா 
யுதத்தையுடைய நாயகரைப் போலக் கள்வரில்லையென்று விசா 
ரித்து , கலை மலி காரிகைகண் முத்துமாலை கலுழ்ந்தனவே .. 


4 


படை 


பரத்தையிற் பிரிவு 


479 


மேகலையாற் சிறந்த நாயகியின் கண்கள் முத்தமாலை போலக் 
கண்ணீர்த் துளி தாரை தோன் றும்படி அழுதன. ( எ - று . ) 


397 , உழையர் கூற்று . 


தோழி கூற்றும் , தலைவன் கூற்று மாம் 


இப்பாடலைப் பின்வரும் கம்பராமாயணச் செய்யுளோடு ஒப்பிடுக : 


கொள்ளைப்போர் வாட்கணாளங் கொருத்தி யோர்குமரனன்னான் 
வள்ளத்தா ரகலந் தன்னை மலர்க்கையாற் புதைப்ப நோக்கி 
உள்ளத்தாருயிரன்னாண் மேலுதைபடு மென்று மின் 
கள்ளத்தாற் புதைத்தி யென்னா முன் னையிற் கனன்று மிக்காள் . 

( பால, உண்டாட்டு , 59 ) 


398. முன்னிகழ்வுரைத் தூடறீர்த்தல் . 


முன்னிகழ்ந்தது நன்னுதற்குரைத்து 
மன்னுபுன லூரன் மகிழ்வுற்றது . 


( இ - ள் ) - முன் நிகழ்ந்தது நன்னுதற்கு உரைத்து - ( முன் 
நிகழ்ந்த ) படிகளை நல்ல நெற்றியினையுடையாளுக்குச் சொல்லி , 
மன்னு புன லூரன் மகிழ்வுற்றது - நிலைபெற்ற புனலாற் சிறந்த 
ஊரினையுடைய ( வன் மகிழ்ந்தது ) . 


ஆறூர் சடைமுடி பம்பலத் தண்ட ரண்டம்பெறினு 
மாறூர் மழவிடை யாய்கண் டிலம்வண் கதிர்வெதுப்பு 
நீறூர் கொடுநெறி சென்றிச் செறிடென் முலை நெருங்கச் 
சீறூர் - மரையத ளிற்றங்கு கங்குற் சிறு துயிலே 

( ப - ரை . ) ஆறு ஊர் சடைமுடி . அம்பலத்து அண்டர் 
அண்டம் பெறினும் - கங்கையானது. இற்றைவரை ஒழு ) குகிற 


480 


திருக்கோவையார் . 


சடைமுடியினையுடைய அழகிய அம்பலத்தில் தேவராகிய 
முதலியாரால் காணப்பட்ட உலகங்கள் எல்லாவற்றையும் 
பெறினும் , மானூர் மழவிடையாய் - தவழா கின்ற இளைய இடபத் 
தினைபுடையாய் ! கண்டிலம் - ஒப்பாகக் கண்டிலோம் ; வண் 
கதிர் வெதுப்பு நீறு ஊர் கொடு நெறி சென்று - வளவிய 
கிரணங்கள் வெதுப்பும் தூளிபரந்த கொடிய வழியிலே போய் , 
செறிமென் முலை நெருங்க - இந்தச் செறிந்த முலைகள் முயங்க , 
சீறூர் அதளின் தங்கு கங்குல் சிறு துயிலே - சிற் 
அரிலே மரைத்தோலிலே அவதரித்தவற்றை இரவிற் சிறிது 
துயிலு .........உலகங்களெல்லாம் பெற்றாலும் யோகக் கண்டி 
லோம் (எ - று . ) 


மரை 


சிறிய துயிலென்றது சிறுகுடியில் மரைத்தோலில் கிடந்து 
புல்லிய உறக்கம் ; .......ணைந்தென்னுடன் போந்தா யென்றபடி 
அன்றிப் பெறாது பெற்றமையால் துயிலும் பொழுதில் துயிலாப் 
பொழுதே பெரிதாதலால் சிறு துயிலென்றுரைப்பாருமுளர் . 


398. தலைமகன் கூற்று ; 


( பா - ம் ) 1. ஞெமுங்க. 2. மரவதள் 
இப்பாடலின் உரை மிகவும் சிதைந்துள்ளது 
மழவிடை - புதல்வன் 

மரைய தட்பள்ளி - மான்றோற் பள்ளி மகவொடு முடங்கி ( பெரும் 
பாண் 89 ) 


அண்டரதண்ட முழுதும் பெறுதலால் வருமின்பமும் அத்துயிலான் 
வந்த இன்பத்திற்கு மாறல்லவென்றவாறு . தமக்குத் தக்க பள்ளி 
யீடமுமின்மையிற் சிறுதுயிலென் மூன் . துபிலும் பொழுதிற் று பிலாப் 
பொழுது பெரிதாகலின் அவ்வாறு கூறினாளனினு மமையும் . முன் 
னிகழ்ந்தது கூறுவானாய் உண்ணின்ற சிவப்பாற்று வித்தது ( பே - ரை .) 


பரத்தையிற் பிரிவு 


481 


399 . 


பரத்தையைக் கண்டமை கூறிப்புலத்தல் . 


1 


பரத்தையைக்கண்ட பவளவாய்மாதர் 

அரத்தகுநெடுவே லண்ணற்குரைத்தது . 
( இ - ள் . ) பரத்தையைக் கண்ட பவளவாய் மாதர் - அவன் 
பாத்தையைக் கண்டேனென்ற பவளம் போலும் வாயினை 
யுடைய மாதர் அரத்தகு நெடுவேல் அண்ணற்கு உரைத்தது - 
சிவந்த நெடிய வேலினையுடைய நாயகனுக்குச் சொன்னது . 


ஐயுற வாய்நம் மகன்கடைக் கண்டுவண் டேடருருட்டும் 
டையுறு வாட்கண் மழவைத் தழுவமற் றுன்மகனே 
மெய்யுற வாமி துன்னில்லே வருகென வெள்கிச்சென்றாள் 
கையுறு மான்மறி யோன்புலி யூரன்ன காரிகையே . 


( ப - ரை . ) ஐயுறவாய் தம் அகன் கடைக்கண்டு வள் தேர் 
உருட்டும் மையுறு வாள் கண் மழவைத் தழுவ - வளவிய சிறு 
தேரை யுருட்டி விளையாடுகிற மைபொருந்தின ஒளி சிறந்த கண் 
களையுடைய பிள்ளை நம் .......... பத்தே கண்டு தன் பிள்ளை 
யாகக் கருதி நம் வாயிலிலே நிற்கையால் ஐயப்பட்டு அவ்வையத் 
துடனே தழுவிக்கொண்டபொழுது , மற்று உன் மகனே - உன் 
பிள்ளையே காண் ; அது , மெய் உறவாம் - உன்னுடன் உண்டாகிய 
உறவு மெய்யான உறவே காண் ; உன் இல்லே - உன் அகமே 
காண் , வருக என வெள்கிச் சென்முள் - நான் வாராய் , என்று 
சொல்வதற்கு நாணி மேனி வெளுத்துப் போனாள் , கையுறு 
மான்மறியோன் புலியூர் அன்ன காரிகையே - கையிலே பொருந் 
தின மான்மறியையுடையவனுடைய பெரும்பற்ற பு லி 
யொத்த வீறுபட்ட அழகினையுடையவள் . ( எ - று . ) 


ரை 


399. தலைமகள் கூற்று . 


( பா - ம் ) அரத்த நெடுவேல் . 


482 


திருக்கோவையார் 


ஆற்றாமையே வாயிலாகப் புக்க தலை மகன் தலைமகளைச் சிவப்பாற் 
றுவிப்பான் நின்னின் வேறு சிலர் எனக்கில்லையால் நீ வெகுளற்க வென் 
முற்குத் தலைமகள் இவ்வகை சொன்னாளென்பது . ( பே.-ரை.) 


400 . 


ஊதியமெடுத்துரைத்தூடறீர்த்தல் , 


இரும்பரிசி லேற்றவர்க்கருளி 

விரும்பினர்மகிழ மேவுதலுரைத்தது . 
( இ - ள் . ) இருப்பரிசில் ஏற்றவர்க்கருளி - வந்து ஏற்றவர்க் 
குப் பரிசிலைக் கொடுத்து , விரும்பினர் மகிழ மேவுதல் உரைத் 
தது - மற்று விரும்பினார் விரும்பின பொருள் பெற்று மகிழும் 
படி பலர்க்கும் பொருந்த மேவுதலைச் சொன்னது . 


காரணி கற்பகங் கற்றவர் நற்றுணை பாணரொக்கல் 
சீரணி சிந்தா மணியணி தில்லைச் சிவனடிக்குத் 
தாரணி கொன்றையன் றக்கோர்தஞ் சங்க நிதிவிதிசேர் 
ஊரணி யுற்றவர்க் கூரன்மற் றியாவர்க்கு மூதியமே 


2 


ச்சை 


( ப - ரை .) ஊரன் - நாயகன் , கார் - வரையாது கொடுத்தலால் 
மேகத்தை ( ஒப்பான் ) ; அணி கற்பகம் - வேண்டினது கொடுத்த 
லால் அழகிய கற்பக விருக்ஷத்தை ஒப்பான் ; கற்றவர் நற்றுணை - 
நூலறிவால் நல்ல துனையாயிருப்பான் ; பாணர் ஒக்கல் - 
யாலும் கெழுதகைமையாலும் பாணர்க்கு இனமுறையாயிருப் 
பவன் ; சீரணி சிந்தாமணி - நினைத்தது கொடு ... முடைத் 
தாகிய சிந்தாமணியென்ணும் வள்ளலையொப்பான் ; அணிதில்லைச் 
சிவனடிக்குத் தாரணி கொன்றையன் - அழகிய பெரும்பற்றப் 
புலியூ ...... அடிகளுக்கு மாலையாகிய கொன்றையை யொப்பான் ; 
( தக்கோர்தம் சங்கநிதி - சான்றோர் தமக்குத் தொலையாத நிதி 


பரத்தையிற் பிரிவு 

483 
யாயிருத்தலிற் சங்கதியோடொப்பான் ; ) விதி - சுற்றத்தார்க்கும் 
பகைவர்க்கும் ...... துக்கங்களைத் தப்பாமற் செய்கையால் 
விதியை யொப்பான் ; சேர் ஊரணி உற்றவர்க்கு - தன்னை வந்து 
சேர்வார்க்கெல்லாம் ஊர்க்கண்ணிய ஊரணியோடொப்பான் ; 
மற்றுயாவர்க்கும் ஊதியம் - ஆதலால் , மற்றுமெல்லார்க்கும் ...... 
னாயிருப்பன் ( எ - று .) 


எனவே இவன் கண் மகிழ உருவினனாதலாலே இவனைக் 
கண்டு பரத்தையர் விரும்புதலால் , அவர்கள் வேட்கை தணிக்கச் 
செல்.லு ......... மேல் அன்புடையனாய் நின்மேல் அன்பிலாமை 
பிரிகின்றான லன் . அருளாற் செய்யுமவனை வெறுத்தல் உனக்கு 

என்று உண்ணின்ற சிவப்பாற்றுவித்தாள் . 


மேன்மை .... 


400. தோழி கூற்று . 
( பா- ம். ) 1 . 

ஊரூணி 
இப்பாட்டு 

ஐவகைத்திணைக்கும் உரித்தாகலிற் பொது வகைத் 
தெனப் பெறு மென்பது ( பே - ரை . ) 

கொன்றையன் - கொன்றைப் பூவின் தன்மையன் . வேம்பன் 
சொன்றையன் " என்பது போல நின்றது , ( சிலப் . 16 : 149 . அடி ) 
உரை மேற்கோள் , 

ஊரணி - ஊர்க்கு மணித்தே பொய்கை ( குறுந் . 113 ) . ஊருக்கு 
அணித்தான மையின் ஊரணி யென்று கூறுதலும் . ஊரின ரால் உண் 
ணப்படும் தகுதியையுடைய நிலையை ஊருணியென்று கூறுதலும் 
வழக்கென்று கொள்ளுதல் பொருந்தும் ( மகாமகோ . ஐயர் . குறுந் . 113 . 
குறிப்புரை) . 


பரத்தையிற்பிரிவு முற்றிற்று 


திருக்கோவையாருரை முற்றுப்பெற்றது 


திருச்சிற்றம்பலம் . 


பொருளடக்கம் 


கிளவித் தொகையும் துறைவகையும் 


பாட்டெண் , பக்க எண் . 


1-22 


2 
3 


5 
7 


9 


1. இயற்கைப் புணர்ச்சி 

1-18 
1. காட்சி 

1 
2. ஐயம் 

2 
3. தெளிதல் 

3 
4. நயப்பு 

4 
5. உட்கோள் 
6. தெய்வத்தை மகிழ்தல் 

6 
7. புணர்ச்சி துணிதல் 

7 
8. கலவியுரைத்தல் 

8 
9. இருவயினொத்தல் 

9 
10. கிளவிவேட்டல் 

10 
11. நலம்புனைந்துரைத்தல் 

11 
12. பிரிவுணர்த்தல் 

12 
13. பருவ லறிதல் 

13 
14. அருட்குணமுரைத்தல் 

14 
15. இடமணித்துக் கூறி வற்புறுத்தல் 15 
16. ஆடிடத்துய்த்தல் 

16 
17. அருமையறிதல் 
18. பாங்கியையறிதல் 

18 


10 
11 
12 
14 
15 
16 
17 
18 
19 
20 
21 
22 


19-36 


23-43 


2. பாங்கற் கூட்டம் 

1. பாங்கனை நினைதல் 
2. பாங்கன் வினாதல் 
3. உற்றதுரைத்தல் 
4. கழறியுரைத்தல் 
5. கழற்றெதிர் மறுத்தல் 
6. கவன் றுரைத்தல் 
7. வலியழிவுரைத்தல் 


19 
20 
21 
22 


24 
25 
26 
28 
29 
30 
31 


2 


26 


28 
29 
30 
31 
32 


35 
36 
37 
38 
39 


36 


37-49 


44-58 


37 
38 
39 


8. விதியொடு வெறுத்தல் 
9. பாங்கனொந்துரைத்தல் 
10. இயலிடங் கேட்டல் 
11. இயலிடங் கூறல் 
12. வற்புறுத்தல் 
13. குறி வழிச்சேறல் 
14. குறிவழிக்காண்டல் 
15. தலைவனை வியந்துரைத்தல் 
16 . கண்டடமை கூறல் 
17 , செவ்வி செப்பல் 

18. அவ்விடத்தேகல் 
3 . இடந்தலைப்பாடு 

1 . மின்னிடை மெலிதல் 
2. பொழில்கண்டு மகிழ்தல் 
3 . உயிரென வியத்தல் 
4. தளர்வகன்றுரைத்தல் 
5. மொழிபெற வருந்தர் ) 
6 . நாணிக்கண் புதைத்தல் 
7. கண்புதைக்க வருந்தல் 
8. நாண்விடவருந்தல் 
9. மருங்கணை தல் 
10. இன்றியமையாமை கூறல் 
11. ஆயத்துய்த்தல் 
12. நின்று வருந்தல் 

13. பொழிலிடைச்சேறல் 
4. மதியுடம்படுத்தல் 

1. பாங்கியிடைச்சேறல் 
2. குறைய றத் துணிதல் 
3. வேழம் வினாதல் 

கலைமான் வினாதல் 
5. வழி வினாதல் 
6. பதி வினாதல் 
7. பெயர் வினாதல் 
8. மொழிபெறாது கூறல் 
9. கருத்தறிவித்தல் 
10. இடைவினாதல் 


50 
51 
52 
53 


45 


48 


56 
57 
58 


50-59 


59 


50 
51 
52 
53 


60 
61 
62 
63 


65 
66 


56 


58 
59 


68 
69 


3 


70 


5. இருவரு முள்வழி யவன் வரவுணர்தல் 60-61 
1. ஐயுறுதல் 

60 
2. அறிவு நாடல் 

61 


70 
71 


6. முன்னுற வுணர்தல் 


62 


72 


1. வாட்டம் வினாதல் 


62 


72 


73-77 


7. குறையுறவுணர்தல் 

63-66 
1. குறையுற்று நிற்றல் 

63 
2. அவன் குறிப்பறிதல் 
3. அவள் குறிப்பறிதல் 

65 
4. இருவர் நினைவு மொருவழி வுணர் தல் 66 


74 
75 
76 


77 


8 . 


நாணநாட்டம் 


67-71 


78-83 


1. பிறைதொழுகென் றல் 
2. வேறு படுத்துக்கூறல் 

சுனையாடல்கூறி நகைத்தல் 
4. புணர்ச்சியுரைத்தல் 
5. மதியுடம்படுதல் 


69 
70 
71 


79 
80 
81 
82 
83 


9 . 


72 


84 


நடுங்க நாட்டம் 
1. புலிமிசை வைத்தல் 


72 


84 


85-94 


73 


10. மடற்றிறம் 

73-81 
1. ஆற்றாதுரைத்தல் 

உலகின் மேல் வைத்துரைத்தல் 
3. தன்றுணிபுரைத்தல் 

75 
மடலேறும் வகை யுரைத்தல் 76 
5. அருளாலரிதென விலக்கல் 

77 
6. மொழிநடை யெழுதலரிதென 
விலக்கல் 

78 
7. அவயவமெழுதலரிதென வில்க்கல் 79 
8. உடம்படாது விலக்கல் 
9. உடம்பட்டு விலக்கல் 

81 


86 
87 
88 
89 
90 


91 
92 
93 
94 


80 


4 


82-89 


95 


11. குறை நயப்புக்கூறல் 

1. குறிப்பறிதல் 
2. மென் மொழியாற் கூறல் 
3. விரவிக் கூறல் 
4. அறியாள் போறல் 
5. வஞ்சித்துரைத்தல் 
6. . புலந்துகூறல் 
7. வன் மொழியாற் கூறல் 
8. மனத்தொடு நேர்தல் 


82 
83 
84 
85 
86 
87 
88 
89 


96 
97 
98 
100 
101 
103 
104 
105 


12 . 


93 


சேட்படை 

90-115 106- 134 
1. தழைகொண்டு சேறல் 

90 

107 
2. சந்தனத்தழை தகாதென்று 
மறுத்தல் 

91 

108 
3. நிலத்தின்மைகூறி மறுத்தல் 92 

109 
4. நினைவறிவுகூறி மறுத்தல் 

110 
5. படைத்து மொழியான் மறுத்தல் 94 

111 
6 . நாணுரைத்து மறுத்தல் 

95 

112 
7. இசையாமைகூறி மறுத்தல் 96 

113 
8 . செவ்வியிலளென்று மறுத்தல் 97 

114 
9. காப்புடைத்தென்று மறுத்தல் 98 

115 
10. நீயே கூறென்று மறுத்தல் 

99 

116 
11. குலமுறைகூறி மறுத்தல் 

100 

117 
12. நகையாடி மறுத்தல் 

101 

118 
13. இரக்கத்தொடு மறுத்தல் 102 

120 
14. சிறப்பின்மைகூறி மறுத்தல் 103 

121 
15. இளமைகூறி மறுத்தல் 

104 

122 
16 . மறைத்தமைகூறி நகைத்துரைத் 

105 

123 
17. நகைகண்டு மகிழ்தல் 

106 

124 
18. அறியாள் போன்று நினைவு கேட்டல் 107 

125 
19 . அவயவங்கூறல் 

108 

126 
20 . கண்ணயந்துரைத்தல் 

109 

128 
21. தழையெதிர்தல் 

110 

129 
22. குறிப்பறிதல் , 

111 

130 
23. குறிப்பறிந்துசு. றல் 

112 

131 
24. வகுத்துரைத்தல் 

113 

132 


தல் 


5 


25. தழையேற்பித்தல் 
26. தழைவிருப்புரைத்தல் 


114 
115 


133 
134 


13. பகற்குறி 

116-147 136-176 
1. குறியிடங் கூறல் 

116 

137 
2. ஆடிடம்படர்தல் 

117 

138 
3. குறியிடத்து கொண்டுசேறல் 118 

139 
4. இடத்துய்த்து நீங்கல் 

119 

141 
5. உவந்துரைத்தல் 

120 

142 
6. மருங்கணை தல் 

121 

143 
7. பாங்கியறிவுரைத்தல் 

122 

144 
8. உண்மகிழ்ந்துரைத்தல் 

123 

146 
9. ஆயத்துய்த்தல் 

124 

147 
10. தோழிவந்து கூடல் 

125 

149 
11. ஆடிடம்புகுதல் 

126 

150 
12. தனிகண்டுரைத்தல் 

127 

151 
13. பருவங்கூறி வரவு விலக்கல் 128 

152 
14. வரை வுடம்படாதுமிகுத்துக்கூறல் 129 

153 
15 . உண்மைகூறி வரைவு கடாதல் 130 

154 
16. வருத்தங்கூறி வரைவுகடாதல் 131 
17. தாயச்சங்கூறி வரைவுகடாதல் 132 

157 
18. இற்செறிவறிவித் துவரைவு 
கடாதல் 

133 

158 
19. தமர்நினை வுரைத்துவரைவு 
கடாதல் 

134 

159 
20 . எதிர்கோள்கறி வரைவுகடாதல் 135 

160 
21 . ஏறுகோள் கூறி வரைவுகடாதல் 136 

162 
22 . அயலுரையுரைத்துவரை கடாதல் 137 

163 
23. தினை முதிர்வுரைத்து வரைவு 
கடாதல் 

138 

164 
24 . பகல்வரல்விலக்கிவரைவுகடாதல் 139 

166 
25. தினையொடுவெறுத்து வரைவு 
கடாதல் 

140 

167 
26. வேங்கையொடுவெறுத்து வரைவு 
கடாதல் 

141 

168 
27. இரக்கமுற்று வரைவுகடாதல் 142 

170 
28 . கொய்தமைகூறி வரைவுகடாதல் 143 

1 ? 1 
29. பிரிவருமைகூறி வரைவுகடாதல் 144 172 


156 


6 


30. மயிலொடுகூறி வரைவுகடாதல் 145 
31. வறும்புனங்கண்டுவருந்தல் 146 
32. பதிநோக்கிவருந்தல் 


173 
174 


176 


14 . 


இரவுக்குறி 

148-180 177-216 
1. இரவுக்குறி வேண்டல் 

148 

178 
2. வழியருமைகூறி மறுத்தல் 149 

179 
3 . நின்று நெஞ்சுடைதல் 

150 

180 
4. இரவுக்குறி தேர்தல் 

151 

182 
5. உட்கோள் வினாதல் 

152 

183 
6. உட்கொண்டு னாதல் 

153 

184 
7. குறியிடங்கூறல் 

154 

185 
8. இரவுக்குறியேற்பித்தல் 

155 

186 
9. இரவர வுரைத்தல் 

156 

187 
10. ஏதங்கூறி மறுத்தல் 

157 

188 
11. குறைகேர்தல் 

158 

199 
12. குறைநேர்ந்தமை கூறல் 

159 

191 
13 . வரவுணர்ந்துரைத்தல் 

160 

192 
14. தாய்துயிலறிதல் 

161 

194 
15. துயிலெடுத்துச்சேறல் 

162 

195 
16. இடத்துய்த்து நீங்கல் 

183 

196 
17. தளர்வகன் றுரைத்தல் 

164 

19? 
18. மருங்கணை தல் 

165 

199 
19. முகங்கண்டு மகிழ்தல் 

166 

200 
20. பள்ளியிடத்துய்த்தல் 

167 

201 
21. வரவுவிலக்கல் 

168 

202 
22. ஆற்றா துரைத்தல் 

169 

203 
23. இரக்கங்கூறி வரைவுகடாதல் 

170 

205 
24. நிலவுவெளிப்படவருந்தல் 171 

206 
25. அல்லகுறியறிவித்தல் 

172 

207 
26. கடலிடைவைத்துத் துயரறி 
வித்தல் 

173 

208 
27. காமமிக்கக் கழிபடர் கிளவி 174 

209 
28. காப்புச்சிறைமிக்க கையறு கிளவி 175 210 
29. ஆறுபார்த்துற்றவச்சக்கிளவி 176 

211 
30. தன்னுட்கையாறெய்திடுகிளவி 177 

212 
31 . நிலைகண்டுரைத்தல் 

178 

2.13 


7 


32. இரவு.று துயரங்கடலொடு 

சேர்த்தல் 
33. அலரறிவுறுத்தல் 


179 
180 


215 
216 


15. ஒருவழித்தணத்தல் 

181-193 217-233 
1. அகன் றணைவு கூறல் 

181 

218 
2. கடலொடு வரவுகேட்டல் 182 

219 
3. கடலொடுபுலத்தல் 

183 

220 
4. அன்னமோடாய்தல் 

184 

221 
5. தேர்வழிநோக்கிக் கடலொடுசு. றல் 185 

223 
6. கூடலிழைத்தல் 

186 

224 
7. சுடரொடு புலம்பல் 

187 

226 
8. பொழுதுகண்டு மயங்கல் 188 

227 
9. பறவையொடு வருந்தல் 

189 

228 
10. பங்கயத்தோடுபரிவுற்றுரைத்தல் 190 229 
11. அன்ன மோடழிதல் 

191 

231 
12 . வரவுணர்ந்துரைத்தல் 

192 

232 
13. வருத்தமிகு திகூறல் 

193 

233 
16. உடன்போக்கு 

194-249 234-297 
1. பருவங்கூறல் 

194 

234 
2. மகட்பேச்சுரைத்தல் 

195 

237 
3. பொன்னணிவுரைத்தல் 

196 

238 
4. அருவிலையுரைத்தல் 

197 

239 
5. அருமைகேட்டழிதல் 

198 

240 
6. தளர்வறிந்துரைத்தல் 

199 

241 
7. குறிப்புரைத்தல் 

200 

242 
8. அருமையுரைத்தல் 

201 

243 
9. ஆதரங்கூறல் 

202 

245 
10. இறந்துபாடுரைத்தல் 

203 

246 
11. கற்புநலனுரைத்தல் 

204 

248 
12 . துணிந்தமைகூறல் 

205 

249 
13. துணிவொடுவினாவல் 

205 

250 
14. போக்கறிவித்தல் 

207 

251 
15. நாணிழந்துவருந்தல் 

208 

252 
16. துணிவெடுத்துரைத்தல் 

209 

254 
17. குறியீடங்கூறல் 

210 

255 


8 


256 


22 . 


18. அடியொடு வழிநினைந்து அவனுளம் 
வாடல் 

211 
19. கொண்டுசென்றுய்த்தல் 

212 
20. ஓம்படுத்துரைத்தல் 

213 
21. வழிப்படுத்துரைத்தல் 

214 
மெல்லக்கொண்டேகல் 

215 
23. அடலெடுத்துரைத்தல் 

216 
24. அயர்வகற்றல் 

217 
25 . நெறி விலக்கிக் கூறல் 

218 
26. கண்டவர் மகிழ்தல் 

219 
27. வழி விளையாடல் 

220 
28 . நகரணிமை கூறல் 

221 
29 . நகர் காட்டல் 

222 
30. பதிபரிசுரைத்தல் 

223 
31. செவிலி தேடல் 

224 
32. அறத்தொடு நிற்றல் 

225 
33. கற்பு நிலைக்கிரங்கல் 

226 
கவன் றுரைத்தல் 

227 
35. அடிநினைந்திரங்கல் 

228 
36. நற்றாய்க்குரைத்தல் 

229 
37. நற்றாய்வருந்தல் 

230 
38. கிளிமொழிக்கிரங்கல் 

231 
29. சுடரோடிரத்தல் 

232 
40. பருவநினைந்து கவறல் 
41. நாடத்துணிதல் 

234 
42. கொடிக்குறிபார்த்தல் 

233 
43. சோதிடங்கேட்டல் 

236 
44. சுவடுகண்டறிதல் 

237 
45. சுவடுகண்டிரங்கல் 

238 
46 . வேட்டமாதரைக்கேட்டல் 239 
47. புறவொடு புலத்தல் 

240 
48. குரவொடு வருந்தல் 

241 
49. விரதியரைவினாவல் 

242 
50. வேதியரைவினாவல் 

243 
51. புணர்ந்துடன் வருவோரைப் 
பொருந்திவினாவல் 

244 
52. வியந்துரைத்தல் 

245 


257 
257 
258 
259 
260 
261 
262 
263 
265 
266 
267 
268 
269 
270 
271 
272 
273 
275 
276 
277 
278 
279 
280 
281 
282 
283 
284 
285 
286 
287 
288 
290 


22 


291 
192 


9 . 


53. இயைபெடுத்துரைத்தல் 
54. மீளவுரைத்தல் 
55 . உலகியல்புரைத்தல் 
56. அழுங்கு தாய்க்குரைத்தல் 


246 
247 
248 
249 


293 
294 
295 
297 


17 . 


256 


வரைவு முடு கம் 

250-265 298-316 
1. வருத்தமிகுதிகூறி வரைவு 
கடாதல் 

250 

298 
2. பெரும்பான்மைகூறி மறுத்தல் 251 

300 
3 . உள்ள து கூறி வரை வுகடாதல் 

252 

301 
ஏதங்கூறியிரவரவு விலக்கல் 253 

303 
5. பழிவரவுரைத்துப் பகல்வரவு 
விலக்கல் 

255 

304 
6. தொழுதிரந்து கூறல் 

255 

305 
7. தாயறிவு கூறல் 

306 
8. மந்திமேல்வைத்துவரைவுகடாதல் 257 

307 
9. காவன்மேல் வைத்துக் கண் 
டுயிலாமை கூறல் 

258 

308 
10. பகலுடன் பட்டாள் போன்று 
இரவு வரவு விலக்கல் 259 

309 
11. இரவுடன் பட்டாள் போன்று பகல் 
வரவு விலக்கல் 

260 

310 
12. இரவும் பகலும் வரவு விலக்கல் 261 

311 
13 . காலங்கூறி வரைவுகடாதல் 262 

312 
14 . கூறுவிக்குற்றல் 

263 

314 
15 . செலவுநினைந்துரைத்தல் 

264 

315 
16. பொலிவழி வுரைத்து வரைவு 
கடாதல் 

265 

316 


317 
318 
319 


18. வரைபொருட் பிரிதல் 

266-298 
1. முலை விலை கூறல் 

266 
2. வருமதுகூறிவரைவுடம்படுத்தல் 267 
3 . வரை பொருட்பிரிவையுரையெனக் 
கூறல் 

268 
4. நீயே கூறென்றல் 

269 
5. சொல்லாதேகல் 

270 
6. பிரிந்தமைகூறல் 


320 
321 
322 
323 


271 


2 


10 


3.25 
325 
327 
328 
329 
330 
33.1 
332 


7. நெஞ்சொடு கூறல் 

272 
8. நெஞ்சொடு வருந்தல் 

273 
9. வருத்தங்கண்டுரைத்தல் 

274 
10. வழியொழுகி வற்புறுத்தல் 275 
11. வன்புறையெதிரழிந்திரங்கல் 226 
12. வாய்மைகூறி வருத்தத்தணித்தல் 2 ?? 
13. தேறாது புலம்பல் 

278 
14. காலமறைத்துரைத்தல் 

279 
15 . தூதுவரவுரைத்தல் 

280 
16. தூதுகண்டமுங்கல் 

281 
17. மெலிவுகண்டு செவிலி கூறல் 282 
18. கட்டுவைப்பித்தல் 

283 
19. கலக்கமுற்றுநிற்றல் 

284 
20. கட்டுவித்திகூறல் 

285 
21. வேலனையழைத்தல் 

286 
22. இன்னலெய்தல் 

28 ? 
23. வெறிவிலக்குவிக்க நினை தல் 288 
24. அறத்தொடு நிற்றலை யுரைத்தல் 289 
25. அறத்தொடுநிற்றல் 

290 
* 26. ஐயந்தீரக்கூறல் 

291 
27. வெறிவிலக்கல் 

292 
28. செவிலிக்குத்தோழியறத்தொடு 

நிற்றல் 
29. நற்றாய்க்குச் செவிலியறத்தொடு 
நிற்றல் 

29.4 
30. தேர்வரவு கூறல் 

295 
31. மணமுரசுகேட்டு மகிழ்க் 
துரைத்தல் 

298 
32. ஐயுற்றுக் கலங்கல் 

297 
33. நிதிவரவு கூறாநிற்றல் 

298 


334 
335 
336 
337 
338 
339 
340 


341 
343 


345 
346 


293 


348 


349 
350 


351 
352 
353 


19. மணஞ்சிறப்புரைத்தல் 

1 . மணமுரசு கூறல் 
2. மகிழ்ந்துரைத்தல் 
3. வழிபாடுகூறல் 
4. வாழ்க்கைநலங்கூறல் 
5. காதல் கட்டுரைத்தல் 


299-307 

299 
300 
301 
302 
303 


354-364 

354 
355 
356 
357 


359 


11 


6. கற்பறிவித்தல் 
7. கற்புப்பயப்புரைத்தல் 
8 . மருவுதலுரைத்தல் 
9. கலவியின்பங்கூறல் 


304 
305 
306 
307 


390 
361 
362 
363 


20. ஓதற்பிரிவு 

1. கல்விநலங்கூறல் 
2. பிரிவுநினைவுரைத்தல் 
3. கலக்கங்கண்டுரைத்தல் 
4. வாய்மொழிகூறித் தலைமகள் 

வருந்தல் 


308-311 

308 
309 
310 


364-369 

364 
366 
367 


311 ) 


368 


21. காவற்பிரிவு 

1. பிரிவறிவித்தல் 
2. பிரிவுகேட்டிரங்கல் 


312-313 

312 
313 


369-372 

370 
371 


22. பகைதணிவினைப் பிரிவு 

1 . பிரிவுகூறல் 
2. வருத்தந்தணித்தல் 


314-315 372-374 
314 | 

372 
315 

374 


23. வேந்தற்குற்றுழிப் பிரிவு 

316-331 375-420 
1. பிரிந்தமைகூறல் 

316 

375 
பிரிவாற்றாமைகார் மிசைவைத்தல் 317 

376 
3. வானோக்கி வருந்தல் 

318 ) 

378 
4. கூதிர்கண்டு கவறல் 

319 

379 
5. முன்பனிக்கு நொந்துரைத்தல் 320 

380 
6. பின்பனி நினைந்திரங்கல் 

321 

381 
7. இளவேனில் நீண்டின்னலெய்தல் 322 383 
8. பருவங்காட்டி வற்புறுத்தல் 323 

384 
9. பருவமன்றென்று கூறல் 

324 

385 
10. மறுத்துக்கூறல் 

325 

386 
11. தேர்வரவுகூறல் 

326 

387 
12. வினைமுற்றி நினைதல் 

327 

388 
13. நிலைமைநினைந்து கூறல் 

328 

390 
14. முகிலொடுகூறல் 

329 

391 
15. வரவெடுத்துரைத்தல் 

330 

392 
16. மறவாமைகூறல் 

331 

393 


12 


24. பொருள்வயிற் பிரிவு 

312-351 394-419 
1. வாட்டங்கூறல் 

332 

395 
2. பிரிவுநினைவுரைத்தல் 

333 

397 
3. ஆற்றாது புலம்பல் 

334 

398 
4. ஆற்றாமைகூறல் 

335 

399 
5. திணைபெயர்த்துரைத்தல் 

336 

400 
6 . பொருத்தமறிந்துரைத்தல் 337 

401 
7. பிரிந்தமைகூறல் 

338 

402 
8. இரவுறு துயரத்திற்கிரங்கி 
யுரைத்தல் 

339 

404 
9. இகழ்ச்சி நினைந்தழிதல் 

340 

405 
10. உருவுவெளிப்பட்டு நிற்றல் 341) 

407 
11. நெஞ்சொடு நோதல் 

342 

409 
12 , நெஞ்சொடு புலத்தல் 

343 

410 
13. நெஞ்சொடு மறுத்தல் 

344 

411 
14. நாளெண்ணி வருந்தல் 

345 

412 
15 , ஏறுவரவு கண்டிரங்கியுரைத்தல் 346 

413 
16. பருவங்கண்டிரங்கல் 

347 
17 , முகிலொடு கூறல் 

348 

415 
18. தேர்வரவு கூறல் 

349 

416 
19. இளையரெதிர் கோடல் 

350 

418 
20. உண்மகிழ்ந்துரைத்தல் 

351 

419 


414 


420-482 


421 
423 
425 
426 
427 


25. பரத்தையிற் பிரிவு 

352-400 
1 . கண்டவர் கூறல் 

352 
2. பொறையுவந்துரைத்தல் 

353 
3. பொதுப்படக்கூறி வாடியழுங்கல் 354 
4. கனவிழந்துரைத்தல் 

355 
5. விளக்கொடு வெறுத்தல் 

356 
6. வாரம் பகர்ந்து வாயின் மறுத் 
துரைத்தல் 

357 
7. பள்ளியிடத்தூடல் 

358 
8. செவ்வணிவிடுக்கவில்லோர்கூறல் 359 
9. அயலறிவுரைத்தவளழுக்க 
மெய்தல் 

360 
10. செவ்வணிகண்டவாயிலவர் கூறல் 361 


428 
429 
430 


431 
433 


13 


435 
436 
437 
439 


442 
443 
445 


446 


11 . மனை புகல்கண்டவாயிலவர் கூறல் 362 
12. முகமலர்ச்சி கூறல் 

363 
13 . காலநிகழ்வுரைத்தல் 

364 
14. எய்தலெடுத்துரைத்தல் 

365 
15 . கலவிகருதிப் புலத்தல் 

366 
16 , குறிப்பறிந்து புலந்தமைகூறல் 367 
17. வாயிலவர் வாழ்த்தல் 

368 
18 . புனல்வரவுரைத்தல் 

369 
19. தேர்வரவுகண்டு மகிழ்ந்து கூறல் 370 
20 . புனல்விளையாட்டிற்றம்மு 
ளுரைத்தல் 

371 
21. தன்னைவியந்துரைத்தல் 

372 
22 . நகைத்துரைத்தல் 

373 
23 . நாணுதல்கண்டுமிகுத்துரைத்தல் 374 
24 . பாணன் வரவுரைத்தல் 

375 
25. தோழியியற் பழித்தல் 

376 
26. உழையரியற்பழித்தல் 

377 
27 . இயற்படமொழிதல் 

378 
28. நினைந்து வியந்துரைத்தல் 

379 
29. வாயில்பெறாது மகன்றிற நினைதல் 380 
30. வாயிற்கணின்று தோழிக் 
குரைத்தல் 

381 
31 . வாயில்வேண்டத் தோழி கூறல் 382 
32. தோழிவாயில் வேண்டல் 

383 
33. மனையவர் மகிழ்தல் 

384 
34 , வாயின் மறுத்துரைத்தல் 

385 
35. பாணனொடுவெகுளுதல் 

386 
36 . பாணன் புலந்துரைத்தல் 

387 
37. விருந்தொடுசெல்லத் துணிந்தமை 
கூறல் 

388 
38 . ஊடறணிவித்தல் 

389 
39 . அணைந்தவழியூடல் 

390 
40 . புன லாட்டுவித்தமைகூறிப் 
புலத்தல் 

391 
41. கலவிகருதிப் புலத்தல் 

392 
42. மிகுத்துரைத்தூடல் 

393 
43 . 

ஊடனீடிவாடியுரைத்தல் 394 


448 
450 
451 
452 
453 
455 
456 
457 


458 
459 
461 
462 
463 
465 
466 


467 
468 
469 


471 


473 
474 


14 


475 


44. துனிபொழிந்துரைத்தல் 

395 
45. புதல்வன் மேல்வைத்துப் புலவி 
தீர்தல் 

396 
46. கலவியிடத்தூடல் 

39 ? 
47. முன்னிகழ்வுரைத்தூடறீர்த்தல் 398 
48. பரத்தையர்கண்டமை கூறிப் 
புலத்தல் 

399 
49. ஊதியமெடுத்துரைத் தூட 
தீர்த்தல் 

400 


477 
478 
479 


481 


482 


பாட்டு முதற்குறிப்பகராதி . 


பாட்டெண் . 


பாட்டெண் . 


42 


165 

68 
103 
378 
297 
78 


அகலிடந் 
அகல்கின்ற 
அகிலின் புகை 
அக்கின்றவா 
அக்கு மரவு 
அஞ்சார் 
அடற்களி 
அடிச்சந்த 
அணியுமமிழ்து 
அந்தியின்வா 
அப்புற்ற 
அயர்ந்தும் 
அரமங்கையரே 
அருந்தும் 
அருந்தேரழிந்த 
அலராயிரந் 
அழுந்தே 
அளவியை 
அளி நீடளகத்தி 
அளியமன்னும் 
அறுகானிறை 
அற்படுகாட்டி 
அள்பணைத் 
அன்புடை 
ஆண்டிலெடுத்த 
ஆரந்தழை 
ஆரம்பரந்து 
ஆலத்தினா 
ஆவாவிருவ 
ஆவியன்னாய் 


99 
354 
287 
371 
272 
329 
180 
166 

10 
122 

64 
126 
348 
219 
377 


ஆழமன்னோ 
ஆழி திருந்தும் 
ஆழியொன் 
ஆளரிக்கும் 
ஆறூர்சடைமு 
ஆனந்தமாக்கட 
ஆனந்த வெள்ள 
இங்கயலென்னீ 
யென்மன்னு 
ரதமுடைய 
ரவணையும் 
இருங்களியா 
I இருந்து தியென் 
இளையாளிவளை 
இறவரையும்பர் 
இறுமாப் 
இன்றைவார் 
ஈசற்கியான் 
ஈண்டொல்லை 
ஈவிளையாட 
உடுத்தணி 
உடைமணி 
உணர்ந்தார்க் 
உயிரொன் றுழை 
உருகு தலைச் 
உருப்பனையன்ன 
உளமாம்வகை 
உள்ளப்படுவன 
உள்ள முருகி 
உறுகண்ணிவந்த 


61 
186 
339 
225 
398 
147 
307 
203 
395 

57 
360 

52 
300 
294 
260 
373 
175 
109 
214 
133 


352 


249 
91 


385 

9 
18 . 
104 ) 
137 
22 
87 
185 
95 


182 
27 
72 
37 


16 


. 


ஊர்வாயொழிவா 
எயிற்குல 
எலும்பாலணி 
எழில்வாயில் 
எழுங்குலைவா 
எளிதன்றினிக் 
என் கடைக்கண் 
என்னறிவால் 
ஏர்ப்பின்னை 
ஏழுடையான் 
ஏறும்பழி 
ஏனற்பசுங் 
ஐயுறவாய் 
ஓராகமி ரண் 
ஒருங்கட 
ஓங்குமொரு 
கடந்தொறும் 
கணியார் 
கண்கடம்மாற் 
கண்ணுழையா 
கதிர்த்தநகை 
கம்பஞ்சிவந்த 
கயலுளவே 
கயல்வந்த 
கருங்கண்ணனை 
கருங்கழி 
கருங்குவளைக் 
கருந்திளை 
கருப்பிள 
கலராயினர் 
கலைக்கழக 
கவலங்கொள் 
கழிகட்டலை 
கழிகின்ற 
கழை காண்டலு 


பாட்டெண் . 

பாட்டெண . 
80 களிறுற்ற 

254 
36 கள்னினமார்த் 

295 
197 கற்பாமதிற் 

310 
94 கற்றிலகண்டன்ன 

97 
250 கனலூர்கணை 

372 
50 கனைகடற் 

141 
50 காகத்திரு 

71 
49 காமரைவென்ற 

164 
273 காம்பிணையாற் 

38 
காயமுமா வியு 

207 
113 காய்கினவேலன் 

74 
159 காரணிகற்பகங் 

400 
399 கார்த்தரங்கத் 

187 
194 காவிநின்றேர் தரு 
55 கானமர்குன்றர் 

274 
158 குடிக்கலர் 

291 
253 குயிலிதன்றே 

285 
145 குயிலைச்சிலம்படி 

30 
220 குராப்பயில் 

362 
347 
396 குவவினகொங் 

108 
209 குவளைக்களத் 

33 
35 குவளை கருங் 

51 
381 குறப்பாவை 

205 
53 குறைவிற்குங் 

266 
190 குன் றங்கிடையு 

268 
331 
கூடாரா 

161 
279 கூம்பலங் 

11 
319 கூளிநிரைக்க 

151 
259 கூற்றாயின 

382 
59 கேழேவரையு 

269 
389 கொடித்தேர் 

216 
255 கொடுங்கால் 

31 
76 கொல்லாண் 

387 
111 கொழுந்தாரகை 

124 


குருநாண் 


17 


231 
13 
21 


கொன்னுளை 
கோங்கிற் 
கோம்பிக் 
கோலத்தனிக் 
கோலித்திகழ் 
சங்கந் தரு 
சிந்தா மணி 
சிலம்பணி 
சிலைமலி 
சிலையொன்று 
சிவந்தபொன் 
சிறப்பிற்றிகழ் 
சிறார்கவண் 
சிறுகட் 
சிறுவாளுகி 
சிறைவான் 
சிற்பந்திகழ் 
சீரளவில்லாத் 
சீரியவாவியும் 
சுணங்குற்ற 
சுத்திய பொக்க 
சுருடரு செஞ்சு 
சுரும்பிவர் சந்து 
சுரும்புறு கொன் 
சுரும்புறு நிலங் 
சுழியாவரு 
சுற்றம்பலமின் 
சுற்றிளவீழ் 
சுற்றுஞ்சடைக் 
சூளாமணி 
சூள் முதிர் 
செந்தார் 
செந்நிறமேனி 
செம்மல ராயிரக் 
செய்குன்றுவை 
செய்ம்முகநீல 

3 


366 
15? 
123 
393 
288 

23 
341 
370 
390 

8 
173 
359 

25 
358 
112 
127 
229 
128 


45 
318 
85 
12 
54 
397 
101 
361 
328 
252 
313 
334 

20 
305 
308 
301 
283 
242 
336 
248 
353 
167 
261 
346 
320 
134 


செவ்வாய் 
செழுங்கார் 
செழுநீர்மதி 
செழுமிய 
சென்றார் 
சேணிற்பொலி 
சேணுந்திகழ் 
சேயேயென 
சொன் றிகழ் 
சொற்பாலம் 
சோத்துன் 
தணியுறப் 
தலைப்படு 
தவஞ்செய் 
தவளத்த நீ றணியு 
தழங்கு மருவி 
தழுவினகை 
தள்ளிமணி 
தாதிவர் 
தாதேய் 
தாமே தமக் 
தாயிற்சிறந்தன்று 
தாருறு 
தாரென்ன 
தாழச்செய்தார் 
திக்கினிலங்கு 
திருந்தேனுய 
திருமாலறியாச் 
திருவளர் 
தினைவளங் 
தீமேவிய 
தெங்கம்பழங் 
தெண்ணீரணி 
தெய்வம்பணி 
தெவ்வரை 
தெளிதரற் 


82 


228 
204 
176 
56 
43 
376 
394 
326 

1 
118 
344 
100 
345 
304 
114 
324 


369 
391 

69 
153 
223 
356 


18 


235 


16 
237 
379 
338 
203 
90 


34 
330 
105 
251 


70 


355 
384 
380 
325 
302 
121 
110 


77 


தெளிவளர் 
தெள்வன் 
தெள்ளம் 
தென்மாத் 
தேமாம் பொழிற் 
தேமென் 
தேவரிற் 
தேவாசுர 
தேவியங்கண் 
தேன் உண்டு 
தேன்றிக்கிலங்கு 
தொண்டின 
தொத்தீன் 
தோலாக்கரி 
நடனம் 
நந்தீவா 
நரல்வேயின 
நல்லாய் 
நல்வினை 
நறமனை 
நறைக்கண் 
நற்பகற்சோம் 
நாகந்தொழ 
நாய்வயிறுள்ள 
நிருத்தம் 
நில்லாவளை 
நிழற்றலை 
நினைவித்துத் 
நின்றுடை 
நீ கண்டனை 
நீங்கரும் 
நெருப்புறு 
நேயத்தாய் 
பகலோன் 
பகன்றாமரை 
படமாசுணப் 
படையார் 


163 
119 
271 
26 
96 
258 
168 
171 
343 

62 
192 
206 
140 
28 
84 
46 
315 

39 
188 
184 
120 
136 


பணங்களஞ் 
பணந்தாழர 
பணிவார் 
பண்டாலியலு 
பரம்பயன் 
பரிவு செய் 
பருங்கண் 
பல்லிலனாகப் 
பறந் திருந்தும்பர் 
பற்றொன் றிலார் 
பனிச்சந்திர 
பனித்துண்டஞ் 
பனை வளர் 
பாசத்தளை 
பாணிகர் 
பாம்பணி 
பாயும் விடையரன் 
பாயும் விடையோன் 
பாலொத்த 
பாவியை வெல்லும் 
பிணையுங் கலையும் 
பிரசந்திகமும் 
பிரியாமையு 
பிரியாரென 
பிழைகொண் 
புகழும் பழியும் 
புணர்ப்போ 
புயன் புலர் 
புயலோங் 
புயல்வள 
புரங்கடந்தா 
புரமன் றயரப் 
புலவித்திரை 
பூங்கணை 
பூங்கயிலாயப் 
பூங்களையார் 
பூங்குவளைப் 


60 
213 
178 
211 
132 
154 
115 
183 
196 

3 
241 
238 
349 
202 
299 
311 
340 

65 
181 

17 
240 
327 
117 
86 


321 
365 
179 
245 

19 
357 


19 


பூண்பதென்றே 
பூரணபொற் 
பெற்றேனொடுங் 
பேணத்திருத்திய 
பேதைப்பருவம் 
பைந்நாணரவன் 
பைவாயா வரை 


138 
174 
200 
150 
314 


323 
298 
232 
215 
239 

81 
169 
170 
303 
146 


222 


48 ) 


பைவாயரவு 
பொட்டணியா 
பொதுவினிற் 
பொய்யுடையார்க் 
பொருப்பர்க் 
பொருளா 
பொன்னணி 
பொன்னனை 
பொன்னார் 
பொன்னிவளைத் 
பொன்னுமணியும் 
போ துகு லாய 
போதோவிசும் 
மடுக்கோ 
மணியக்கணியு 
மதுமலர்ச் 
மத்தகஞ்சேர் 
மதக்கரி 
மயிலெனப் 
மயின் மன்னு 
மருந்து நம் 
மலரைப்பொறா 
மலவன்கு ரம்பை 
மற்பாய்விடை 
மனக்களியா 
மன் செய்த 
மன்னவன் 
மன்னுந்திரு 
மாடஞ்செய் 
மாட்டியன்றே 


143 

73 
342 
125 

89 
317 
189 
316 

2 
63 
195 
275 
106 
388 


மா திடங்கொண் 
மாதுற்றமேனி 
மாவைவந் 
மாற்றேனென 
மிகை தணித்தற் 
மின்போல் 
மின் றங்கிடை 
மின் றுன்னிய 
மின்றொத்திடு 
மின்னங்கலருஞ் 
மீண்டாரென 
மீள்வது செல்வ 
முறுவலக் 
முனி தருமன்னை 
முனிவருமன்ன 
முன்னுங்கடுவிட 
முன்னுமொரூவ 
முன்னோனருண் 
முன்னோன் மணி 
முன் றகர்த் 
மூப்பானிளையவ 
மூவர் நின்றேத்த 
மூவ றழி இ 
மெய்யேயிவற் 
மெல்லியல் 
மேவியந்தோ 
மைகொண்ட 
மை தயங்குந் 
மைத்தழையா 
மையார் கதலீ 
மைவார்கருங் 
மொய்யென்பதே 
மோட்டங் 
யாயுந்தெறு 
யாழார்மொழி 
யாழியன் மென் 
யாழின் மொழி 
யாழுமெழுதி 


221 
392 
246 
172 
244 
247 
227 

98 
332 
236 
160 
217 
210 

92 
312 
337 
191 

66 
201 

88 
386 
199 
102 
262 


67 


351 
148 
367 
155 
208 
293 
278 
306 
131 
129 
284 


27 
156 
289. 

93 
230 
350 
79 


20 


32 


1.29 
267 
226 
290 
276 


218 
292 
107 
162 
256 

ពីរ 
177 
383 


வடிக்கணிவை 
வடிவார் வயற் 
வடுத்தனநீள் 
வடுத்தான் 
வண்டலுற்றே 
வந்தாய்பவரை 
வந்தான் 
வரிசேர் 
வருங்குன்ற 
வருட்டிற் 
வருவன 
வரையன்றொரு 
வல்சியினெண்கு 
வழியுமது 
வழுவாவிய 
வளருங்கறி 
வளை பயில் 
வறியாரிருமை 
வாரிக்களிற்றின் 
வாழும்படி. 
வானக்கடி 
வானுழை 
வான்றோய் 
விசும்பினுக் 
விசும்புற்ற 


363 
83 
15 
270 
281 
152 
264 
135 


விடலை 
விதியுடையா 
விண்ணிறந்தார் 
விண்ணுக்கு 
விண்ணுஞ் 
விண்ணை 
விண்டலை 
வியந்தலை 
விலங்கலைக் 
வில்லிகைப் 
வில்லைப் 
விழியாற் 
விறலியும் 
வின்னிற வாணுத 
வீதலுற்றார் 
வெதிரேய் 
வென் றவர் 
வேயாது 
வேயினதோளி 
வேயினமென் 
வேய் தந்த 
வேலன் புகுந்து 
வைம்மலர் 
வைவந்த 


193 


364 
368 

19 
375 

58 
309 
243 
280 
374 
234 
282 
130 
286 
233 
212 


333 
265 
322 


116 


198 


சி 


திருச்சிற்றம்பலக் கோவையார் 
அரும்பத முதலியவற்றின் அகராதி 


( எண் -- பாட்டெண் . ) 


. 


அக்கு 68 , 103 , 195 , 376 
அகப்படுதல் 7 , 181 
அகல்தல் 12 
அகன்பணை 11 
அங்கண் 290 
அகில் 165 
அங்கை 40 
அசும்பு - நீர் அறாமை 149 , 198 
அசுரர் 283 
அஞ்சனம் 165 , 334 
அஞ்சிறை 82 
அஞ்சொல் 229 
அஞ்சொற்றுணை 240 
அஞர் 155 
அட்டியதாது 122 
அட்டுதல் 122 
அடல் 89 , 216 
அடலையுற்றார் 218 
அடற்களி 297 
அடி 

சீறடி 209 , 211 , 215 , 237 
சேவடி 130 
தளிர்புரை மெல்லடி 32 
பஞ்சிமெல்லடி . 228 
பஞ்சின் மெல்லடி 215 
பொன்னடி 40 
மலரடி 209 
மலரைப் பொருவடி 367 


- 


- 


- 


22 


அடி 


அணித்து 


மெல்லடி 201 
அடிச்சந்தம் 32 
அடித்தலம் 238 
அடித்தாமரை 19 
அடுதிறல் 34 
அடுபடை 80 
அடையார் புரங்கள் 4 
அடையாளங்கள் 330 
அண்டர்க்கு மருந்தும் அமிர்தமுமானோன் 272 
அண்டரண்டம் 398 
அண்ணல் 4 , 22 , 24 , 45 
அணங்கு 3 , 7 , 38 , 39 , 41 , 47 , 68 , 96 , 244 
அணங்குதல் 283 
அணவுதல் 296 
அணி - ஆபரணம் 5 
அணிகலம் 123 
அணிகாமர் 

352 

15 
அணிமை 221 
அணைதல் 249 
அணுக்குப்பெற்ற 373 
அத்தம் 336 
அத்தன் 358 
அதர் 157 , 168 
அதரகம் 395 
அதள் 96 , 398 
அதளம் 75 
அந்தி 305 
அந்திவாய் வடமீன் 305 
அப்பு 354 
அம்சாயல் 235 
அம்பல் 150 
அம்பலத்தமுது 141 
அம்பலத்தாதி 137 
அம்பலத்தான் 40 , 61 , 84 , 91 , 111 , 116 , 117 , 133 , 206 , 234 , 

259 , 262 , 293 , 362 


23 


அம்பலத்தோன் 145 , 197 , 216,329 , 340 
அம்பலத்தமிர்து 148 
அம்பலம் 10 , 11 , 19 , 27 , 32 , 35 , 37 , 38 , 39 , 42, 43 , 48 , 

69 , 70 , 94 , 98 , 104 , 107 , 115 , 135 , 137 , 138 , 140 , 
141 , 144 , 148 , 149 , 151 , 154 , 210 , 229 , 23?, 243 , 
253 , 268 , 292,299 , 307 , 308 , 313 , 318 , 337 , 349, 

364 , 365 , 377 , 398 
அம்பலவன் 15 , 33 , 71 , 75 , 76 , 92 , 96 , 99. 100 , 102 , 110 , 

118 , 130 , 132 , 143 , 223, 231 , 238 , 242 , 252 , 338 , 334 
அம்பு 209 
அம்ம 334 
அமரம் 182 
அமரர் 282 
அமளி 161 , 168, 355 , 378 
அமிர்தம் 12 
அமிர்து 134 , 148 
அமிழ்தம் 194 
அமிழ்தங் குணங்கேடினும் காலத்தினான் மழைமாறினும் மாறாக்க 

வகை 27 
அமிழ்து 5 , 41 , 173 
அமுது 8 , 39, 106 , 380 
அமை 10 , 56 , 114 , 117 
அயர்தல் 

157 , 224 , 231 , 236 
அயர்வு 11 , 38 , 217 
அயராநிற்றல் 348 
அயலுரை 137 
அயன் 73 , 295 , 371 
அயிர்த்தல் 246 
அயில் 224 , 228 , 245 
அரக்கன் 383 
அரங்கம் 187 
அரண் 161 
அரம்பையர் 251 
அரணம் 357 
அரமங்கை 371 
அரவணை 360 
அரவம் 199 


24 


- 


பொங்கரவு 


அரவன் 178 
அரவு 103 

படந்தொறும் தீ அரவு 253 
புற்றிலவாளாவு 97 , 320 

125 
வைவா யரவு 169 , 170 
அரன் 35 , 39 , 48 , 77 , 113 , 154 , 195 , 198 
அரா 

91 
அராகம் 194 
அரி 49 , 157 , 209 , 225 , 255 , 306 
அரில் - பிணக்கம் 14 
அரிவை 6 , 36 , 104 , 121 , 150 , 257 , 297 , 332 
அருக்கன் 270 , 339 
அருந்துதி 300 
அருந்துதி இடப்பால் காணுதல் 300 
அரும்பு 13 , 25 
அருமறை 

213 
அருவரை 37 
அருவி 117 
அருவிலை 197 
அருள் 210 , 213 , 279 , 280 
அருள்சுரத்தல் 279 
அரையாமம் 164 
அல்- இருள் 179 , 348 
அல்குதல் 249 , 337 
அல்லகுறி 172 
அல்லல் 

263 
அலங்கல் 24 
அலங்காரம் 157 
அலமருதல் 172 , 239 
அலர் 92 , 180 , 260 , 291 
அலர்தல் 172 , 190 
அலரெடுத்து 230 
அலவன் 84 , 155 
அவ்வவரே ( விளி ) 371 
அவ்வவையே 68 
அவயவம் 4 , 10 , 33 , 78 , 79 , 108 


25 


அவலம் -- கவற்சி 389 
அவாவுதல் 37 
அவிரொளி 94 
அழல் 94 , 271 
அழற்றடம் - தீக்காய் கலம் 202 
அழற்றலை வெம்பரற்று 206 
அழிதுயர் 80 
அழிவுறுதல் 37 
அழுக்கம் 157 , 360 , 361 
அழுங்டல் 29 , 172 , 249 , 251 
அழுந்துதல் 166 
அளகம் 64 , 122 
அளவளாய் 165 
அளவி 

10 
அளவினர் 308 
அளி 14 , 16 , 50 , 52 , 70 , 119 , 122 , 123 
அளிகுலம் 123 
அற்புதன் . 35 
அறத்தொடு நிற்றல் 225 , 289 , 290 , 293 
அறல் 375 
அறியாவளவு நின்றோன் 333 
அறுகால் 172 
அறைதல் - ஆரவாரித்தல் 31 
அன்புமீ தூறல் 9 
அன்புறுபொழி 16 
அன்னம் 10, 184, 191 , 222. 377 
அன்னை 244 , 246 , 247 
அன்னநடை 1 
அனங்கன் 2, 61 
அனலாடி 91 
அனிச்சம் 211 , 228 . 
அனை 149 
ஆகம் 71 
ஆகுலம் 276 
ஆட்கொள்தல் 46 , 130 
ஆட்செய்தல் 277 
ஆடகம் 194 


26 


ஆடவன் 

219 
ஆடிடம் 16 , 117 , 118 , 126 
ஆடும்பிரான் 19 
ஆண்டகை 245 
ஆத்தின்னி 356 
ஆதரம் 202 
ஆதரவு 121 
ஆம்பல் 11 
ஆய்தல் 3 , 276 
ஆய் தந்த அன்பு 130 
ஆயம் 7 , 39 , 118, 124 , 126 , 127 , 167 , 214 , 225 , 359 
ஆயவெள்ளம் 

118 
ஆர்கலி 213 
ஆர்த்தரங்கம் 187 
ஆரம் 91 
ஆரமிழ்தே யணங்கே 
ஆரமுது 
ஆரளவு - காதமும் புகையும் முதலாயியன அளவு 308 
ஆராய்தல் 244 
ஆராவின்பம் 9 
ஆருயிர் 25 , 29 , 47 
ஆலம் 329 
ஆலித்தல் 330 
ஆவ 211 
ஆவம் 209 
ஆவா 355 
ஆவி 37 , 207 , 281 , 301 , 348 
ஆவியன்னாய் 210 
ஆவியுமாக்கையும் என்ன 301 
ஆழ்துயர் 89 
ஆழி 339 
ஆழி திருத்தல் 186 
ஆளி 151 , 382 
ஆற்றல் 21 
ஆற்றுவித்தல் 277 
ஆறு 176 , 398 
ஆனந்தவெள்ளம் 307 


27 


இகல் 4 , 42 , 260 
இகல் தல் 165 
இகலிடம் தரவிடை 42 
இங்கனே 8 , 13 , 374 
இட்டறவே 345 
டெபங்கொடி 113 
இடுக்கண் 267 
இடை 

கொடியிடை 7 , 8 , 9 , 11 , 64 , 132 
சிற்றிடை 169 , 197 
துடியிடை 21 , 73 
தேம்பலிடை 165 
நுடங்கிடை 359, 81 
நுண்ணிடை 342 , 362 , 
மின் தங்கிடை 220 , 221 , 268 
மின்னிடை 10 , 37 , 178 , 201 , 386 

வஞ்சியிடை 32 
இடைநைதல் 134 
இணையிலி 2 
இணர் 17 , 344 
இணர்ப்போது 17 
இதழ்க்க தவம் 164 
இந்தீவரம் 183 
இமையத்தின்கண் வைத்த கயல் 327 
இமையாத முக்கண் 14 , 271 , 329 
இமையோர் 92. 342, 396 
இருநோக்கம் 65 
இயங்கண்டனையோ 
இயங்கு தல் 128 
இயமன் விடுத்த தூது 2 
இயல் 35 
இயவு 253 
இயற்படமொழிதல் 378, 
இயற்பழித்தல் 376, 377 
இயைபு 246 
இரதம் 57 
இரவரவு 253 , 255 , 
இரவுக்குறி 154 , 155 , 250 
இராகம் - கதிர்ப்பு 194 


28 


இராப்பகல் 362 
இருகோடு 52 
இரு தலைப்புள் 12 
இருவி 144 
இருவுதல் 281 
இருள் தூங்குதல் 35 , 212 
இரைப்பு - இரைச்சலிடுதல் 173 
இல் 208 
இல்லதுரைத்தல் 130 
இல்லோர் 175 
இலங்கு தல் 216 

லங்கையர்கோன் 59 
இலைவளர் பாலகன் 105 
இவர்தல் 223 , 248 
இழிகுலம் 99 , 100 
இழுக்கம் 157 
இழும் 252 
இழை 11 

ஆயிழை 246 , 361 , 383 
ஏந்திழை 85. 113 , 135 , 250 275 , 279 , 317 
ஒள்ளிழை 82 , 91 , 167 
ஒளியிழை 227 
சேயிழை 246 , 371 
திருந்திழை 282 
நேரிழை 44 , 84 
பொங்கிழை 11 

முற்றிழை 169 
இளமந்தி 95 , 250 
இளவேனில் 322 
இற்செறித்தல் 134 
இற்செறிவு 133 
இற்செறிவித்தல் 133 
இறப்பு 328 
இறால் 252 
இறும்பு 148 
இறுமாப்பு 242 , 373 


29 


இறை 5 , 175 , 219 
இறை - சிறிதளவு 229 
இறைஞ்சுதல் 342 
இறைவன் 20 
இன்றியமையாமை 46 
இன்னகை 101 
இன்னருள் 14 
இன்னல் 42, 238 , 287 
இன்னுயிர் 20 , 2 ? 
இன்னியல்பு 116 
இன்னுயிர் 20 , 27 , 1619 
ஈசன் 1 , 4 , 80 , 109 , 1.40 , 26 ?, 282 , 382 , 396 
ஈடு 111 
ஈர்ங்கொடி 35 
ஈர்ந்துறை 

174 
ஈரடி 86 
உகலிடம் 42 
உகளும் 350 
உகிர் 334 
உகுத்தல் 16 , 119 
உங்கு 119 
உங்கனே 16 
உட்கோள் 5 , 152 
உடுத்தணிவாளரவன் 352 
உடைதல் 119 
உடைமணி 385 
உணங்கல் 235 
உணங்குதல் 362 
உதர்தல்- பெயர்த்தல் 346 
உந்திடம் 223 
உந்துதல் 128 
உம்பர் 47 , 131 , 137 , 158 , 213 
உய்தல் 22 
உய்த்தல் 167 
உய்த்துணர்தல் 230 
உயிர்ப்பு 366 
உயிரன்னபாங்கன் 23 


30 


உலை 


உயிரிற் பழகுதல் 44 
உரவோன் 95 , 237 
உரும் 176 
உருவுநலம் 33 
உரைபகர்தல் 257 
உரோமம் சிலிர்த்தல் 
உலகம் 132 , 312 
உலகியல் 248 , 361 
உலவியலாத்தனம்- தளர்தலில்லாத முலைகள் 365 
உலாத்தருதல் 385 
உவத்தல் 120 

223 
உழுவை 

72 
உழை 65 , 111 
உழையர் 364 , 377 
உள்மகிழ்தல் 123 
உள்ளக்கருத்து 5 
உள்ளந்துயர் தல் 24 
உள்ளப்படுவன 87 
உள்ளறிகுறுதல் 91 
உள்ளும் புறம்பும் 354 
உள்ளுருகுதல் 281 
உளந்தளர்தல் 23 
உளி-- உள்ளே 91 
உற்றதுரைத்தல் 21 
உறாவரை . 252 
உறைவில் 266 
உன்னுதல் 250 
உன்னம் 

186 
உன்னியது 4 
உன்னுதல் 34 , 50 , ? 2 , 236. 250 , 287 

161 

386 
ஊடல் 358 , 381 , 389 


ஊசல் 


ஊசி 


ஊடுருவுதல் 251 
ஊதியம் 400 


31 


எங்கை 


கதை 

239 
ஊரணி 
ஊரெரித்தது 

137 
ஊழ் 7 

N 339 
ஊழியொன்றாதன 389 

373 
எடுத்துரைத்தல் 46 
எண்கு 264 
எண்டிசை 339 
எதிர்கோள் 135 
எதிரழிதல் 276 
எந்தை 252 
எம்பிரான் 167 
எம்மான் 
எய்- எறி 60 
எய்துதல் 19 , 40 
எய்ப்பாறுதல் 
எயிறு 294 

55 
எரி 364 
எரியாடி 127 , 21.3 
எரிவலம் செய்தல் 300 
எல் 60 , 192 
எல்லி 153 , 364 
எல்லை தீரின்பர் 214 
எலும்பு 197 
எவ்வம் 284 , 358 
எழில் 29 , 31 , 42 , +r , 88 , 9.4 , 116 , 124 , 240 , 246 , 253 
எழிலி 159 
எழுங்குலை வாழை 250 
எழுமை 208 
எள்குதல் 92 
எள்ளுதல் 358 
எற்றுதல் 249 
எறிதிரை 7 , 93 
என்பு 251 


எயில் 


32 


203 , 243, 253 


என் றாழ் 159 , 190 
என்னொடும் வளர்ந்தநாண் 208 
எஃகு 163 , 216 
ஏகம் 71 
ஏகம்பம் 268 
ஏசுதல் 289 
ஏத்துதல் 173 
ஏதம் 157 , 253, 255 , 382 
ஏதிலன் 230 
ஏது 281 
ஏந்தல் 49 , 50 

50 128 , 135 , 149 , 
ஏய் 13, 82 
ஏயாப்பழி 374 
ஏர் 28 , 41 , 295 
ஏர் தருதல் 41 
ஏலாது 92 
ஏலேம் 110 
ஏவலிணையர் 204 
ஏழ்கடல் 339 
ஏழ்பொழில் 31 , 266 
ஏழ்வரை 31 
ஏழை 17 , 19 , 27 , 208 
ஏழிசை 20 
ஏழிசைச்சூழல் 20 
ஏழுடையான் பொழில் ? 
ஏற்றிழிவு 149 
ஏற்றுதல் 134 , 182 
ஏறு 136 , 306 
ஏனம் 60 
ஏனல் 130 , 138 , 159 
ஏனற்பசுங்கதிர் 159 

49 
ஐம்பால் 128 
ஐம்பூதம் 339 
ஐயம் 41 , 291 
ஐயர் 101 
ஐயரிக்கண் 49 


33 


ஐவகைப் புணர்ச்சி 12 
ஐவனம் 144 
ஒக்குதல் 235 
ஒண்டீந்தமிழ் 20 
ஒண்டொடி 4 
ஒண்ணுதல் 384 
ஓராகம் 194 
ஒருத்தன் 9 
ஒருவழித் தணத்தல் 181 
ஒருவி 65 
ஒல்குதல் 1 , 38 , 224 
ஒளிமலர் 120 
ஒளிமுகம் 108 
ஒன்னார் 167 , 316 
ஓகை 

384 

310 
ஒதுதல் 236 
ஓரி 206 
ஓலம் 150 , 174 , 179 
ஓலாட்டுதல் 241 
ஒலுறுதல் 241 
ஓவியம் 23 , 88 , 384 
ஓவியங்கண்டன்ன ஒண்ணு தல் 384 
ஒறும் - ஒறுக்கும் 253 
ஒன்னார் 316 
ஔவை அன்னை 214 
கங்குல் 177 
கங்கை 379 
கஞ்சுகம் 15 
கட்டங்கம் 242 
கட்டணிவார் சடை 303 
கட்டழல் 313 
கட்டுக்குரிய தெய்வம் 284 , 
கட்டுரைத்தல் 192 , 303 , 370 
கட்டுரைத்தது 8 
கட்டுவித்தி 285 
கட்டுவைத்தல் 283 
கடங்கம் - மழு 242 


34 


272 


கடம் - முறைமை 220 
கடம் 55 , 219 , 238. 253 , 271 , 

அழற்கடம் 219 
கற்கடம் 211 
கொடுங்கடம் 222 

தழற்கடம் 220 
கடம்பு 220 
கடமா 102 , 24 ? 
கடல்வற்றினும் 213 
சுடலமிழ்து 89 
கடவுதல் 136 
கடவுள் 29 , 285 
கடவுள் மழை 279 
கடற்குப் போர்க்களம் 187 
கடற்றில்லை 296 
கடி 8 , 14 , 78 , 135 , 236 , 362 
கடிதல் 112 
கடிமலர் 325 
கடுகிடுதல் 101 
கடுவன் 98 
கடுவீடம் 236 
கடுந்தீ 201 
கடல் 

எறிகடல் 182, 183 
கனைகடல் 124 
குடகடல் 187 
குணகடல் 187 
செறிகடல் 179 , 182 
தெண்கடல் 12 , 46 
தொடுகடல் 248 
படுகடல் 81 
பெருங்கடல் 173 
பொருகடல் 185 

போர்க்கடல் 183 
கண் 

அரிசிந்துகண் 209 
அயிலெனப் பேருங்கண் 224 


- 


- 


35 . 


கண் 


- 


- 


கடைக்கண் 
கருங்கண் 30 , 70 , 169 , 366 
கயல்கண் 117 , 137 , 281 , 312 , 381 
குழிகண் 255 
கெண்டையங்கண் 6 
தடங்கண் 83 , 163 , 277 
தாமரைக்கண் 184 
பங்கயக்கண் 120 
படைக்கண் 3 , 5 , 18 , 237 
பனிக்கண் 345 
மலர்க்கண் 170 , 387 
மைத்தடங்கண் 163 
வகிர்க்கண் 287 
வடிக்கண் 34 , 197 
வடுக்கண் 

32 
வரிக்கண் 164 
வாட்கண் 48 , 153, 301 
வாளரிக்கண் 

225 
வேல்கண் 43 , 50 , 179 , 250 , 291 , 368 
கண்கள் தம்மாற் பயன் கொண்டனர் 220 
கண்டம் 326 

மணிகண்டம் 210 , 272, 385 
கண்டல் 177 , 290 
கண்டர் 190 , 199 
கண்டார்க்கு இன்பம் செய்வது நாடகம் 219 
கண்ணகன் ஞாலம் 298 
கண்ணன் 53 
கண்ணார் முழவம் 324 
கண்ணி 93 , 123 
கண்ணின் வலை 73 
கண்புதைத்தல் 43 
கண்மணி 44 , 48 , 353 
கண் மலர் 90 , 108 
கணி 141 , 145 
கணியார் 145 
கணை 53, 95 , 101 


36 


காமன்கணை 90 
பூங்கணை 83 , 379 

வெங்கணை 101 
கணை மண்குளித்தல் 101 
கதலி 99 , 100 
கதலிவனம் 262 
சதிர்ப்பு 128 , 133 , 282 
கதிர்மாமணி 38 
கதிரோன் 164 
கதுவுதல் 168 
கம்பஞ்சிவந்த 209 
கம்பலை 159 
கமலத்தேவி 41 
கமலந்துறைவன் 88 
கமலம் 35 , 36 , 169 , 221 , 301 
கமழ்தல் 24 
கமுகின்குலை 99 , 100 
கயம் 383 
கயந்தலை - மெல்லிய தலை 383 
கயல் 35 , 327 

கருங்கயல் 203 
கார்க்கயல் 312 

செங்கயல் 203 
கரணங்கள் 389 
கரத்தல் 356 
கரம் 5 , 111 , 243 
கரவுநாடுதல் 72 
கராகம் 194 
கராம் 362 
கரி 55 , 110 , 128 , 264 
கருங்கட மூன்றுகும் 55 
கருங்கண்ணன் 53 
கருப்பற்றுவிடல் 143 
கருப்புச்சிலையோன் 313 
கரும்பு 23 
கரும்புருவச்சிலை 352 
கருமஞ்ஞை 265 


- 


- 


37 


. 


கருமால் 

326 
கரைதல் 235 
கல்ல தர் 264 
கலந்தாரிருவர் 71 
கலம் 197 
கலர் - தீமக்கள் 259 , 367 
கலராயினர் 259 
கலவி 8, 281 , 307 , 365 , 366 , 392 
கலவியின்பம் 8 
கலி - ஆரவாரம் 20 
கலிங்கம் 365 
கலித்தல் ஆரவாரித்தல் 279 
கலிநீர் 85 
கலுழ்கட்சின்னீர் 366 
கலை 59 , 202, 263 
கலைமலி காரிகை 397 
கலைமான் 54 
கவ்வை 214 
கவண் 252 
கவர் 70 
கவல் தல் 37 , 

227 
கவலம்- கவற்சி 389 
கவலின வாணகை 

108 
கவலுதல் 24 
கவலை 248 
கவளத்தயானை 112 
கவளம் 33 
கவிகை 27 
கழல் 31 , 206 , 238 , 246 , 255 , 259 , 277 , 290 , 293 , 309 

அரவக்கழலவன் 154 , 155 
குரைகழல் 33 , 151 
மலர்க்கழல் 110 
சுடர்க்கழல் 105 
தொத்திடுகழல் 246 

பூங்கழல் 109 
கழற்றெதிர் மறுத்தல் 19 


38 


கழை 


கள் 


கழறியுரைத்தல் 19 
கழறு 25 
கழறுதல் 22 , 23 
கழி 6 , 174 , 255 
கழிகட்டிரவின் 255 
கழுநீர் 123 , 388 
கழுமல் 28 , 329 

பரிக்கோல் 111 
வண்டு 295 
கள்வன் 237 
கள்ளத்தகழுநீர் மலர் 123 
கள்ளப்படிறர் 87 
கள்ளம்புகு நெஞ்சர் 379 
களபம் 

15 
களி - களிமகன் 122 
களியானை 111 
களிறு 24 , 33 , 45 , 255 , 255 , 305 , 338 
கற்பகச்சோலை 168 
கற்பகநாடு 40 
கற்பகம் 400 
கற்பனை 22 
கற்பு 204 , 208 , 301 , 374 
கற்பு நிலை 226 
கறி 193 
கறுத்தல் 349 
கறை 

258 
கன்றகன் புனிற்றீற்றா 382 
கன்னி 177 
கன்னிப்புன்னை - இளையபுன்னை 177 
கனங்குழை 269 
கனல் 372 
கனவு 17 , 355 , 378 
கனிவாய் 50 , 70 , 
கனை - முழங்கு 19 

31 , 183 
காத்தல் 16 , 312 
காதரம் - அச்சம் 117 , 190 , 381 


கா 


39 


காமன் 


90 . 


காதல் கட்டுரைத்தல் 303 
காந்தன் 1 , 121 , 233 , 279, 324 , 325 
காந்தளைப்பாந்தன் என்று எண்ணுதல் 233 
காப்பு 175 
காம்பு - வேய் 38 

367 
காயம் 206 
காய்சிலை 114 
காயமுமாவியம் 207 
கார்க்கயல் 312, 341 
கார்க்கயல்கண் 312 
கார் தருவான் 31 
கார்ப்புன்னை 273 
கார்பொழில் 116 
கார்மயில் 264 , 383 
கார்முழவு 157 
காரணன் 296 
காரிகை 238 , 355 , 399 
கால் காற்று 24 
காலத்து நீர்மை 278 
காலன் 

28f 
காவி 

1 , 41 , 349 , 383 
காற்றும் - விடா நின் , 

" மன 

192 
கான் 

228 
கான் மலர் 

238 
கான்யாறு 176 
கானக்குறவர் 159 
கானகம் 206 
கானம் 215 
கானல் 130 , 190 , 199 
கிடங்கு 
கிடை - கிடப்பு 268 
கிண்கிணி 123 , 133 
கித்த - விரைய 388 
கிழதம் 183 
கிழி 73 , 76, 88 , 183 


227 , 


176 , 


១១១ 
நலம் 


40 


- 


- 


கிள்ளை 231 , 232 , 331 
கிள்ளையார் 10 
கிளத்தல் 135 
கிளர் தல் 226 
கிளவி 10 , 50 , 90, 144 , 174 , 175 , 176 , 177 , 195 , 225 , 264, 388 

அச்சக்கிளவி 176 
கழிபடர்கிளவி 174 
கரந்துறைகிளவி 50 

கயாறெய்திடு கிளவி 177 
கையறுகிளவி 175 
தேமென்கிளவி 90 
படைத்துமொழிகிளவி 94, 225 

293 
கீடம் 129 
கீடம் செய்தல் 129 
கீழ்தல் 356 
கீள்தல் 247 , 249 
குஞ்சரம் 21 
குஞ்சி 82 
குட்டன் - பிள்ளை 224 
குடில் 252 
குடுமி 

150 
குணங்களஞ்சாற் பொலியும் நல சேட்டைக்குலக்கொடி 235 
குதர் 389 
குதலை 380 
குதலைமை விளங்காமை 

104 
குமிழ் 1 
குமுதம் 166 
குயம் 198 
குயில் 30 , 36 , 224 , 283 , 351 
குயின்மன்னு சொல்லி 351 
குரங்கன் 400 
குரம்பை 155 , 251 
குரல் 119 
குரவணையும் பூங்குழல் 260 
குரவரு கூந்தல் 81 
குரவு 241 , 360 


41 


குரவை 

127 
குரவை இரவில் முழங்குதல் 127 


குரா , 362 


குரு 1 , 


குலாய 


குவளை 


குராப்பயில் கூழை 362 

44 , 156 , 161 , 166 , 221 , 223 

318 
குரும்பியாகிய வுணவு 264 
குரும்பை 108 
குரூஉமலர் 225 
குரை தருதல் 175 
குலதெய்வம் 29 
குலம்புரி 251 
குலமலைகளேழும் 31 
குலமுறை 99 , 

100 
316 

121 , 334 
குழல் 17 , 38 , 93 , 108 , 176 , 205 , 278 , 30.2 , 303 , 360 

ஏர்குழல் 284 
கருங்குழல் 73 , 114 , 16 : 2 , 33.3 
கார்புரைகுழல் 357 
சுரிகுழல் 03 , 17.2 
சுரும்பிவர் குழல் 3.21 
தாழ்குழல் 125 , 1.26 , 31.2 , 340 
தீங்குழல் 94 
தேம்பிணைவார் குழல் 30 
நெறிகுழல் 61 , 1.2. ?, 1.25 , 1 : 9 
தெறி புறுகுழல் 39 
புரிகுழல் 4 , 216 , 270, 277 
பூங்குழல் 50 , 224 
மலர்க்குழல் 801 
மொய்குழல் 93 , 278 , 314 
வண்டமர் குரல் 221 

வார் குழல் 81 , 119 , 176 
குழல்வாய்மொழி 94 
குழல்வாய்மொழி பங்கன் குற்றாலத்து 94 
குழலி 271 
குழாம் 142 

6 


42 


குழியும்பர் 135 


கு 276 


குழை 

கனங்குழை 15 , 131 

சுடர்க்குழை 218 
குழைவு 13.1 
குளிர் - தங்குதல் 150 
குறப்பாவை 205 
குறம் 9 } 
குறவர் 252 
குறித்துரைத்தல் 3 
குறிப்பு 112 
குறிப்பு நிலை 29.2 
குறியிடம் 118 
குறிவழி 32 
குறுகல் - 13 
குறைநயத்தல் .158 
குறைாயந்துரைத்தல் 24 
குறைகயப்பித்தல் 82, 91 
குறைதேர்தல் 158 , 159 
குறையுறுதல் 50 
குன் றன்னமா - யானை 100 
குன்றவாணர் 15 , 68 , 75 
குன்றவில் 3 
குன்று 251 , 280 
குன்றுதல் 280 
குன்த்தல் 11 , 185 , 229 
குனிசிலை 127 
கூடம் 129 
கூடம் செய்தல் 129 
கூடல் 41 , 376 
கடலிழைத்தல் 186 
கூத்தப்பிரான் 30 , 49 , 50 , 204 
கூத்தன் 29 , 44 , 135, 26, 291 , 335 , 393 
கூத்து 157 
கூதிர் 319 
கூப்புதல் 206 


43 


கை 


கூம்பல் 11 
கூம்பலங்கைத்தலம் 11 
கூரெயிறு 198 
கூழை 104 , 362, 375 
கூலி 151 
கூற்று 43 , 87 , 382 
கூறுவிக்குற்றல் 263 
கெண்டை 6 , 247 
கெழிதல் - பொருந்துதல் 133 
கெழுநீர்மை 123 
கெழுமல் 37 
கேழ் 220 
கேழேவரையுமில்லோன் 209 

170, 171 , 199 
மலர்க்கை 170 , 190 

வேற்கை 171 
கைஞ்ஞெமிர்த்தல் 254 
கைத்தாய் 247 
கைதை 199 
கைப்போது 200 
கைம்மா 154 
கைம்மிகு தல் 83 , 180 
கைம்முகம் - கைத்தலம் 356 
கையறுதல் 177 
கையுறை 102 , 110 
கையுறையெதிர்தல் 110 
கொக்கு 103, 376 
கொக்கினிறகதணிந்து 376 
கொங்கம்பழனம் 100 
கொங்கு 92 , 100 
கொடி 15 , 28 , 35 , 235 

பூங்கொடி 30 , 42 , 97 , 245 , 310 , 334 , 33? , 341 

மென் கொடி 42 
கொடிக்குறி 235 
கொடிச்சி 92 , 129 , 252 
கொடுஞ்சிலை 101 , 161 
கொடும்பாடு 90 


44 


கொந்து 


கொண்டல் 190 , 

326 
கொண்டை 
கொண்மூ 23 , 279 
கொணர்தல் 9.2 
கொத்துமாலை 291 

291 
கொப்புள் 238 
கொம்பு 251 
கொம்பர் 118 , 206 
கொய்தல் 167 
கொல் - கொற்றொழில் 387 
கொல்கரி 264 
கொவ்வை 103 
கொவ்வைச் செவ்வாய் ? , 9 
கொழித்தல் 29 
கொழுநன் 302 
கொழுங்கான்மலர் 157 
கொழும்போது 103 
கொழுமீன் - ஒரு சாதி 188 
கொற்சேரி 388 
கொற்றம் 167 
கொற்றவர் 206 

176. 276 , 295 
கொன்றையோன் 258 , 353 , 380 
கோகிலம் 322 
கோங்கு 1 , 13 , 25 , 210 
கோங்கம் 205 
கோட்டம் 156 
கோடாய்- செவிலித்தாய் 226 , 230 , 234 , 236 , 238 , 245 , 28 ? 
கோப்பழித்தல் 161 
கோப்பு 181 
கோபம் 327 
கோம்பி 21 
கோடு 313 , 346 
கோதை 82 , 107 , 

அல்லியங்கோதை 201 , 379 
கொத்தவிழ்கோதை 263 


கொன்றை 


--- 


45 


கோலம் 45 , 94 , 360 
கோலாப்பிரசம் 110 
கோலா பிரசம் 110 
கோலுதல் 518 , 24 ? 
கோவை 200 
கோள் 882 
கோளரி 225 
கோளிழித்தல் 382 
கோளிழைத்தல் 21 
கோற்றேன் 150 
சங்கம் 85 , 185 
சங்கநிதி 400 
சங்கரன் 165 , 298 
சங்கு தருமுத்து 85 
சடை 170 , 265, 327 , 336 
சடையவன் 83 , 303 , 305 , 366 
சடையோன் புதல்வன் 83 
சந்தம் ? 8 , 128 , 211 , 299 
சந்தமால் 78 
சந்தனச்சோலை 107 
சந்தனத்தழை 91 
சந்திராதித்தர் 14 
சந்து 248, 301 
சரதம் 57 
சரம் 321 
சரத்தணிவில் 218 
சலக்கென 57 
சலஞ்சலம் 377 
சாடுதல் 99 , 100 
சாயல் 

120 , 351 
சாரல் 16 , 76 , 

189 
சால்பு 25 
சாற்றுதல் 311 

343 
சிக்கனவு அஞ்சத்தக்கது 343 
சிங்கம் 75, 99 , 100 , 156 
சித்தம் 25 , 26 


சிக்கனவு 


46 


30 . 


சிதர்தல் 174 , 194 
சிதைத்தல் 168 
சிந்தனை 38 
சிந்தாகுலம் 12 , 26 
சிந்தாமணி 12, 400 
சிந்தை 20 , 29 
சிரம் 126 , 234 , 371 
சில்லோதி 193 
சிலபல 134 
சிலம்பன் 25 , 30 , 93, 98 , 103 104 , 132 , 193 , 206. 213 , 262 
சிலம்பு 28 , 164 , 228 , 251 
சிலம்பு தல் 152 
சிலம்பெதிர் கூவல் 118 
சிலை 16 , 101 , 190 , 223 
சிலைமான் 53 
சிவன் 43, 155 , 248 , 283 , 328 , 337 , 345 , 358, 389 , 400 
சிவபிரானின் அருஞ் செயல்களிற் சில : 

அயன் சிரம் செற்றோன் 321 
அரக்கன் புயம்தலை தீர்த்தோன் 383 
எயில் எரி செய்தோன் 143 , 152 , 161 ,, 167 , 174 , 

327 , 357 
காமனை வென்றோன் 164 , 179 , 367 
காலனைச் செற்றவன் 150 , 27 , 286 
கைம்மாப்படுத்தவன் 154 , 387 

தக்கன் வேள்வியழித்தவன் 226 , 234 , 3401 
சிவபிரானின் அருமையுடைமை 

அயன் மாலுக்கரியவன் 110 , 251 , 287 , 333 
சிவபிரானின் அருளுடைமை 

தீவினை தீர்ப்பவன் 229 , 249 
நாரணனுக்கு ஆழி அளித்தவன் 163, 180, 214 , 230 

முத்திவழங்கும்பிரான் 127 
சிவபிரான் கற்றவர் நற்றுணை 400 

நிருத்தம் பயின் றவன் 62 , 338 , 344 , 348 , 389 
சிவபிரானின் திருமேனி : 

அழல் வண்ணன் 271 , 325 , 343 
செவ்வரை மேனியன் 114, 278 
பொன் செய்தமேனியன் 278 


280 , 


-- 


- 


47 


மாதுற்றமேனியன் 156 , 174 , 194 , 201 , 246 , 322 , 350 


சிவபிரானின் திருவணி 


அரவம் பூண் ஒளியோன் 215 
எலும்பாலணியிறை 197 


சிவபிரானின் திருவுருவம் 


அரவரையோன் 169 
அரவும் பிறையும் அணி . றக் கொண்டோன் 359 , 360 
இருவரறியா வடிவோன் 72 
கங்கையம் சடையோன் 203 , 248 , 345 , 354 , 379 , 398 
கண்ணுதலோன் 203 , 79 ) 
கறைமிடற்றோன் 56 , 68 , 8.1 , 209 , 272, 301 , 324 , 

325 , 349 , 386 
கொக்கின் சிறகணிந்தோன் 376 
சடைமுடியோன் 37 , 86 , 172 , 176 , 193 
புயம் எட்டுடையான் ? 
மழுப்படையோன் 387 
மான்கையினன் 

373 
முக்கண்ணன் 168 , 275 


319 , 


சிவபெருமானின் திருத்தலங்கள் - 

இடைமருது 268 
ஈங்கோயில் 113 , 204 
கயிலை 6 , 16 , 21 , 23 , 25 , 26 , 29 , 30 , 34 , 35 , 37 , 38 , 

54 , 56 , 59 , 62 , 76 , 101 , 114 , 120 , 129 , 132 , 138 , 
141 , 115 , 169. 176 , 207 , 245 , 793 , 298 , 294 , 
78 , 379 


கழுக்குன்று 107 
குற்றாலம் 94 , 135 
கூடல் 20 
கொடுங்குன்று 130 
சிவநகர் 209 
சுழியல் 377 
திருப்பனையூர் 137 


48 


--- 


- 


தில்லை 1-6 , 9-12, 15 , 16 , 17 , 18 , 20-23 , 25 , 27-31 , 

36 , 41 , 44 , 45 , 47 , 49 , 54 , 57 , 60 , 64 , 67 , 
69 , 70 , 72 , 77 , 80 , 82 , 85, 87 , 88 , 90 , 93 , 
105-107 , 109 , 112, 115 , 119 , 120 , 122 , 125 , 
127 , 129 , 142 , 150 , 153 , 159 , 161 , 162, 164 , 
166-188 , 170 , 172-175 , 176 , 177 , 180 , 181 , 
187 , 190-192 , 194-96 , 202 , 203 , 206 , 
212-14 , 219-21 , 224 , 225 , 226 , 228 , 232 , 
233 , 235 , 236 , 239 , 240 , 243 , 247 , 249, 251, 
258 , 259 , 265 , 267 , 71-78 , 284 , 286, 288 , 
289 , 291 , 295-98 , 300 , 301 , 302 , 304 , 305 , 308, 
310 , 312 , 314 , 320 , 321 , 326 , 330 , 331 , 333 , 
335 , 337 , 339 , 347 , 352, 354 , 356 , 357 , 358 
360 , 364 , 368 , 369 , 370 , 371 , 373 , 374 , 375 , 
376 , 38.1 , 382 , 385-87 , 389 , 90 , 91 , 396 , 

297 , 400 
புலியூர் 7 , 8 , 19 , 68 , 73 , 79 , 83 , 89 , 9 ” , 126 , 128 , 
136 , 16, 163 , 165 , 179 , 182 , 184 , 185 , 

, 
201 , 205 , 208 , 211 , 215 , 217 , 222 , 241-46 , 
269 , 270 , 281 , 29 ) , 316 , 317 , 323 , 351 , 353 , 

38.3 , 399 
சிற்பம் 305 
சிற்றம்பலத்தான் 24 , 131 , 160 , 279 , 282 , 285 , 306 , 348 , 

356 , 373 
சிற்றம்பலம் 9 , 13 , , 14 , 18 , 20 , 23 , 34 , 62, 73 , 103 , 108 , 

124 , 147 , 204 , 212 , 217 , 227 , 248 , 254 , 267 , 
280 , 283 , 290 , 204 , 305 , 308 , 321 , 322 324 , 
326-328 , 30 , 333 , 338 , 343 , 345 , 348 , 357 , 

366 , 368, 371. 372 , 374. 376 380 , 384 
சிற்றம்பலவன் 23 , 26 , 46 , 55 , 69 , 95 , 101 , 114 . 123 , 134 , 

142 , 221 , 261 , 264 , 341 , 363 , 370 , 378 , 

390 , 391 , 39.2 , 194 , 95 
சிற்றவ்வை 393 
சிற்றில் 95 , 118 
சிறுகால் -சிறிய விடம் 1.26 
சிறுகுடில் 252 
சிறுதேர் 385 


49 


பரங்குன்று 99 , 100 , 144 , 178 , 27 9 , 291 , 292 
பூவணம் , 140 , 305 , 338 , 394 
பெருந்துறை 104 
பொதியில் 8 ... 154 , 395 
மலையம் 15, 68 , 91 , 139 
மூவல் 306 
வாஞ்சியம் 268 

வெண்காடு 256 
சிவபெருமானைக் குறிக்கும் சில அருந்தொடர்கள் : 
அக்கு பாரவுமணி மணிக்கூத்தன் 103 
அடையார் புரங்கள் இகல் குன்றச் செற்றேன் 4 
அணியுமமிழ்து மென்னாவியுமாயவன் 5 
அளவியை யார்க்குமறிவரியோன் 10 
அருக்கன் குருட்டிற் புகச் செற்றகோன் 270 
அனங்கன் நைந்துவீழ முன்னோக்கிய அம்பலத்தான் 61 
அன்பரென்பூடுருகக் குனிக்கும்பரன் 11 
அனலாடவல்லோன் 
ஆகத் தொளிர் மிளிரும் புற்றில் வாளரவன் 
ஆலத்தினாலமிர் தாக்கிய கோன் 27 
இமையாத முக்கண் மூவரில் பெற்றவன் 14 
இலங்கையர்கோன் மலைக்கீழ்விழச் செற்றவன் 59 
உணர்ந்தார்க்கு உணர்வரியோன் 9 
உம்பராலறியா மறையோன் 5 
உம்பருய்யக் கள் மாம் விடமமிர் தாக்கிய தில்லைத்தொல்லோன் 22 
உமைகூர் பொன்னம்பலவன் 99 
எயிற்குல மூன் றிருந்தீயெய்த வெய்தவன் 36 
எழின் மதிக்கிற்றொளி சென்ற செஞ்சடைக் கூத்தப்பிரான் 50 
என்னை முன்னாள் ஊமூ முடையான் ? 
ஒருங்கடமூவெயில் ஒற்றைக்கணை கொள் சிற்றம்பலவன் 55 
ஒருபாலவளத்தனாம்மகனாம் தில்லையான் 112 
கண் நிவந்தகணை உரவோன் 95 
கணை உ.ரவோன் பொடியாயொடுங்கத் தெறுங்கண் நிவந்த சிற்றம் 

பலவன் 95 
கருங்கண்ணனையறியாமை நின்சோன் 53 
கலைச்சிறு திங்கள் மிலைத்த சிற்றம்பலவன் 26 
காவி நின்றேர் தரு கண்டன் 41 
குவளைக் களத்தம்பலவன் 33 

T 


50 


குறுகாரூர் தீங்கிற்புகச் செற்ற கொற்றவன் 13 
குன்றவில்லிற் செற்றோன் 
கைக்குன்றெரித்தோன் 137 
சிந்தையுள்ளுமுறைவான் 
சிலம்பணிகொண்ட செஞ்சீறடி பங்கன் 54 
சிற்றம்பலத் தொருத்தன் 9 
தக்கன் முத்தீ சிதைத்தோன் 92 
தாழச் செய்தார் முடிதன்னடிக்கீழ் வைத்தவன் 
தில்லைச் சிற்றம்பலத்துப் பயில்கின்ற கூத்தன் 18 
நடமாட்டுடையவன் 57 
நிலனும் விசும்பும் பொருப்பும் புணர்ப்போன் 17 
நீரேமாய் எழுபொழி லாயிருந்தோன் 93 
நெற்றித் தனிக்கண் ஒருத்தன் 62 
பகல் குன்றம் பல்லுகுத்தோன் 4 
பகன்றாமரைக் கண்கெடக்கடந்தோன் 184 
பணந்தாழரவரைச் சிற்றம்பலவன் 34 
பல்லிலனாகப் பகலைவென்றோன் 60 
பனித்துண்டம் சூடும் படர் சடையம்பலவன் 132 
பாம்பலங்காரன் 11 
பாம்பிணையாக் குழைகொண்டோன் 38 
பாயும் விடையான் 3 
புரமன் றயரப் பொருப்பு வில்லேந்தி 321 
புயல் சடையேற்றவன் 240 
புனல் சூடும் பரன் 211 
மாதிடங்கொண்டவன் 
மாலாயிரங் கரத்தவன் 180 
மாற்குப் படைகொடுத்தோன் 180 
மின்னெறி செஞ்சடைக் கூத்தப்பிரான் 49 
மூவரழியத் திருமுதலோன் 191 
மைத் தழையா நின்ற மாமிடற்றோன் 102 
யார்க்குமறிவரியோன் 10 
யாவையுமா மேகத்தொருவன் 71 
யாழோர் மங்கை பங்கத் திறைவன் 93 
வருங்குன் றமொன்றுரித்தோன் 15 
விண்வாய்ச் செயிரொன்று முப்புரஞ் செற்றவன் 18 
வில்லினை மேருவில் வைத்தவன் 25 
வேங்கையதளம்பலவன் 93 


51 


சிறை 120 , 175 , 225 
சிறைக்கண் மலிபுனல் 258 
சிறைப்புறம் 142 , 144 , 171 , 172 , 176 , 178 , 192 , 264 
சின் மழலை 

104 
சின் மொழி 181 
சின்னப்படுதல் 334 
சின்னம் 330 
சின்னெ 

149 
சினம் 74 
சினமா 73 
சீயம் 206 , 253 , 264 
சீர்வழுத்தா 337 
சீரம்பர்சுற்றி 182 
சீலம் 27 , 
சீறியலுலகு -தேவருலகு 

365 
சுடர் 187 , 232 

எழுசுடர் 187 
சூழ்சுடர் 187 

செஞ்சுடர் 232 
சுடர்க்குறை 225 
சுடர்த்திங்கள் 201 
சுணங்கு 96 , 283 
சுத்திய பொக்கணம் 242 
சுரத்தல் 279 
சுரம் 206 , 218 , 333 

அருஞ்சுரம் 202 , 230 
கற்சுரம் 

209 
நெடுஞ்சுரம் 247 
பெருஞ்சுரம் 219 

வெஞ்சுரம் 215 , 228 , 232 , 240 , 351 
சுரம்போக்கு 206 
சுரும்பு 167 , 248 , 353 
சுரும்புறுகொன்றை 353 
சுவடு 237 , 238 

8 
சுளித்தல் 111 
சுவல் 387 


சுவை 


52 


சுழியல் 377 
சுழிக்கணக்கு 186 
சுற்றம் 17 
சுற்றுமுற்றும் 43 
சுறா 187 
சுறாவிற்கு யானை 187 
சுனை 40 , 103 , 118 
சுனைவளம் 118 
சுனைவளர் காவிகள் 154 
சூது 283 
சூர். 176 , 285 . 
சூல் 369 
சூலம் 222 
சூழல் 17 , 152 

மாலை 79 
சூழி லாழில் 161 
சூள் 289 
சூளாமணி 47 
செக்கர் 346 
செங்கழுநீர் 108 
செஞ்சடை 203 , 336 
செந்தாமரை 363 
செப்பல் 197 
செப்பு 35 , 46 , 174 , 187 , 197 , 208 , 270 , 374 
செப்பினிடை வைத்த வீ 374 
செம்பஞ்சியின் மிதிக்கிற் பதைத்தல் 209 
செம்பட்டு 246 
செம்பொன் 23 , 184 
செம்மல் 7 , 115 , 246 
செம்மலர் ஆயிரம் தரவும் கருமால் 153 
செம்முகமா 313 
செய் - வயல் 356 
செய்குன்று 223 
செய்ம்முக நீலம் 356 
செயிர் 18, 191 
செருக்கும் 98 


53 


செல் - குடிக்கேற்ற பெருமை 266 
செல்லல் 50 , 159 , 192 , 254 , 274 , 280 , 288 
செவ்வணி 359 , 361 
செவ்வாய் 30 , 73 , 108 , 109, 170, 333, 366 , 387 
செவ்வான் 67 
செவ்வி 35 , 52 , 87 , 97 , 363 
செவ்வி - கருகுதலும் வேமுக்குதலும் இல்லாத நிறம் 282 
செழுங்குலை - முதிர்ந்தகுலை 250 
செழுமிய - வளவிய 393 
செவிலி 224 , 225 , 227 , 228 , 237 , 239 , 248 , 281, 293, 301 , 302 
செவிலித்தாய் 241 
செறிவு - எல்லைகடவாமை 228 
செறு 166 
சேக்கை 172 
சேட்சி 201 
சேட்டை 235 
சேட்டைக்கொடி - காகம் 235 
சேட்படுத்தல் 98, 107 
சேண் 23 , 208 , 221 
சேணிலம் 213 
சேணெறி 208 
சேய் 82 , 84 , 285 , 370 
சேய்மை 201 
சேர்ப்பன் 183 , 277 
சேரி 290 
சேல் 390 
சேவல் 191 , 318 , 369 
சேறி 269 
சொல்லாற்றாது 73 
சொற்பதம்- சொல்லளவு 61 
சொற்பா 310 
சொற்பாலமுதிவள் யான்சுவை 8 
சொற்புள் 235 
சொற்றுணை 240 
சோத்தும் 173 
சோதி 40 
சோதிடம் 138 , 236 


54 


ஞாளி 


சோமன் 168 
சோர்தல் 229 
சோலை 168 , 176 
சோழி 94 
ஞாங்கர் 223 

175 
ஞெமிய- ஓடிய 165 
ஞெமிர்த்தல் - முறித்தல் 254 
தக்கன் 92, 226 , 234 , 340 
தக்கிருத்தல் 376 
தக்கோர் 400 
தகர்த்தல் 92 
தகிலும்- தகுவளாயினும் 165 
தங்கை 373 
தடம் 202 , 221 , 237 

கார்த்தடம் 203 
தடமலர் 21 , 119 
தடவரை 94 


தட 202 


தடிதல் 285 
தண்புனம் 31 , 140 
தணத்தல் 181 , 182 
தணியுறப்பொங்கும் 359 
தத்தை 388 
தம்பலம் 396 
தம்பிரான் 205 
தமர் 134 
தமி 167 , 374 
தமியேன் 177 
தமிழின் துறை 20 
தயல் 117 
தரக்கிற்கின்றது 336 
தலைச்செல்தல் 104 
தலைப்படு சால்பு - நிறையும் பொறையும் கூடிய சால்பு 26 
தவல் 389 
தவளம் 112 
தவளத்தனீறு 112 


55 


தவிசு 238 , 303 
தழங்குதல் 127 
தழங்கும் அருவி 1.27 
தழை 91 , 94 , 114 

இருந்தழை 112 , 114 
கடித்தழை 113 
கண்ணார் தழை 112 
கொய்தழை 92 , 93 , 110 
பூந்தழை 94 , 115 
மைதழை 93 

வண்டழை 116 , 117 
தழையெதிர்தல் 101 , 110 
தளர்வு 40 
தறுகண் 

128 
தனிநிலை 

10 ?, 122 
தளிர் -103 
தாதிவர்போது 40 , 152 
தாமேதக் கொப்பு 228 
தாய் தந்தை 130 
தார் 56 , 120 , 176 
தாரகை 

121 
தாவிடை ஈசன் 
திக்கு 376 
திகழ்தல் 29 , 384 
திங்கள் 16 , 26 , 183 , 198 , 233 
திங்கள் கண்ணி 201 
திசை 128 , 234 
திசைவசை தீர்தல் 338 
திசைமுகன் 300 
திண்டினால் 245 
திண்ணியான் 33 
திணை 336 
திமில் - மரத்தோணி 6.3 
தில்லை மூவாயிரவர் 72 
திவள் தல் 300 
திரு 1 , 173 


56 


திருக்கணி 141 
திருச்சிற்றம்பலம் 332 , 344 
திருச்சிற்றம்பலமுடையான் 361 
திருச்சிற்றம்பலவர் 250 
திருநீறு 109 
திருப்புறு சூலம் 315 
திருமால் 157 , 326 
திருமால் ஆயிரங் கையானும் ஆயிரம் மலரிட்டுச் சக்கரம்பெற்றது 150 
திருவளர் தாமரை 1 
திருவார்த்தை 109 
திருவிளர் 276 
திருவுரு 117 
திரை 93 , 187 , 199 , 222 

செறிதிரை 206 

மறி திரை 63 , 182 
திரை தோணி 187 
திவண்டன 300 
திளைத்தல் 294 
திறை 304 , 330 
தினை 279 
தினைப்புனம் 138 
தீங்கனி 11 
தீங்கனிவாய் 11 
தீங்குழல்வாய் மொழிமங்கை 94 
தீட்டல் 78 
தீயாடி 374 
தீவினை 27 , 358 
துகிர் 371 
துங்கம் 85 
துடுப்பு 325 
துண்டம் 132 
துணர்ப்போது 17 
துணை ஊர் 372 
துணைமலர் 118 
துணைமனன் 89 

300 
துயர்தல் 24 287 


57 


- 


துயில் 175 
துயிலக்கல்லா 

ஒரு சொல் 192 
துயிலெடுத்தல் 162 
துயிலெறிதல் 162 
துயில்பயில்தல் 167 
துயிலுறுதல் 175 
துலங்கல் 24 
துவள் 51 
துவள் தல் 255 
துவள்வு 110 
துளங்குதல் 43 
துறைவர் 174 , 185 
துன்னாமை 89 
துன்னார் 230 
துன்னுதல் 210 
துனி 332 , 395 
துன்னுதல் 149 , 217 
துன்று தல் 24 , 279 
தூங்கிருள் 176 
தூண்டா விளக்கு 
தூண்டில் எடுத்தவராய் 249 
தூது 277 , 280 , 281 
தூமலர் 3 
தூர்த்தல் 185 
தூரியம் 293 
தூயன் 289 
தூவி 88 
தூ வியந்தொகை 88 
தூளி 151 
தெங்கம் பழம் 99 , 100 
தெண்கடலமிர்தம் 12 
தெம்முனை - 306 
தெய்வம் 2 , 6 , 49 , 212 , 284 , 300 
தெய்வப்புணர்ச்சி 7 
தெய்வமே 292 
தெரிந்து செப்புதல் 29 


581 


தெரிந்து வினாதல் 28 
தெருட்டுதல் 28 
தெருவிடைப்பொதுவன் 78 
தெவ்வம் 304 
தெவ்வர் 114 
தெள்ளம்புனல் 
தெறுதல் 95 , 289 
தென்மாத்திசை 338 
தென்னவன் 306 
தென்னாவென 217 
தே 116 , 375 
தேதேயெனும் 82 
தேம்பல் 11, 21 , 165 
தேம்பலஞ்சிற்றிடை 11 
தேம்புனம் 83 
தேமாம்பொழில் 263 
தேயம் 206 
தேர் 216 
தேர்வழி 185 
தேவரசுரரிறைஞ்சுங்கழலோன் 355 
தேவியங்கண் திகழ்மேனி 
தேற்றகிலேம் 45 
தேற்றம் 25 
தேற்றுதல் 26 , 278 
தேறுதல் 278 
தேன் 45 , 82 , 150 , 166 

கொழுந்தேன் 166 
கோற்றேன் 150 
செழுந்தேன் 166 
நுண்தேன் 45 
பெருந்தேன் .16 
பைந்தேன் 98 

மலைத்தேன் 29 
தையல் 32 , 40 , 204 
தொட்ட - நீங்கின 8 
தொடங்கிய 8 


- 


59 


தொடி 

ஒண்டொடி 117 , 282 
பொற்றொடி 239 , 277 , 380 

பைந்தொடி 199 , 202 , 258 
தொண்டை கோவைக்கனி 79 
தொண்டைக் கனிவாய் 36 
தொண்டைச் செவ்வாய் 93 
தொண்டையங்கனி 322 
தொண்டைவாய் 132 
தொத்து 121 , 126 
தொல்லோன் 17 , 22 , 192 , 226 
தொல்வினை 25 
தொழுகுலம் 99 , 100 
தொழும்பு 261 , 27g 
தொன்மை 110 
தோகை 71 , 88 , 126 , 160 , 187 , 315 
தோகைக்கும் தோளற்கு மொன்றாய் வருமின்பதுன்பங்களே. 7.1 
தோட்ட - வாங்கியதொரு தொகுதியையுடைய 8 
தோணிக்குத்தேர் 187 
தோயம் 206 
தோரணம் 296 
தோழன் 28 
தோழி 18 , 50 , 112 , 113 , 107 , 209 , 224 , 293 , 335 , 389 
தோள் 
அமைதோள் 

10 
அமைத்தோளி 11 ? 
கலிகெழுதிரடோள் 20 
காம்பன தோளி 371 
தடந்தோள் 112 
திண்டோள் 373 
பணைத்தோள் 135 , 169 
பணைத்தோளி 

215 , 219 
பெருந்தோளி 5 
பெரும்பணைத்தோளி 3 
மென்றோள் 23 , 204 
வரைத்தோள் 20 , 73 
வளைத்தோளி 131 


- 


60 


வேயமர் தோளி 232 
வேயின தோள் 282 
வேயினதோளி 234 
வேயுடைத்தோளி 42 

வேயொத்ததோளி 127 
தோளாமணி 47 
தோன்றல் 71 , 290 , 317 , 389 
தோன்றி 325 
நகர் 175 , 214 , 217 , 221 , 222 , 258 , 297 , 302 , 328 , 329 , 348 
நகுதல் 289 
நகையாடு 101 

191 , 333 
இன்னகை 191 
வெண்ணகை 333 

228 
நஞ்சு 320 

151 
நடம் நவில்தல் 171 
நடமாடுதல் 217 
நடன் 77 


நகை 


-- 


5.ககை 


நடை 


- 


அன்னமென்னடை 8 
அன நடை 78 
-அன்னநடையாள் 342 
துள்ளுநடையாள் 369 

மடநடை 80 , 97 , 151 , 328 
நடைமணி 

385 
நண்ணார் 315 
நந்தி 163 
நம்பர் 265 
நமர் 332 

6 
நயம் 26 
நரகம் 166 , 337 

119 
நல்வினை 25 


நரல் 


61 


நனவு 


நலம்பாய்பாவாய் 355 
நவ்வி 93 , 97 , 176 
நவம் 358 
நவம் செய்த புல்லங்கள் 358 
நள்ளார் 357 
நள்ளிருள் 171 
நற்பகற்சோமன் எரிதருநாட்டத்தன் 168 
நற்பால்வினை 8 
நற்றாய் 229 , 233 , 235 
நறமனை வேங்கை 95 
நறவம் 128 
நறவு 95 , 122 , 171 , 175 , 258 

355 , 378 
நாகம் 

96 , 116 , 156 , 161 , 171 
நாட்டம்புதைத்தன்ன நள்ளிருள் 156 
நாடகம் 219, 258 
நாடகமாடுதல் 258 
நாண் 95 , 204 , 208 , 284 , 374 
நாண்மதி 108 
நாணுதல் 95 
நாப்பண் 

116 
நாய் 343 
நாயன் 162 
நாயகம் 171 
நாயகன் 270 
நாரணன் 163 
நாரிக்களக்கமர் 265 
நால்வாய் 55 
நாவல் தழீஇய இந்நானிலம் 191 ) 
நாவற்கனி 84 
நாள்மலர் 47 
நான் மறையுத்தமர் 236 
நான் முகன் 77 , 331 , 385 
நான்முகன் மாலறியா தவன் 355 
நானிலம் 191 
நானிவளாம் பகுதிப்பொற்பு 8 

225 


62 


நிரை 


நிலவு 


நிறை 


நினைவு 


நிணப்பலி 235 
நிணம் 

34 , 283 
நிதி 268 , 298 , 349 

35 , 36 
நிலவி 317 

171 
நிலை 178 
நிவத்தல் 95 
நிழல் 153 

25 , 26 , 31 , 278 
நிறைநில்லாமை 278 
நிறைவு 266 
நிறம் 58 
நினைவறிவு 93 

31 
நீடலந்துறை 186 
நீடாய் - நற்றாய் 226 , 230 
நீதி 25 , 26 , 266 
நீர்நசை 

202 
நீர்மை 17 , 28 , 89 
நீருறுப்பு 315 
நீலம் 167 
நீலம் விண்டவர் 107 
நீலமணி 154 ) 
நீறு 118 
நுகம் 6 
நுடங்கு - தல் 3.1 , 72 
நுதல் 1 , 58 , 303, 315 

ஒண்ணுதல் 193 
கழுமலுதுதல் 142 
சிறுநுதல் 3 
திருநுதல் 122 
கன்.னுதல் 105 , 332 
பனிமதிநுதல் 
பிறைநுதல் 91 , 125 
மதிநுதல் 126 , 147 , 204 , 214 


- 


63 


- 


- 


மதிவாணுதல் 2 
வாணுதல் 43 , 48 , 

95 , 101 , 121 , 129 , 169 , 225 , 348 , 

374 , 397 
வில்நுதல் 368 
விற்செறிதுதல் 133 , 134 
விற்படுவாணுதல் 348 

விற்பொலிதுதல் 304 
நுதி 360 
நூக்குதல் 161 
நூபுரம் 246 
நூலொத்த நேரிடை 45 
நெகுதல் 39 
நெஞ்சத்தாமரை 120 
நெஞ்சு 278 
நெடுந்தகை 141 
நெடுமால் 180 , 319 
நெரிதல் 387 
நெருப்பன் 137 
நெருப்புறுவெண்ணெய் 315 
நெல் 285 
நெற்பலி 348 
நெறிவிலக்கு தல் 218 
நென்னல் 39 
நேர்தல் 151 
நைதல் 42 , 223 , 229 , 276 
நொடித்தல் 139 

விரைவாக 135 
நொதுமலர் 275 
நொய்மை 45 
நோக்கு 

நவ்விநோக்கு 97 
நோக்கெதிர் நோக்கு 363 
மடநோக்கு 21 
மறிமான் நோக்கு 5 , 26 
மாவியன் றன்ன மென்னோக்கு 
மானமர் நோக்கு 21 , 274 
மென்னோக்கு 11 , 111 , 200 


நொடிது 


64 . 


பகன் 


28 


பகடு 237 
பகர்தல் 214 , 357 

154 
பங்கம் 90 
பங்கன் 13 , 200 
பங்கயம் 190 , 203 
பங்கு 99 
பசுங்கதிர் 67 
பசும்பனிக்கோடு மிலை தல் 149 
படம் 
படமாசுணம் 120 
படர் 174 
படர்சடை 132 
படாம் 154 
படிச்சந்தம் - ஒப்பு 32 , 78 
படிறர் 87 
படிறு 87 
பண் 223 
பண்டு 105 
பண்பு 276 
பணங்கள் அஞ்சு 235 
பணம் படம் 34 , 235 
பணி - பாம்பு 2 , 5, 12 
பணிகளது பதி 2 
பணிகொள்ளுதல் 245 
பாணித்தல் 177 
பணிலம் - முத்து 63 , 196 
பணை 11 , 202 , 249 
பணைத்தல் 242 
பத்தியர் 242 
பதி 2 , 273 
பதிபெயர்தல் 214 
பதித்தல் 238 
பந்தாடுதல் 276 
பந்தார் விரலி 191 
பந்தி 98 , 305 
பயங்கரம் 33 


65 


பரிசு 


பயில் 18 , 37 , 38 
பயிர்ப்பு - பயிலாத பொருட்கண்வந்த அருவருப்பு 12 
பயிர்ப்புறுத்துதல் 12 
பயோதரம் 136 , 194 , 242 , 378 
பரஞ்சோதி 131 
பரம் 251 , 346 
பரம் 

அளவு 321 
பரமன் 131 , 297 , 332 
பரல் - 119 , 206 , 228 , 238 
பரல் முரம்பு 23 ? 
பரவுதல் 232 , 279 
பரன் 98 , 169. 178, 195 
பராகம் - பொடி 1944 
பரிசகம் 78 

13 , 19 , 32 , 110 , 182 , 183 , 191 , 223 , 288 , 291 , 304 , 348 
பாதல் 279 
பரிவு 144 
பரிவுறுதல் 190 
பருந்து 231 
பருவம் 283 
பருவரல் 13 , 143 , 149 , 253 
பல்லாண்டு 387 
பழங்கண் 329 
பழனம் 4 , 99 , 100 , 184 , 219 
பழனமன்ன பல்வளை 
பழமொழி 45 

ஊசிகொற்சேரியில் வீற்ற , 380 
காகத்திருகண்ணிற் கொன்றேமணி 71 
குன்றினீள் குடுமிமேற்றேன் விரும்பு முடவன் 150 
தழல் சேர் மெழுகு 44 
பள்ளம் புகுபுனல் 379 
பிரிவு செய்தாலரிதே கொள்க பேயொடும் 144 
பேய்வயினும் அரிதாகும் பிரிவு 343 
வறியார் இருமை அறியார் 333 
வானுகத்தின் துணைவழி நேர்கழி கோத்தது 6 
வானுந்துமாமதி வேண்டியழும்மழவு 147 
விசும்புற்ற திங்கட்கழுமழவு 198 


- 


66 


பாசடை 


பழி 92, 181 , 374 
பழிவரவு 254 
பள்ளிகொள்ளுதல் 167 
பள்ளியிடம் 167 , 358 
பளிக்கறை 30 
பறல் ( பறத்தல் ) 375 
பறை 

258 
பனிச்சந்திரன் 211 
பனித்துண்டம் 132 
பனி மதி 171 
பனை மடல் 73 
பாங்கன் 19, 23 , 24 , 25 , 31 

117 , 125 , 130 , 135 , 149 , 151 , 152 , 167 , 192 , 193 , 
195 , 214 , 225 , 250 , 255 , 254 , 264 , 271 , 274 , 279 , 280 , 

306 , 310 , 326, 334 , 381 
பாங்கு - பாங்கிமார் 48 

124 , 203 
பாசத்தளை 115 
பாசறை 317 , 331 
பாண்டில் 249 
பாணரொக்கல் 200 
பாணன் 365 , 386 
பாதலம் 162 
பாந்தள் 233 , 324 
பாயும் விடை 3 , 241 
பாலன் 286 
பாலொத்த நீறு 238 
பாவம் 102 
பாவர் 337 
பாவி 347 , 349 
பாவித்தது 88 
பாவை 225 , 241 , 348 
பார் 105 
பார்ப்பு 318 
பாரித்தல் 132 

85 
பி 34 , 264 


பாறு 


67 


பிண்டி 94 ) 
பிணி 5 , 29 , 238 
பிணிமலர்த் தாரோன் 12 
பிணை 29, 38 , 47 ; 97 , 202 
பித்தன் 25 , 26 
பித்தி 242 
பிரசம் 110 , 299 
பிரான் 19 , 229, 299 
பிளிறு தல் 254 
பிறவி ஏழு 79 
பிறவிப்பிணி 148 
பிறவிப் பிணிக்கு மருந்து 148 
பிறழ 5 
பிறை 

222 
பின்பனி 321 
பின்னை 273 
பீடம் 129 
பீடம் செய்தாமரையோன் 129 
பீடு 299 
புகலிடம் 42 
புகழ் 181 
புணீர்ப்பு 17 
புணருந்தோறும் போகம்பின்னும் புதிதாய் வளர்தல் 7 
புத்தேள் 321 
புதல்வன் 178 
புயம் 7 
புயல் 117 , 319 
புரத்தது 73 
புரம் 213 
புரமங்கையர் 371 
புரவலன் 244 
புரவலர் 336 
புரசை 
புரியாழ் 387 
புருவச்சிலை 352 
புரை 5 , 18 , 78 
புல் 40 
புல்லங்கள் 358 


222 
லங் 


68 


புலன் 


புலத்தல் 183 , 38 ? 
புலம்பு 355 
புலர்தல் 172 
புலவர் 295 
புலவி 365 

131 
புலிப்பற்கு ரல் 229 
பள் 295 
புள்ளினம் 174 
புற்றரவு 198 
புற்றில்வாளரவு 97 
புற்று 264 , 346 
புறவு 166, 240 
புன் சடை 125 
புன்னை 1 ? 2 , 183 , 278 
புனம் 38 , 53, 57 , 113 , 139 , 252 

இரும்புனம் 113 
தண்புனம் 117 
பூம்புனம் 30 , 48 
பைம்புனம் 30 

மென்புனம் 146 
புனமயிலே 118 
புனல் 2 , 

211 
புனல்விளையாட்டு 371 
புன லாட்டுவித்தல் 391 
புனற் சென்னியோன் 237 
பனற்றுறை 172 
புனிதன் 182 
புனிற்றா 382 
புனைந்துரைத்தல் 11 
புனைநலம் 11 
பூங்கண்ணி 95 
பூங்குமிழ் 1 
பூண் 23 , 215 
பூம்பொழில் 174 
பூரண பொற்குடம் 296 
பெடை 84 , 320 , 377 


69 


பை - 


பெண்கொடி 

13 
பெருங்கண்கள் 109 
பெருங்கணி 139 
பெருந்தகை 84 , 94,242 , 381 
பெரும்பான்மை 251 
பெருவரை நாடன் 30 
பெற்றி 10 , 265 , 

37.3 
பேதுறு தல் 377 
பேதை ?, 34 , 91 , 95 , 229 , 230 
பேதைப்பருவம் 239 
பேய் 84 
பேய்த்தேர் 202 
பேரணுக்கு 373 
பேரரவம் 215 

படம் 48 , 199 
பைங்காந்தள் 1 
பைந்தொகை 

154 
பைம்பொழில் 40 
பைம்பொன் 183 

164 
பையுள் 19 , 345 
பையுறாறுதல் 19 
பொக்கம் 382 
பொக்கணம் 242 
பொங்கொளி 215 
பொங்கிருள் 210 
பொட்டு 303 
பொடி 88 
பொடித்தல் 104 
பொதும்பர் 22 , 39 
பொய் 277 , 303 , 325 , 356 , 386 
பொய்தழைத்தல் 111 
பொருப்பன் 115 , 117 , 140 , 240 , 245 , 
பொருப்பு 146 , 240 , 293 , 
பொருப்பர் 143 , 208 
பொலிதல் 23 
பொலிவு 204 


டைய 


. 


70 


பொழில் 7 , 14 , 17 , 31 , 38 , 93 , 94 , 167 , 175 , 223 , 276 , 297 
பொழில்மூன்று 180 
பொற்சிலம் 27 
பொற்பர் 371 
பொற்பு 8, 273 
பொறை 25 , 26 , 278 
பொறையாட்டி 353 
பொன்னணிதல் 196 
பொன் மாளிகை 23 
பொன்னார் சடை 

89 
போது 2, 11 , 40 , 90 , 174 , 205 , - 278 , 316 
போழச் செய்தல் 43 
போறல் 85 
பௌவம் 304 
மங்குல் 177 
மங்கைபங்கன் 
மஞ்ஞை 21 , 265 
மஞ்சார்சிலம்பு 96 
மஞ்சு 103 , 176 , 378 
மட்டு 57 , 303 
மடங்கல் 75 
மடங்கல தளம்பலவன் 75 
மடந்தை 4 , 114 , 138 , 229 , 234 
படக்கொடி 113 
மடநெஞ்சம் 272 
மடப்பாவை 19 
மடப்பிடி 34 
மடமாது 330 
மடமான் 12, 124 
மடல் 73 , 77 , 80 , 199 
மடல்விலக்கல் 80 
மடலேறுதல் 76 , 77 , 88 
மடவரல் 15, 18 
மடன்மா 75 , 113 
மடு 363 
மண்டலம் 177 
மணமுரசு 196 , 296 , 

299 


மணிக்கூத்தன் 103 
மணித்தேர் 370 
மணிநகர் 127 
மத்தகம் 106 
மத்தக்கா 388 
மதி 166 , 173 , 192 

இளமதி 166 

முகமதி 166 
மதிக்கண்ணி 123 
மதிக்கீற்று 50 
மதியின் பிளவு 10 
மதியுடன் படுத்தல் 59 
மதியோன் 116 
மதில் 181 , 305 , 310 , 333 , 341 


மது 127 


மதுகரம் 29.) 
மதுவினிற் கைப்புவைத்தல் 146 
மந்தி 98 , 193 , 257 , 262 , 276 
மம்மர் 83 , 193 
மயல் 281 , 288 , 381 
மயில் 224 , 243 , 276 , 285 , 331 

கனமயில் 347 
களிமயில் 120 
களிமா மயில் 38 
கார்மயில் 76 , 124 , 233 

மடமயில் 
மயில் முட்டை 276 
மயிற்குலம் 36 


மரு 1 


மருங்கணை தல் 45 , 121 
மருங்கு 45 , 118 , 121 , 165 , 215 
மருங்குல் 3 , 5, 121 , 128 , 353 , 359 
மருந்து 5 , 148 , 300 , 329 
1.மருந்துமமிர்தமாகும் 272 
மருப்பு 128 , 136 , 265 
மருவளர்மாலை 

1 
மருவுதல் 306 


72 


மல்லல் 73 
மல்லிகைப்போது 364 
மலயம் 149 , 153 , 336 
மல் 208 
மலர் 

ஒளிமலர் 120 
கடிமலர் 236 , 325 
கான் மலர் 

126 
பொலி மலர் 219 
மாமலர் 178 

மென்மலர் 239 
மலர்க்கை 170 
மலைத்தல் 26 
மலைநாடு 142 
மலையொன்றுமா 101 
மழலை 104 
மழவிடை 398 
மழவு 198 , 

399 


மழு 387 


மறை 


மழுங்குதல் 276 
மற்பொலிசிலம்பன் 35 
மறமனை 96 
மறவர் 216 
மறி 125 , 286 , 287 
மறிமான் 5 
மறுகுதல் 230 

288 
மறையோம் 318 
மறையோன் 
மன் 222 
மன்னிருந்தெய்வம் 6 
மன்றல் 295 
மனங்கனிதல் 98 
மன்னுதல் 248 
மன்னுயிர் 36 , 39 
மனைக்கிழத்தி 229 , 374 
மா 99 , 

206 


73 


மாது 


மாசுணம் 

120 
மாசுணப்பள்ளி 120 
மாடம் 

129 ) 
மாண் 215 
மாணிக்கக்கூத்தன் 23 
மாணிழை 238 
மாத்து வரிசை 373 

174 , 316 
மாதர் 113 
மாதிரம் 352 
மாந்தளிர் 128 
மாந்தளிர்மேனி 107 , 128 
மாநகர் 214 
மாம்போழ் 79 
மாமடல் 88 
மாயக்குன்றம் 15 
மாயம் 39 , 83 
மாயவன் 86 
மாயவன் வரங்கிடந்த கதை 86 , 155 

73 , 77 , 180 , 296 , 300 , 306 , 318 , 385 
மால்பு 133 
மால்விடை 128 
மாவிரதியர் 242 
மாழை 61 
மாளிகை 217 , 222 
மான் 22 , 26 , 185, 224 , 243 , 384 
மான் விழி 26 
மிகுத்துரைத்தல் 33 
மிடறு 162, 212 , 323 , 348 
மிலைந்தான் 149 
மிளிர் தல் 43 
மின்னும் பணியும் புரை மருங்குல் 5 
மின்னொளி மருங்குல் 272 
மீளி - மீளுதல் 151 
மீன் 

182 
முக்கண் 28 , 339 


மால் 


125 . 


94 


, 


முகம் 

ஒளிமுகம் 108 

குழைமுகம் 222 
முகமதி 106 
முகமலர்ச்சி 363 
முகில் 182 , 329 , 348 
முகை 124. 314 
முத்தம்- முத்து 35 , 119 , 265 
முத்தமாலை 170 
முத்தன் 229 , 358 
முத்தி 92 , 226 
முத்து 121 , 

248 
முதிதன் 127 
முதுக்குறை 232 
முதுக்குறைவு 294 
முதுவானவர் 

29 
முதுவோர் 348 
முந்நீர் 24 , 49 , 191 
முப்பத்து மும்மைத் தேவர் 337 
முப்புரம் 18 , 280 
முப்புரங்கள் 312 
மும்மதம் 52 
மும்மைத்தீ 234 
முரசு 297 , 299 , 330 
முரம்பு 202 , 237 
முரல்தல் 119 
முரிபுருவம் 291 

104 , 190 
முழவம் 324 
முழுவுதல் 227 , 389 
முழை 65 
முளையெயிறு 104 
முற்றம் 328 
முறி 163 
முறுவல் 227 
முன் செய்த தீங்கு , 278 
முன் செய்வினை 


75 


22 


முன்பனி 320 
முன்னவன் 

170 
முன்றில் 196 
முன்னுதல் 18 , 121 , 135 , 170 , 229 , 242, 248 , 268 
முன்னைத்தெய்வம் 169 
முனிதல் 289 
மூதையல் 212 
மூவர்நின்றேத்தல் 3.37 
மூவெயில் 55 , 190 
மூவெயில் செற்றது 190 
மெய் 277 , 325 , 368 , 38 { 
மெய்ப்பாங்கன் 
மெய்யருள் 130 
மெல்லியல் 46 , 133 , 151, 158 , 162 , 201 , 220 , 295 , 342 , 350 
மெல்விரல் 125 
மெல்லியல் பங்கன் 220 
மெலிவகற்றல் 215 
மென் பிணை 97 
மென்மேல் 24 
மென் மேலிடுதல் 24 

106 
மேகலை 16 : 4 , 211 , 260 , 282 , 299 , 344 , 3:50 
மேதகவு 244 
மேன்மேல் 94 
மைவரை 168 
மொய் 81 
மொழி 

இன் மொழி 83 
கரும்பனமென் மொழி 248 
குழன் மொழி 198 
சின்மொழி 181 , 183 , 343 
தூ மொழி 112 
தேமொழி 99 , 100 
தேன்மொழி 232 
படைத்து மொழி 94 , 195 
பண்ணீர் மொழி 345 
பணி மொழி 18, 32, 264 , 387 


மென்னகை 


76 


- 


யானை 


293 , 


மொழி 

மென் மொழி 10 , 83 , 84 , 220 
யாழோர் மொழி 93 
யாழியன் மொழி 230 , 209 
வன்மொழி 88 

வாய் மொழி 84 , 98,311 
(மோடு 156 
யாக்கை 301 
யாய் 289, 291 
யாழ் 7 , 375 
யாழ்கற்றமென்மொழி 78 
யாழ்ப்பாணன் 386 ; 387 
யாழார் மொழிமங்கை 93 
யாழுடையார் ? 
யாளி 244 , 255 

298 
யானைகடிதல் 112 
வகிர் 226 , 26 ? 
வகுத்துரைத்தல் 87 , 113 , 151 
வங்கம் 85 
வசை 96 , 338 
வசை தீர்குலம் 96 
வஞ்சி 32 , 94 , 103 , 344 
வஞ்சிம்மருங்குல் 22 
வஞ்சினம் 187 
வட்கார் 152 
வட்குதல் 116 
வடமீன் 305 
வடவான் கயிலை 

23 
வடி - வ 

வடுவகிர் 291 
வடிக்கண் 34 
வடிவார்திரு 14 
வடு 226 
வடுக்கண் 32 
வடுத்தல் 267 
வடுவகி 

வகிர் 164 
வண்டல் 225 , 290 
வண்டு 162 , 29 ?, 380 


TO 


கனவரை 


வடவரை 


வண் தாரகை 116 
வம்பு 159 
வயிர் 170 
வரகுணன் 306 , 1.27 
வரதம் 57 
வரிசிலை 216 
வரிப்பந்து 40 
வருக்கை 262 
வருட்டல் 269 
வரை ? , 114 , 139 , 260 , 308 
கல்வரை 197 

218 
குளிர்வரை 32 
குலவரை 31 
தடவரை 20 , 193 
பெருவரை 30 

222 
வரைச்சாரல் 

293 
வரை நாடன் 2, 150 , 167 , 168 , 109 , 209 
வரைநாடு 2 , 130 , 151 , 197 
வரைதல் 128 
வரைமகளிர் 265 
வரையேந்தி 266 
வரைவு 140 , 145 , 178 , 250 , 264 , 299 
வரை வுடம்படாமை 129 
வரைவு கடாவுதல் 189 , 131-139,169 , 170 , 250 , 252 , 25 ? 
வரைவு நீட்டித்தல் 276 
வலக்காரம் 
வலங்கொள்ளுதல் 387 
வல்சி 253, 
வலம்புரி 295 
வல்லி 1 , 16 , 38 , 53 , 172 , 224 , 239 
வழிபடுதல் 214 
வழிபாடு 300 
வழுத்து தல் 212 , 294 , 350, 3r1 
வள்ளை 

221 
வள்ளல் 5 , 14 , 24 , 148 , 157 , 186 , 194 , 212 , 269 , ខ្លះ ? 


227 


264 


78 


290 , 


வள்ளி 128 
வளநகர் 223 
வளவிய 10 
வளாய் 69 
வளை 5 , 331 

இனவளை 352 
செறிவளை 183 
நிரைவளை 131 , 280 , 299 
பல்வளை 4 
வரிவளை 251 , 

350 
வெள்வளை 279 
வளைக்கரத்தான் 331 
வளைக்கரம் 35? 
வற்புறுத்துதல் 15 , 16 , 30 , 275 
வன் தழல் 220 
வன்புறை - வற்புறுத்தும் சொற்கள் 16 , 270 
வன்னி 31 ? 
வனசம் 190 
வாக்கிறத்தல் 108 
வாசகம் 158, 177 
வாஞ்சியம் 268 
வாட்டந் திருத்துவது - வாட்டுவது 
வாட்டம் 14 , 240 
வாட்டடங்கண் 10 
வாட்டமின்மை 14 

108 , 267 
வாய்பவளம் 32 
வாய்மை 277 , 278 , 368 
வாயிலவர் 161 , 362 
வாயில் வேண்டல் 383 
வாயின் மறுத்தல் 357 
வாரம் 357 
வாரணம் 285 

375 
வாவி 37 , 212 , 223 
வாளரக்கன் 383 
வாளரவம் 


வாணகை 


வாவல் 


19 


வார் 


9 
வார் சடை 

396 
வாரணம் 157 , 253 
வார் பொழில் 120 
வாரி 199 
வானக்கடல் 222 
வான்பதி 215 
வானவன் 232 
விசும்பு 2 , 28 , 46 , 119 , 138 , 223 , 251 
விடலை 238 
விடை 42 , 138 , 326 , 385 
விடையோன் 208 , 211 , 351 
விடையுடையோன் 326 
விண் 162 , 216 
விண்டு 86 
விண்ணிறந்தார் 107 
விண்ணும் மண்ணும் மூக்பீர் கலங்கலைச் சென்றது 24 
வித்தகம் 106 
விதி 7 , 25 , 29.3 
விதி துணை 7 
விதிர்விதிர்த்து 

102 
வியத்தல் 4 , 6 , 245 , 372 
வியல் 277 
வியன்கங்கை 
விரதம் 57 , 381 


விரவி 84 
விருந்து 57 
விரைமலர் 348 
விலங்கல் 24 , 310 
விழவு 175 
விழாப்புகுதல் 371 
விழுத்துணை 106 
விழுமிது 204 
விழுமியது 393 
விள்ளுதல் 386 


விளக்கு 


! 


80) 


விளைவு 


விளர்த்தல் . 70 
விளர்ப்பு 287 

6 
விற்கை 355 
விற்புறைநுதலி 220 
விறல் 285 
விறலி 375 
வினை 210 
வினைமுற்றுதல் 326 

163 , 374 
வீதல் 309 , 370 
வெங்கடம் 247 
வெங்கரி 216 
வெகுளுதல் 386 
வெண்சங்கம் 36 
வெண்சங்கு 248 
வெண்சுடர் 330 
வெண்ணகை 73 
வெண்நித்திலம் 267 
வெண்முத்து 16 , 108 , 130 
வெதிர் 243 
வெம்பாசம் 109 
வெய்யோன் 116 
வெருவருதல் 279 
வெள்குதல் 25 
வெள்ளிமலை 128 
வெள்ளை ச்சிறுபிறை G ? 
வெளிறு 254 
வெற்பன் 22 , 

35 , 61 , 133 , 156 
வெறியாடுதல் 286 
வெற்பு 23 , 31 , 52, 75 , 118 , 168 
வெறி 39 , 107 , 125 , 152 
வெறி விலக்கு 288 , 

29.2 
வேங்கை 96 , 138 . 

154 , 243 , 

213 , 26.2 
வேங்கைய தள் 96 
வேட்டமாதர் 239 
வேதியர் 223 , 2-13 


32 , 


141 , 


31 


வேந்தர் 177 
வேய் 68 , 119 , 168 
வேய்தல் 374 
வேய் தருதல்-சூட்டுதல் 119 
வேரி 265 , 292 , 301 
வேல் 180 

அடல்வேல் 89 
அயில்வேல் 3 , 145 , 155 
அயிற்குலவேல் 

30 
அலைவேல் 158 , 180 
உரத்தகுவேல் 352 
எரிகதிர்வேல் 36 
எறிவேல் 159 
ஒளிவேல் - 134 
கதிர்வேல் 1 , 1.1 , ₹ 9 , 106 , 195 , 309 
கறைவேல் 276 
கொலைவேல் 158 , 250 
கொன் முனை வேல் 231 
சுடர்வேல் 342 
சுடரிலைவேல் 
சூலவேல் 315 
செருவேல் 160 , 205 
தழல் திகழ்வேல் 225 
திகழ்வேல் 166 
நிறவேல் 175 
புண்ணின் நுழைவேல் 259 
பொருவேல் 205 
மடல்வேல் 
மானவேல் 75 
வடிவேல் 220 
வென்றி வேல் 46 

வைவேல் 43 , 212 
வேலவன் 46 , 121 
வேலன் 

286 
வேலொத்தபால் 238 
வேழத்தின் என்புவேலி 221 
வேழம் 52 , 70 , 251 , 309 


- 


-- 


- ara 


82 


வேள் 179 

பூங்கணைவேள் 89 
வேள்வி 340 
வேற்படை 397 

212 , 386 
வைகுதல் 120 
வையம் 46 , 383 
வையகம் 292 
வௌவுதல் 384 


பிழையும் திருத்தமும் 


திருத்தம் . 
தூமலர் 
சிந்தாமணி 


அழகிய 


சுழலு நோக்கி 


28 


அருளுகின்ற 
சூழலு நோக்கி 
அவ்விடத்து 
வை வஞ்சி யஞ்சு 
கருங்களி 
இரும் கண் அனைய 
விரை யீர்ங் குழற் 


1 


தோழி 


பக்கம் வரி 

பிழை 
51 

தூய்மலர் 
7 19 சிந்தாமணியும் 
15 10 அழகின 
15 19 அருளிகின்ற 
21 2 

4 அவ்விடத்தை 
39 7 இவை வஞ்சி யஞ்சி 
62 9 சுருங்களி 
63 16 இரும் கண் அணைய 
66 8 வீரை யீர்ங் குழற் 
79 6 தோழி 

யை 
83 7 தாங்கிடுவர் 
88 8 வதளம் 
100 

10 ( பொ - ரை . ) 
125 

2 ஒத்து விளங்கும் 
131 1313 தருவன வோகரும் பார் 

குழல் 
155 

16 வசவப்படாது 
156 

6 
157 

5 நிகாத்த 
188 22 முழுவதிர் 
192 18 மயிலெடுப்ப சாயலா 
203 25 கூறியது . 
213 14 சொவ்லுக்கும் 
219 15 மணிந்தவ 
224 19 

சுழிக் கனக் 
242 11 தாளின் றென 
265 16 தடாகம் போல கடிய 
280 15 நிகர்ப் பானைப் 


தாங்கிருவர் 
லதளம் 
( ப - ரை . ) 
ஒத்து விளங்கும் 
தருவன வோசுரும் பார் 


குழல் 


வசப்படாது 


வரனவை 


வரவை 


பால் 


நிகர்த்த 
முழவதிர் 
மயிலெடுப்பச் சாயலால் 
கூறியது . ] 
சொல்லுக்கும் 
மணந்தவ 
சுழிக் கணக் 
தாளின் றென் 
தடாகம் போலக் கடிய 
நிகர்ப் பாளைப் 


2 


அருவியை 
ஓட்டினவர்க்யோ 


பக்கம் வரி பிழை 

திருத்தம் . 
281 23 ஒட்டு வாருண் டென்று ஓட்டு வாருண் 
284 24 மெற்ற 

பெற்ற 
313 11 நீராகிய 

நீராகிய 
313 போலதோன்றா நின்றன போலத் தோல் 
313 7 என்றது .) 

நின்றன என் . 
313 24 நின் மாட்டில்லை 

நின்மாட்டில்லை 
313 24 நின் மரட்டில்லை யாயிற் நின்மாட்டில்லை 
314 18 நினைந்தது 

நினைந்தது . 
323 7 வசமாக சில 

வசமாகச் சில . 
336 2626 நோயறிவு 

நோயறி 
345 ? 

தோன்டைறை 

தொன்றை 
349 17 அருவியை யுடைய 
352 19 ஒட்டி 

ஒட்டினவர்க்கே 
365 25 வறித்தது 

வறிவித்தது 
367 1 எயர்ந்தாரை 

உயர்ந்தாரை 
371 12 யடைதது 

யடைந்தது 
373 7 மிகைத் 

மிகை 
375 2 வேந்தர்க்கு 

வேந்தற்கு 
8 முன்பணி 
10 கண்டவன் 

சண்டவள் 
376 24 வினைவுற்ற 

வினையுற்ற 
377 3 பாசறைத் 

பாசறை 
378 1 வருத்தல் 

வருந்தல் 
379 3 போலித்திரு 

போலித்திரு 
381 19 குழரி 
383 15 சிற்றம்பல 

சிற்றம்பலம் 
402 4 திரும்வம்பலம் 

திருவம்பலம் - 
403 ? தெள் 

தென் 
404 5 செறிந்தலொத்த செறிந்தாலொத 
459 11 மின்னிலை 

முன்னிலை 


முன்பனி 


குழலி 


| 


